


சேலம்‌ - நாமக்கல்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


முனைவர்‌ அ. கிருட்டினன்‌ எம்‌.ஏ, எம்‌.எட்‌. பிஎச்டி, 
இணைப்பேராசிரியர்‌ 


கல்வெட்டியல்‌ துறை 





தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 5 


ISBN : 81-7090-287-8 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு : 227 


திருவள்ளுவராண்டு 2032 நித்திரை - மே 2001 


நூல்‌ 
பதிப்பாசிரியர்‌ 
மொழி 

பொருள்‌ 

பதிப்பு 

பக்கம்‌ 

தாள்‌ 

அளவு 
நூற்கட்டுமானம்‌ 
விலை 

படிகள்‌ 
ஓளியச்சு 


அச்சு 


சேலம்‌ - நாமக்கல்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
அ. கிருட்டினன்‌ 

தமிழ்‌ 

கல்வெட்டியல்‌ 

முதற்பதிப்பு 

8 + 288 = 296 

டி.என்‌.பி.எல்‌. மேப்லித்தோ 31 கே.ஜி. 
1/4 கிரவுன்‌ 

சாதாரணக்கட்டு 

உரூ. 280/- 

500 

மாணிக்கம்‌ அச்சகம்‌, தஞ்சாவூர்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக மறுதோன்றி 
அச்சகம்‌, தஞ்சாவூர்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 





தஞ்சாவூர்‌ - 613 005 - இந்தியா 


முனைவர்‌ கதிர்‌. மகாதேவன்‌ 
துணைவேந்தர்‌ 


அணிந்துரை 


“சேலம்‌-நாமக்கல்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌” தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடாக 
வெளிவருவதில்‌ பெருமகிழ்ச்சி அடைகிறேன்‌. தமிழ்நாட்டிற்கு வந்துபோன வெளிநாட்டார்‌ 
எழுதிவைத்த குறிப்புகள்‌, ஆங்காங்கு அகழாய்வில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள்‌, 
மட்பாண்டங்கள்‌, முதுமக்கள்‌ தாழிகள்‌, செப்பேடுகள்‌, கல்வெட்டுகள்‌ போன்றவை தமிழர்‌ 
வரலாற்றை அறிய உறுதுணை புரிந்து வருகின்றன. 


தமிழ்ப்‌ பெருமக்களின்‌ வாழ்வில்‌ சமயம்‌ பின்னிப்பிணைந்து இலங்குவதைக்‌ காணலாம்‌. 
சேலம்‌, நாமக்கல்‌ மாவட்டங்களைச்‌ சார்ந்த கோயில்‌ கற்சுவர்கள்‌, , மலைப்பாறைகள்‌, 
கல்தூண்கள்‌, படுக்கைகள்‌, நடுகற்கள்‌ முதலானவற்றில்‌ கல்வெட்டுகள்‌ வெட்டப்பட்டுள்ளன. 
நம்‌ முன்னோர்களின்‌ முறையான வரலாற்றை அறிவதற்கு இக்கல்வெட்டுகள்‌ பெருந்துணை 
புரிகின்றன. இ.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ இ.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு வரை உள்ள 
காலத்தைச்‌ சேர்ந்த 350 கல்வெட்டுகளை முனைவர்‌ ௮. கிருட்டினன்‌ அவர்கள்‌ பதிப்பித்துள்ளார்‌. 


சேலம்‌, நாமக்கல்‌ மாவட்டங்களைச்‌ சார்ந்த சைவ, வைணவத்‌ திருக்கோயில்களில்‌ 
இறைவனுக்குச்‌ செய்யப்படும்‌ பூசை, வழிபாடு, விழா முதலியன பற்றியும்‌, கோயிலுக்கு 
அளிக்கப்படும்‌ அணிகலன்கள்‌, நிலங்கள்‌, பொற்காசுகள்‌, ஊதுசங்கு, பேரிகை போன்றவற்றைப்‌ 
பற்றியும்‌ கல்லில்‌ வெட்டப்பட்டிருப்பதை அறிய முடிகின்றன. அரசர்களும்‌, அரசியல்‌ 
அதிகாரிகளும்‌, பொதுமக்களும்‌ செய்துள்ள தனித்தனி அறச்‌ செயல்களும்‌ கல்லில்‌ 
பொறிக்கப்பட்டிருப்பதைப்‌ பதிப்பாசிரியர்‌ எடுத்து விளக்கியுள்ளார்‌. கோயிலுக்கு நிலங்கள்‌ 
இறையிலியாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. அரசனால்‌ கோயிலுக்கு விடப்பட்ட நிலத்தின்‌ 
மேலுள்ள அனைத்து வரிகளும்‌ நீக்கப்பட்டதை “வரி தீங்கெ இரு நாமத்துக்காணி' என்ற 
தொடரால்‌ கல்வெட்டில்‌ பொறித்துள்ளனர்‌. 
தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததொரு கல்வெட்டில்‌ “புலால்‌ மறுத்தல்‌' எனும்‌ 
அதிகாரத்தில்‌ இடம்பெறும்‌ 
“தன்னூன்‌ பெருக்கற்குத்‌ தான்பிரி தூணுண்பா 
னெங்ஙன மாளு மருண்‌” (இருக்குறள்‌ 250) 


என்ற திருக்குறள்‌ 6 வரிகளாகப்‌. பொறிக்கப்பட்டுள்ளது. 


இரு சாமிக்கண்ணுப்பிள்ளை அவர்களின்‌ "நவ 80ர௦௱15' என்னும்‌ ஆண்டு 
விளக்கக்‌ குறிப்பு நூல்‌ உதவிகொண்டு 66 கல்வெட்டுக்களின்‌ காலத்தைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
கணித்துக்‌ கொடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. இடம்‌, அரசர்‌, காலம்‌, மொழி, செய்தி, 
கல்வெட்டு மூலம்‌) என்று வகைப்படுத்தி 350 கல்வெட்டுகளையும்‌ முனைவர்‌ அ. கிருட்டினன்‌ 
பதிப்பித்து முன்பகுதியில்‌ விரிவானதொரு முன்னுரையும்‌ எழுதியுள்ளார்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ கல்வெட்டியல்‌ துறையில்‌ இணைப்‌ பேராசிரியராகப்‌ 
பணிபுரியும்‌ முனைவர்‌ அ. கிருட்டினன்‌ அவர்கள்‌ சேலம்‌-நாமக்கல்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகளைப்‌ 
படி எடுத்து இந்நூலைப்‌ பெரு முயற்சியுடன்‌ தொகுத்துப்‌ பதிப்பித்துள்ளார்‌. கல்வெட்டு 
ஆய்வாளர்களுக்கும்‌, தமிழக வரலாற்றை அறிவதற்கும்‌ இவர்தம்‌ நூல்‌ பெரிதும்‌ பயன்படும்‌; 
இவருக்கு எம்‌ பாராட்டுக்கள்‌! 


7 / 5 / 2001 கதிர்‌. மகாதேவன்‌ 
தஞ்சாவூர்‌ துணைவேந்தர்‌ 


நன்றியுரை 


'சேலம்‌ - நாமக்கல்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌' என்னும்‌ இத்‌ தொகுதி இனிது 
அமைவுற உற்றுழி உதவியோர்‌ பலர்‌. 

ஆய்வுப்பணியின்‌ பொருட்டு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளிந்து இன்முகங்காட்டி 
இயன்றதைச்‌ செய்துதவிய 'இலக்கியச்செம்மல்‌' தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தர்‌ 
மாண்பமை முனைவர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ அவர்கள்‌, 

ஆய்வேடுகளை விரைந்து வெளிக்‌ கொணரும்‌ ஆர்வத்தில்‌ தம்மை ஈடுபடுத்திக்‌ 
கொண்ட துணைவேந்தர்‌ மாண்பமை கி. கருணாகரன்‌ அவர்கள்‌, 

இந்த ஆய்வேடு நூலாக வெளிவருவதற்கு உறுதுணை புரிந்தும்‌ அணிந்துரையும்‌ 
நல்கியவர்‌ இந்நாள்‌ துணைவேந்தர்‌ மாண்பமை முனைவர்‌ கதிர்‌. மகாதேவன்‌ அவர்கள்‌, 

நுண்மாண்‌ நுழைபுலத்தால்‌ என்‌ ஆய்வுப்பணியினை நெறிப்படுத்திச்‌ செறிவுரைகளை 
அறிவுரைகளாக நல்கி உரிய திருத்தங்களைச்‌ செய்துதவிய என்‌ துறைத்தலைவர்‌ முனைவர்‌ 
௭. சுப்பராயலு அவர்கள்‌, 

தந்‌ைத மகற்காற்றும்‌ உதவியாக முந்தியிருந்து என்‌ பணிக்கு முத்தாய்ப்பாக அமைந்த 
முனைவர்‌ (புலவர்‌) செ. இராசு அவர்கள்‌, 

நெடுந்தொலைவில்‌ இருந்தாலும்‌ என்னை நினைவில்‌ இருத்தி வழிகாட்டும்‌ முன்னாள்‌ 
இந்திய முதன்மைக்‌ கல்வெட்‌! ஈ ஈர்‌ திருமிகு கே.ஜி. கிருட்டிணன்‌ அவர்கள்‌, 

கல்வெட்டுகளை ஒப்புநோக்கக்‌ காலம்‌ கருதாது கனிவுடன்‌ உதவிய இந்தியக்‌ 
கல்வெட்டியல்‌ இயக்குநர்‌ முனைவர்‌ கே.வி. இரமேசு அவர்கள்‌, இந்திய முதன்மைக்‌ 
கல்வெட்டாளர்‌ திரு மாதவ்‌ என்‌. கட்டி அவர்கள்‌. தலைமைக்‌ கண்காணிப்பாளர்‌ முனைவர்‌ 
எம்‌.டி. சம்பத்‌ அவர்கள்‌, 

பாதங்கள்‌ படாத பட்டி தொட்டிகள்‌ எவையும்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ இல்லையெனும்‌ 
அளவிற்கு என்னுடன்‌ அலைந்து இரிந்து, தாம்‌ தொகுத்த கல்வெட்டுகளை வழங்கி உதவிய 
வெள்ளக்கால்‌ இரா. துரைசாமி அவர்கள்‌, வரலாற்று முகிழ்நர்‌ சேலம்‌ தமிழ்நகடன்‌ அவர்கள்‌, 

படியெடுத்த கல்வெட்டுகளை உடனிருந்து படித்துதவிய உழுவலன்பர்‌ முனைவர்‌ 
கா. இராசன்‌, இரா. கோவிந்தராக, பா. செயக்குமார்‌ அவர்கள்‌, 

அருஞ்சொற்களை அகரவரிசைப்படுத்தி நூலில்‌ பிழையில்லாமல்‌ பெருமைப்படுத்திய 
முதுமுனைவர்‌ ம.சா. அறிவுடைநம்பி அவர்கள்‌, 

களப்பணியின்போது உடனிருந்து கல்வெட்டுகளைக்‌ கடமையுணர்வோடு படியெடுத்துக்‌ 
கண்ணெனக்‌ காக்கும்‌ மைப்படி உதவியாளர்‌ மு. செல்வராசு அவர்கள்‌, 

கணிப்பொறி வழி மெச்சத்ததந்த வகையில்‌ அச்சுப்பணி புரிந்த பல்கலைக்கழகப்‌ 
பதுப்புத்துறை அலுவலர்கள்‌ செய்தியைச்‌ செம்மையுடன்‌ ஏற்றிய மாணிக்கம்‌ அச்சகத்தார்‌ 
அவர்கள்‌, 

என்றும்‌ என்‌ நினைவில்‌ நின்று போற்றுதலுக்குரியவர்கள்‌. 
இவர்களுடைய உதவிகள்‌ உள்ளி மகிழத்தக்கன. 
இவர்களுக்கு என்‌ அன்பினைக்‌ காணிக்கையாக்கக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 


திருவள்ளுவராண்டு நன்றியுடன்‌ 
2032, சித்திரை (அ. இருட்டினன்‌) 


ன 


2 02 ம்‌ இல. மற ௯. இட 14 


த 
= 


ரர. 


முன்னுரை 


அம்மன்கோவில்பட்டி 
அமரகுந்தி 
அலைவாய்ப்பட்டி 
ஆட்டையாம்பட்டி 
ஆத்தூர்‌ 

ஆலத்தூர்‌ 
ஆறகளூர்‌ 
இடங்கணசாலை 
இராசபாளையம்‌ 
இராசிபுரம்‌ 
இருப்பல்லி 
இலவம்பட்டி 
உத்தமசோழபுரம்‌ 


எருமைநாயக்கன்பாளை யம்‌ 


எருமைப்பட்டி 
ஏழூர்‌ 

கதிராநல்லூர்‌ 
கபிலர்மலை 
கருங்காடு 
கல்பகனூர்‌ 
கல்ராயன்மலை 
காக்காவேரி 
கார்குடி 
குச்சிக்காடு 
குஞ்சாம்பாளையம்‌ 
குமாரசாமிப்பட்டி 
குருசாமிப்பாளையம்‌ 
குன்னமலை 


பொருளடக்கம்‌ 


[V4 - 6 
7 - 8) 
(9 > ) 
(0 - 10 
(7 ) 
08 - 65) 
66 - 68 
(68 ) 
(69 - 2 
(5 - ) 
(6 - 78 
(79 - 82 
83 - ) 
(84 ) 
(85 - 88 
(89 ) 
(90 - 99) 
(92 - ) 
(93 - ) 
(4 - ) 
95 - 9 
(97 - 100) 
01 - ) 
(102 - 


(04 - 


) 
1003 - ) 
) 
(105 - ) 


பக்கம்‌ 


36 
57 
42 
44 
45 
53 
54 
131 
134 
135 
141 
142 
147 
153 
154 
155 
159 
160 
162 
163 
164 
165 
167 
173 
175 
176 
177 
178 


29. 
30. 


31. 


32. 
33. 
34. 


36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44, 
45. 
46. 
47. 


48) 


49. 
50. 


51 


52. 
33. 
54. 
55. 
56. 
57. 
58. 
39. 
60. 


61. 


62. 


கூளிப்பட்டி 
கூனவேலம்பட்டி 
கொக்கராயன்பேட்டை 
கொல்லிமலை 
கோபிநாதபுரம்‌ 
சங்கரசெட்டிப்பட்டி 
சிங்களாந்தபுரம்‌ 
அதளந்தூர்‌ 
8, கப்பாடி 
க்கம்பட்டி 
சேலம்‌ 
டேனிசு பேட்டை 
தசவிளக்கு 
தடாவூர்‌ 
தம்மம்பட்டி 
த மங்கலம்‌ 
திருச்செங்கோடு 
தரூர்‌ 
தேவணாங்குறிச்சி 
தொற்றிபாளையம்‌ 
நங்கவல்லி 
நஞ்சைஇடையார்‌ 
நாட்டாமங்கலம்‌ 
நாமக்கல்‌ 
நெத்திமேடு 
நெய்க்காரன்பட்டி 
நைனாமலை 
பருத்திப்பள்ளி 
பள்ளத்தாண்டனூர்‌ 
பனைமரத்துப்பட்டி 
பாலமேடு 
பாண்டமங்கலம்‌ 


புதுப்பாளையம்‌ 


புல்லூர்‌ 


(106 - 


(109 
ரா 
(115 
(134 
(135 
(136 
(139 
(141 
(142 
(143 
(168 
169 
(170 
(179 
(183 
(199 
(237 
(238 
(240 
(241 
(244 
(245 
(246 
(258 
(260 
(261 
(262 
(277 
(278 
(280 
(281 
(82 
(286 


179 
182 
184 

191 
214 
215 
216 
219 
221 
222 
223 
251 
252 
253 
265 
269 
293 
335 
336 
3.8 
339 
342 
343 
344 
368 
370 
372 
373 
389 
390 
392 
393 
396 
401 


59. பாலமேடு 

60. பாண்டமங்கலம்‌ 

61. புதுப்பாளையம்‌ 

62. புல்லூர்‌ 

63. பூலாம்பட்டி 
64, பேரூர்‌ 

65. பொட்டிபுரம்‌ 

66. பொம்மசமுத்திரம்‌ 
67. பொன்குறிச்சி 

68. போதமலை 

69. மங்கலம்‌ 

70. மணப்பள்ளி 

71. மதியம்பட்டி 

72. மருதூர்‌ 

73. மல்லசமுத்திரம்‌ 

74. மல்லூர்‌ 

75.  மின்னக்கல்‌ 

76. மூக்குத்திபாளையம்‌ 
77. மூணுசாவடி 

78. மேச்சேரியாம்பாளையம்‌ 
79. மோகனூர்‌ 

80. வள்ளிபுரம்‌ 

81. வாசலூர்ப்பட்டி 

82. வாழக்குட்டப்பட்டி 
83. விலாரிபாளையம்‌ 
84. வெள்ளார்‌ 

85. வெள்ளரிவள்ளி 

86  வேட்டாம்பாடி 

87. வேலம்பாளையம்‌ 
பின்னிணைப்புகள்‌: 


(280 
281 
(282 
(286 
(288 
(289 
(294 
(295 
(298 
(299 
300 
301 
305 
306 
307 
310 
(311 
312 
313 
315 
(316 
37 
018 
009 
(322 
G23 
Q24 
325 
326 


285) 
287) 


293) 


297) 


தெ.இ.க.தொ. வெளியிடப்பெற்ற கல்வெட்டுகள்‌ 


இ.அ.தொ.அ.து. படியெடுக்கப்பெற்ற கல்வெட்டுகள்‌ 


சொல்லடைவு 


424 
428 
430 
432 
433 
435 
436 
437 
438 
439 
442 
443 
444 
445 
446 


447 
449 
452 


முன்னுரை 

“சேலம்‌ - நாமக்கல்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌' என்னும்‌ இந்நூலில்‌ 350 கல்வெட்டுகள்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. இவற்றுள்‌ 252 கல்வெட்டுகள்‌ மைசூரிலுள்ள இந்திய அரசின்‌ தொல்லியல்‌ 
அளவீட்டுத்துறை, கல்வெட்டு இயக்குநர்‌ அலுவலகத்தாரால்‌ படியெடுக்கப்‌ பெற்றுள்ளவையாகும்‌. 70 
கல்வெட்டுகள்‌ தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ வெளியிடப்‌ பெற்றுள்ளன. 98 கல்வெட்டுகள்‌ 
புதியனவாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ பெற்று இடம்பெற்றுள்ளன. இம்மாவட்டத்தின்‌ ஊர்களிலிருந்து இக்‌ 
தல்வெட்டுகள்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. சில ஊர்களில்‌ அதிக அளவிலான கல்லெட்டுகளும்‌, பல 
ஊர்களில்‌ ஒன்றிரண்டு கல்வெட்டுகளும்‌ கிடைத்துள்ளன. பெரும்பான்‌மையான கல்வெட்டுகள்‌ 
கோவில்களிலிருந்தும்‌, சில கல்வெட்டுகள்‌ மலைக்குகைகள்‌, பாறைகள்‌, தூண்கள்‌, நடுகற்கள்‌, 
ஊர்‌ நிலத்தில்‌ ஆங்காங்குக்‌ கிடந்த கல்துண்டுகள்‌ ஆகிய இடங்களிலிருந்தும்‌ படி எடுத்துத்‌ தொகுக்கப்‌ 
பெற்றுள்ளன. இந்நூலில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ சீரிய முறையில்‌ படியெடுக்க இயலாத நிலை 
ஏற்பட்டது. இக்குறையை மைசூரிலுள்ள "இந்திய அரசு தொல்லியல்‌ அளிவீட்டுத்துறையின்‌ 
கல்வெட்டியல்‌ இயக்கநர்‌ அலுவலகம்‌ நிறைவு செய்தது. படியெடுத்த கல்வெட்டுகளை ஒப்புநோக்கிப்‌ 
பார்க்க அனுமதி அளித்தது. 


கிபி. 13ஆம்‌ நூற்றாணடு தமிழக அரசியலில்‌ பல்வேறு சூழ்நிலை மாற்றங்கள்‌ ஏற்பட்ட 
காலமாதலால்‌ அக்காலகட்டத்தில்‌ அனைத்து அரசர்களுடைய மேலாண்மை மிக்கிருந்தமையால்‌ 
தியான கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. இம்‌ மாவட்டத்தில்‌ மட்டும்‌ அந்நூற்றாண்டில்‌ 
125 கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 27 கல்வெட்டுகளும்‌ 
11ஆம்‌ நூற்றாண்டில்‌ 20 கல்வெட்டுகளும்‌ 12ஆம்‌ நூற்றாண்டில்‌ 21 கல்வெட்டுகளும்‌ 14ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ 14 கல்வெட்டுகளும்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 16,17,18,19 ஆகிய நூற்றாண்டுகளில்‌ 
112 கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. சில கல்வெட்டுகள்‌ வடமொழியிலும்‌ கன்னட . 
மொழியிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவை கிரந்த எழுத்துகளால்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


இம்‌ மாவட்டத்தில்‌ ஆத்தூர்‌ வட்டத்தில்‌ 80 கல்வெட்டுகளும்‌, இராசிபுரம்‌ வட்டத்தில்‌ 27 
கல்வெட்டுகளும்‌, ஓமலூர்‌ வட்டத்தில்‌ 35 கல்வெட்டுகளும்‌, சேலம்‌ வட்டத்தில்‌ 54 கல்வெட்டுகளும்‌, 
திருச்செங்கோடு வட்டத்தில்‌ 81 கல்வெட்டுகளும்‌, நாமக்கல்‌ வட்டத்தில்‌ 73 - கல்வெட்டுகளும்‌ 
படியெடுக்கப்பெற்று இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 

இம்‌ மாவட்டத்தில்‌ சோழ அரசர்களின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 90 கல்வெட்டுகளும்‌, பாண்டியர்‌ 
ஆட்சியில்‌ 57 கல்வெட்டுகளும்‌, விசயநகர அரசின்‌ 63 கல்வெட்டுகளும்‌, ஒய்சளர்களின்‌ 10: 
கல்வெட்டுகளும்‌ கொங்குச்‌ சோழர்களின்‌ 4 கல்வெட்டுகளும்‌ கொங்கு பாண்டியர்களின்‌' 2: 
கல்வெட்டுகளும்‌ தொகுக்கப்‌ பெற்று இந்நூலில்‌ இடம்பெற்றுள்ளன. சோழர்களில்‌ முதலாம்‌ 
இராசேந்திரன்‌, மூன்றாம்‌ சூலோத்துங்கன்‌ ஆகிய இரு அரசருடைய ஆட்சிக்‌ காலங்களில்‌ 
கல்வெட்டுகள்‌ மிகுதியாகப்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. பாண்டியரில்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ ஆகியோர்‌ ஆட்சிக்‌ காலங்களில்‌ 
கல்வெட்டுகள்‌ மிகுதியாகப்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. விசயநகர ஆட்சினரின்‌ கல்வெட்டுகள்‌ கி.பி, 
16, 17 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ மிகுதியாகப்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 

இந்நூலில்‌ 66 கல்வெட்டுகளின்‌ காலம்‌ (நாள்‌, மாதம்‌, ஆண்டு) கணிக்கப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ விசய்நகர ஆட்சியினரின்‌ கல்வெட்டுகள்‌ சகாப்த ஆண்டு, ஞாயிறு, திதி, நட்சத்திரம்‌, 
நாள்‌ ஆகியவற்றைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடுவதால்‌ காலத்தை சரியாகக்‌ கணிக்க முடிந்தது. 
அறிஞர்‌ சாமிக்கண்ணுப்பிள்ளை ' அவர்களின்‌ 180128 Ephemeéri5 என்னும்‌ ஆண்டு விளக்கக்‌ 
குறிப்பநூல்‌ தொகுதிகள்‌ இக்கணிப்புக்குப்‌ பெரிதும்‌ பயனுடையனவாக அமைந்தன. சோழர்களுடைய 
கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ ஆட்சியாண்டை மட்டும்‌ குறிப்பிடுவதால்‌ அவ்வரசர்களின்‌ ஆண்டு 
மட்டும்‌ கணக்கிடப்‌ பெற்றுள்ளது. பாண்டியர்‌ கால 9 கல்வெட்டுகளின்‌ காலம்‌ சரியாகக்‌ கணிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 


சேநமக -1 


2 

சில கல்வெட்டுகளின்‌ காலத்தைக்‌ கணித்தபோது நாள்‌, திதி, நட்சத்திரம்‌ ஆகியவற்றுள்‌ 
ஏதேனும்‌ ஒன்று பொருந்திவராத நிலையில்‌ அமைந்துள்ளன. விசயநகரர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ள சில கல்வெட்டுகளில்‌ சகாப்த ஆண்டின்‌ எண்ணும்‌ குறிப்பிட்டு அந்த ஆண்டின்‌ 
பெயரும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. ஆனால்‌ அவை பொருந்திவராத நிலையில்‌ அமைந்துள்ளன. 
கல்வெட்டுகளில்‌ ௪ சா கூ (4,௦9) என்ற எண்களின்‌ வரிவடிவத்தால்‌ இத்தகைய இடர்ப்பாடுகள்‌ 
நிகழ்ந்திருக்கலாம்‌. இக்‌ கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்துப்‌ படித்தபோது எழுத்தொற்றுமையின்‌ 
காரணமாகவும்‌ இவ்வேறுபாடுகள்‌ நிகழ்ந்திருக்கலாம்‌. அக்குறிப்பு கல்வெட்டின்‌ கீழ்‌ இடம்பெற்றுள்ளது. 


ஆறகளூரில்‌ விசயநகர அரசர்‌ வீரகம்பண்ண உடையார்‌ காலத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ள 
ஒரு கல்வெட்டு (28)* 3.1.1376 இல்‌ பொறிக்கப்‌ பெற்றதாக அறிஞர்‌ சாமிக்கண்ணுப்பிள்ளை அவர்கள்‌ 
தம்முடைய ஆண்டுவிளக்கக்‌ குறிப்பநூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.! அக்கல்வெட்டில்‌ விருச்சிக ஞாயிறும்‌ 
வெள்ளிக்‌ கிழமையும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. ஆனால்‌ அவர்‌ வியாழக்கிழமையையும்‌ மேஷ 
ஞாயிற்றையும்‌ குறிப்பிட்டுக்‌ கணித்துள்ளார்‌. இக்கல்வெட்டு 7.12.1375 ஆம்‌ நாளுக்குப்‌ பொருந்தி 
வருகிறது. பிறிதொரு கல்வெட்டு (50) சாளுவ அறசர்‌ தருமராயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 23.8.1504 இல்‌ 
பொறிக்கப்‌ பெற்றுளளது. இக்‌ கல்வெட்டில்‌ ஆண்டும்‌, ஞாயிறும்‌, நாளும்‌, திதியும்‌, நட்சத்திரமும்‌ 
பொருந்தி வருகிறது. ஆனால்‌ அதன்‌ காலத்தை 26.04.1504 என்று சாமிண்ணுப்பிள்ளை அவர்கள்‌ 
குறிப்பிட்டூள்ளார்‌.2 அவர்‌ குறிப்பிட்டுள்ள சிம்மஞாயிறும்‌ திதியும்‌ நட்சத்திரமும்‌ பொருந்தி வரவில்லை. 
இவ்வாறு காலக்கணிப்பின்‌ பொருந்தாநிலையும்‌ காணப்‌ பெறுகிறது. 


கரலத்தால்‌ முற்பட்ட கல்வெட்டு : 


சேலம்‌ - நாமக்கல்‌ மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகளில்‌ காலத்தால்‌ முற்பட்டதாகக்‌ 
கருதப்பெறுவது ஓமலூர்‌ வட்டம்‌ அம்மன்கோவில்பட்டி என்னும்‌ ஊரிலுள்ள கல்வெட்டாகும்‌. 
இக்‌ கல்வெட்டு (1) தமிழ்‌ எழுத்து வளர்ச்சியின்‌ நிலையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. 
நாமக்கல்‌ அரங்கநாதர்‌ குடைவரைக்‌ கோவிலிலுள்ள அதியமான்‌ மரபினர்‌ கல்வெட்டுகள்‌ கி. 7,8- 
ஆகிய நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்தனவாசு, 6. ௮,' கல்வெட்டுகள்‌ அக்கோவில்‌ கொடையாளர்‌ சிலருடைய 
பெயரையும்‌. சிறப்புப்‌ பட்டப்பெயரையும்‌ குறிப்பிடுகின்றன. அவை பல்லவ கிரந்த வழுத்து முறையில்‌ 
பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. அக்‌ கல்கிவட்டுகள்‌ அனைத்தும்‌ வெளிவந்தன வாகும்‌. கி.பி. 8 ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த ஓமலூர்‌ வட்டக்‌ கேத்தநாயக்கன்‌ புதூர்‌ ஏரியின்‌ மதகருகில்‌ வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டொன்று(168) உள்ளது. அதில்‌ “கிடங்கில்‌ புலிமார்மகன்‌ நல்லி' என்பவன்‌ மதகு ஒன்றை 
ஏரிக்கு வைத்துக்‌ கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


சோழர்‌ கால ஆட்சியைச்‌ சார்ந்த முதன்மையான கல்வெட்டு(106) முதணம்‌ பராந்தகனின்‌ 
பத்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 917) பொறிக்கப்பெற்ற கூளிப்பட்டி நடுகல்‌ கல்வெட்டாகும்‌. இக்‌ 
கல்வெட்டில்‌ மதிரை கொண்ட கோபரகேசரி' என்று குறிப்பிடப்‌ பெற்றுள்ளமையால்‌ இது 
வரலாற்றடிப்படையில்‌ முதலாம்‌ பராந்தக சோழன்‌ காலத்தது என்று கூறலாம்‌. இதனையடுத்து அதே 
ஊரில்‌ இரண்டாம்‌ ஆதித்த கரிகால சோழனின்‌ நான்காம்‌ ஆட்சியாண்டு (கி.பி. 960) கல்வெட்டொன்றும்‌ 
காணப்பெறுகிறது. அடுத்து கொல்லிமலைப்‌ பகுதியில்‌ உத்தமசோழனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டு 
முதல்‌ பதினாறாம்‌ ஆட்சியாண்டு வரையிலான நான்கு கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 
சோழ அரசர்களுடைய மெயக்கீர்த்திகள்‌ அடங்கிய கல்வெட்டுகளில்‌ கதிராநல்லூரில்‌ முதலாம்‌ இராசேந்திர 
சோழனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ள கல்வெட்டில்‌ (89) “திருமன்னி வளர” 
எனத்‌ தொடங்கும்‌ மெயக்கீர்த்தி இடம்‌ பெற்றுள்ளது. மல்லசமுத்திரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
சோளீசுவரமுடையார்‌ கோவிலிலும்‌ அவ்வரசசின்‌ மெய்க்கீர்த்தீ பொறிக்கப்‌ பெற்றுள்ள கல்வெட்டு 
cr கை அக்கை பன்‌ 


*. பிறைவளைவிற்குள்‌ இடம்பெற்றுள்ள எண்கள்‌ இந்நூலின்‌ கல்வெட்டு வரிசை எண்களைக்‌ குறிக்கும்‌. 
1. சாமிக்கண்ணுப்பிள்ளை, Inia Ephemeris தொகுதி 1 பகுதி 2, ப. 
2. சாமிக்கண்ணுப்பிள்ளை, [nian Ephernmris தொகுதி 1 பகுதி 2, ப, 


8 
(307) இடம்‌ பெற்றுள்ளது. திருச்செங்கோடு வட்டக்‌ கொக்கராயன்‌ பேட்டையில்‌ முதலாம்‌ குலோத்துங்க 
சோழனின்‌ நான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்ற “புகழ்மாது விளங்க” என்னும்‌ 
மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்கப்‌ பெற்ற கல்வெட்டு காணப்பெறுகிறது. 


தடாஷரில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ ஆட்சிக்‌ காலத்தைச்‌ சார்ந்த நான்கு 
கல்வெட்டுகள்‌ இடம்பெற்றுள்ளன. அவ்வரசனின்‌ ஐந்தாம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டில்‌ 
“குலோத்துங்க தேவர்‌” என்று மட்டும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 9,10 ஆம்‌ ஆட்சியாண்டு 
கல்வெட்டுகளில்‌ “விசய இராசேந்திரசோழ தேவர்‌' எனப்‌ பட்டப்பெயரால்‌ அவர்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளார்‌. 27 ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டில்‌ அவருடைய வெற்றியின்‌ சிறப்பை விளக்கும்‌ 
“மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டருளிய குலோத்துங்க சோழ தேவர்‌' எனச்‌ 
சிறப்பிக்கப்‌ பெற்றுள்ளார்‌. 


கொல்லிமலைக்‌ கல்வெட்டு : 


கொல்லிமலையிலுள்ள அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவிலில்‌ கோப்பரகேசரி வர்மரான உத்தம 
சோழனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 980) பொறிக்கப்‌ பெற்றுள்ள இரு கல்வெட்டுகளில்‌ 
(115, 116) அக்கோவிலில்‌ கார்த்திகை விழா நிகழ்த்த, சாலைப்புறமாக நிலம்‌ விட்ட செய்தி 
காணப்பெறுகிறது. மேலும்‌ பன்னிரண்டு ஊராரிடம்‌ நூறு கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து அதன்‌ வட்டி 
வருவாயைக்‌ கொண்டு அக்கோவில்‌ பூசை நடத்தப்‌ பெற்றுள்ளமையைக்‌ கல்வெட்டு விளக்குகின்றது. 
ஒரு கழஞ்சுப்‌ பொன்னுக்கு ஆறு திங்களுக்கு ஐங்குறுணி நெல்‌ வட்டியாகப்‌ பெறப்‌ பெற்றுள்ளது. 
ஒரே காலத்தில்‌ வேறுபட்ட வகையில்‌ வட்டி வாங்கியுள்ளமையை அறியலாம்‌. 


அறப்பள்ளி ஈசுவரர்க்குக்‌ கொல்லிமலை நாட்டினரும்‌ கோவில்‌ தனத்தாரும்‌, பலமண்டலத்து 
மாயேசுவரர்களும்‌ சேர்ந்து வணலூராரிடமிருந்து நான்கு கல நெல்‌ விதைப்பு அளவிலான 
நிலவருவாயை அறப்பள்ளி இறைவர்க்கு உரிமையாக்கியள்ள செய்தி ஒரு கல்வெட்டில்‌ (122) 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. அதில்‌ நிலம்‌ இவ்வளவு என்ற அளவு குறிக்கப்‌ பெறவில்லை. நெல்விதை 
அளவைக்‌ கொண்டு நிலத்தின்‌ அளவு கணிக்கப்‌ பெற்றுள்ளது. கொல்லிமலை நாட்டு மலையாளர்கள்‌ 
தங்கள்‌ நிலத்தின்‌ கடமையை ஒன்பதாவது ஆண்டு முதல்‌ செலுத்த உறுதியளித்துக்‌ கோவிலில்‌ "கல்‌ 
வெட்டிக்‌ கொடுத்துள்ளனர்‌. எனவே முன்னர்‌ எட்டாண்டுகள்‌ வரை அம்மலையாளர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்திற்கு வரிவிலக்குப்‌ பெற்றிருந்தமையை அறியலாம்‌. 


சோழங்கதேவர்‌ : 


இராசேந்திர சோழனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டில்‌ இராசிபுர வட்டம்‌ காக்காவேரியிலுள்ள 
சிவன்‌ கோவிலில்‌ கல்வெட்டொன்று (95) பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. அதில்‌ “சேலநாட்டு அஞ்சாத 
பெருமாளான சோழங்கதேவர்‌ பொன்‌ பரப்பினான்‌” என்பவன்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளான்‌. 


சேலம்‌ நாட்டு சீரகப்பாடியில்‌ மாணிக்கன்‌ என்பவன்‌ தான்‌ கட்டிய மன்றீசுவரமுடைய 
நாயனார்க்குப்‌ பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ முதலாக அவனால்‌ கட்டப்பெற்ற உட்பிறப்பழகியான்‌ 
என்னும்‌ ஏரியின்கீழ்‌ நீர்பாய்ந்தநிலத்தைப்‌ பொன்பரப்பின சோழங்கதேவரிடம்‌ பொன்‌ கொடுத்து 
விலைக்கு வாங்கிய செய்தி ஒரு கல்வெட்டில்‌ (141) குறிப்பிடப்பெற்றுள்ளது. இராசிபுரம்‌ வட்டம்‌ 
கூனவேலம்பட்டி அழியா இலங்கையம்மன்‌ கோவிலில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ 
பதினைந்தாம்‌ ஆட்சியாண்டைச்‌ சார்ந்த கல்வெட்டில்‌ (109) “அழகிய சீயனான சோழங்க தேவன்‌” 
என்று குறிப்பிடப்பெற்றுள்ளான்‌. 


வாழக்குட்டப்பட்டி என்னும்‌ ஊரிலுள்ள கல்வெட்டில்‌ (319) “எல்லாம்‌ தலையான சோழங்கதேவ 
முதலி” என்று குறிப்பிடப்பெற்றுள்ளார்‌. இங்குப்‌ பணிபுரிந்த திருநீற்றுப்பல்லவராயன்‌ என்பவர்‌ 


ச. நமக -1அ 


4 


இடபதேவரை எழுந்தருளுவித்துக்‌ கோவிலையும்‌ கட்டிப்‌ பூசைச்‌ செலவினங்களுக்கு நிலத்தையும்‌ 
கொடையாக அளித்த செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. இவ்வூரிலுள்ள மற்றொரு கல்வெட்டு (320) 
சோழங்கதேவர்‌ என்னும்‌ தன்‌ தலைவனுக்கு நன்மை உண்டாகும்பொருட்டு சோழக்கோன்‌ எல்பவர்‌ 
மூங்கில்‌ பள்ளம்‌ என்னும்‌ ஏரியின்கீழ்‌ இருந்த நிலத்தைப்‌ பொன்பரப்பீசுவர முடைய நாயனார்க்குத்‌ 
தேவதான இறையிலியாக அளித்த செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. இவர்களுடைய தலைநகரம்‌ 
மல்லூரை அடுத்த பொன்பரப்பி என்னும்‌ ஊராக இருந்துள்ளது மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
காலம்‌ தொடங்கிச்‌ சோழப்‌ பேரரச. முடிவுறும்‌ வரையில்‌ இவர்கள்‌ குறுநிலத்தலைவர்களாக 
இருந்துள்ளனர்‌. 


பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ : 


பாண்டியர்‌ ஆட்சியின்‌ கல்வெட்டுகளில்‌ முதன்மையுடைய கல்வெட்டு இடைக்காலப்‌ 
பாண்டியரின்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 
1256) பொறிக்கப்பெற்றுள்ள திருச்செங்கோட்டிலுள்ள கல்வெட்டாகும்‌. அவ்வரசன்‌ இருபத்தேழாம்‌ 
ஆட்சியாண்டுவரை ஆட்சி புரிந்துள்ள காலத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்ற பதினைந்து கல்வெட்டுகள்‌ 
கிடைத்துள்ளன. அடுத்து இரண்டாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ பதினான்காம்‌ ஆட்சியாண்டு 
முதல்‌ இருபத்திரண்டாம்‌ ஆட்சியாண்டுவரை பொறிக்கப்பெற்றுள்ள நான்கு கல்வெட்டுகள்‌ 
கிடைத்துள்ளன. இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டு முதல்‌ 
பதினெட்டாம்‌ ஆட்சியாண்டு வரையிலான பதினாறு கல்வெட்டுகள்‌ கிடைத்துள்ளன. பாண்டியர்‌ 
காலக்‌ கல்வெட்டுகள்‌ பதினேழு ஊர்களில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


திருவரங்கத்திலுள்ள கல்வெட்டொன்று? சுந்தரபாண்டியனின்‌ ஆட்சியில்‌ பொறிக்கப்பெற்றது. 
அக்‌ கல்வெட்டு குலசேகரனின்‌ தம்பியான சுந்தரபாண்டியனைக்‌ குறிக்கும்‌. அவன்‌ கேரள, சோழ, 
ஒய்சளர்களைப்‌ போரில்‌ வென்று தன்‌ தம்பியான வீரபாண்டியனைக்‌ கொங்கு நாட்டின்‌ அரசனாகப்‌ 
பொறுப்பேற்கச்‌ செய்தான்‌ என்பதைத்‌ தெரிவிக்கிறது. அக்கல்வெட்டு கிரந்த எழுத்தில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. என்‌. சேதுராமன்‌, “முதலாம்‌ சடையவர்மன்‌ வீரன்‌ 1253 - 1283 வரை அரசாண்டான்‌. 
இரண்டாம்‌ சடையவர்மன்‌ வீரன்‌ 1254 - 1265 வரை காணப்படுகிறான்‌. 1266இல்‌ இராசகேசரி 
வீரபாண்டியன்‌ என்பவன்‌ கொங்கு மண்டலத்தில்‌ முடி சூடுகிறான்‌. இவன்‌ இருபது ஆண்டுகள்‌ 
ஆட்சி புரிந்துள்ளான்‌. இவனுடைய கல்வெட்டுகள்‌ கொங்கு மண்டலம்‌ முழுவதும்‌ கிடைக்கின்றன. 
எனவே சுந்தரபாண்டியனால்‌ நியமிக்கப்பெற்றவன்‌ என்பதில்‌ ஐயமில்லை. எனவே இரண்டாம்‌ 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ 1266இல்‌ மதுரையைவிட்டு நீங்கி இராகேசரி வீரபாண்டியன்‌ என்ற 
பெயரில்‌ கொங்கில்‌ முடி சூடினான்‌ என்பதை அறியலாம்‌. கொங்கு நாட்டு மரபுப்படி வீரபாண்டியன்‌ 
இராசகேசரி என்ற பட்டமும்‌ புனைந்தான்‌” என்று விளக்கியுள்ளார்‌.4 இவ்‌ இராசகேசரி 
வீரபாண்டியனுடைய மூன்று கல்வெட்டூகள்‌ (136,137,138) சிங்களாந்தபுரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
கற்பூரநாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறையில்‌ காணப்பெறுகின்றன. இக்‌ கல்வெட்டு 
அவ்வரசனின்‌ பதின்மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றதாகும்‌. இவ்வரசன்‌ காலத்து ஏழு 
கல்வெட்டுகள்‌ நான்கு ஊர்களில்‌ காணப்பெறுகின்றன. கோவில்‌ திருப்பணிக்குச்‌ செக்கு 
முதலியவற்றால்‌ வந்த வரியை நிலையான முதலீடாக ஆக்கிக்‌ கொடுத்த செய்தியும்‌, திருநிலைக்கால்கள்‌ 
அமைத்துக்‌ கொடுத்த செய்தியும்‌ இக்கல்வெட்டில்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளது, 





3. தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதி 24 - 197, 


4. என்‌ சேதுராமன்‌. பாண்டியர்‌ ஹலாறு ப.: 


சேலம்‌ கல்வெட்டுகள்‌ : 


சேலம்‌ சுகவனேகவரர்‌ கோவிலில்‌ கோப்பரகேசரிவர்மனளின்‌ 2,5,6ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டுகளும்‌ ஆண்டூ குறிப்பிடப்பெறாத ஒரு கல்வெட்டும்‌ உள்ளன. இவற்றில்‌ 
கிளிவண்ணமுடையாருக்கு நந்தாவிளக்கு எரிக்கப்‌ பொன்னைக்‌ கொடையாக அளித்த செய்தி 
இடம்‌ பெற்றுள்ளது. கோவிராசகேசரிவர்மருடைய 3,5 ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்பெற்றுள்ள, 
இரு கல்வெட்டுகள்‌ (147,148) உள்ளன. அவை முதலாம்‌ ஆதித்த சோழனுடைய காலத்தில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றவையாகும்‌. 


அக்கோவிலிலுள்ள பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ “கோச்சடைபன்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்‌” என்று ஒரு கல்வெட்டிலும்‌ (151) “ஸ்வஸ்தி ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவருக்கு' என எட்டுக்‌ கல்வெட்டுகளிலும்‌ (152 - 157, 159 - 160) குறிக்கப்‌ 
பெற்றுள்ளன. இக்‌ கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ அவ்வரசனுடைய 24 ஆம்‌ ஆட்சியாண்டு முதல்‌ 
27ஆம்‌ ஆட்சியாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றவையாகும்‌. சடையவர்மன்‌ மரபில்‌ 
முதலாம்‌. சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ மட்டும்‌ கி.பி. 1250 முதல்‌ 1284 வரை ஆட்சி 
புரிந்துள்ளமையை அறியலாம்‌. எனவே அக்‌ கல்வெட்டுகள்‌ அவ்வரசனுடைய காலத்தைச்‌ சார்ந்தவை 
எனக்‌ கொள்ளுதலே பொருந்தும்‌. அவை சுகவனேசுவரர்‌ கோவிலில்‌ கொடையாளர்கள்‌ பலர்‌ 
போதிகை, தூண்‌, நிலைகால்‌ ஆகியவற்றை அமைத்துக்‌ கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


தம்மம்பட்டிக்‌ கல்வெட்டுகள்‌ : 


தம்மம்பட்டி என்னும்‌ ஊரில்‌ நரசிங்கப்பெருமாள்‌ கோவிலில்‌ நான்கு கலவெட்டுகள்‌ 
பொறிக்கப்பெற்றுள்ளன. அவை கிபி. 15 ஆம்‌ நூற்றாண்டின்‌ விசயநகர ஆட்சிக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்தவை. அக்கோவிலுக்குத்‌ தேவர்மறி, புளியங்குறிச்சி, பூடிதிபறுகு, அருளம்பள்ளி, மாறாடி 
சீர்மைக்குட்பட்ட மங்கைவார்பட்டி, மண்மலைச்‌ சீர்மைக்குட்பட்ட செங்கிணறு ஆகிய கிராமங்களைத்‌ 
திருவிடையாட்டமாக அளிக்கப்‌ பெற்றதாக மூன்று கல்வெட்டுகள்‌ (179, 180, 182) கூறுகின்றன . 
ஒரு கல்வெட்டு (181) திம்மயநாயக்கர்‌ என்பவர்‌ கோவிலுக்குக்‌ கொமையாக நிதியைச்‌ சேர்க்க 
வழிசெய்த முறையை விளக்குகிறது. நான்கு திசைகளுக்கும்‌ சென்று வாணிகம்‌ புரிந்த செட்டி 
வியாபாரிகள்‌ அவ்வூருக்குள்‌ கொண்டு வந்த பொருள்களுக்கும்‌, வெளியில்‌ கொண்டு சென்ற 
பொருள்களுக்கும்‌ தலைச்சுமையாகக்‌ கொண்டு வந்த பொருள்களுக்கும்‌ விதிக்கப்பெற்ற வரியின்‌ 
வருவாயில்‌ பாதியை அக்கோவில்‌ கருவூலத்தில்‌ கொடையாகச்‌ சேர்க்கப்‌ பெற்ற செய்தியைக்‌ கூறுகிறது. 


திருச்செங்கோடு கல்வெட்டுகள்‌ : 


திருச்செங்கோட்டில்‌ 38 கல்வெட்டுகள்‌ (199 - 236) பொறிக்கப்பெற்றுள்ளன. அவற்றுள்‌ 
காலத்தால்‌ முந்தியது கோவிராசகேசரிவர்மரான முதலாம்‌ ஆதித்த சோழனின்‌ ஆறு கல்வெட்டுகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. கோப்பர கேசரியான முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ “திருமன்னி வளர்‌ 
என்ற மெய்க்கீர்த்தி தொடங்கிய கல்வெட்டொன்றும்‌ இடம்பெற்றுள்ளது. அரசன்‌ பெயர்‌ குறிப்பிடாத 
*கோப்பரகேசரிவர்மரான ' எனத்‌ தொடங்கும்‌ ஒன்பது கல்வெட்டுகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ 
ஒரு கல்வெட்டில்‌ (209) “கோப்பரகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராசேந்தர சோழ தேவர்க்கு யாண்டு 18 
ஆவது' எனக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. அக்‌ கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ கொடைச்‌ செய்தியைக்‌ 
குறிப்பிடுகின்றன. அக்‌ கல்வெட்டுகளின்‌ எழுத்தமைதியைக்‌ கொண்டு அவையனைத்தும்‌ முதலாம்‌ 
இராசேந்திர சோழன்‌ காலத்தில்‌ பொறிககப்‌ பெற்றனவாகக்‌ கருதலாம்‌. அவ்வரசனின்‌ ஐந்தாம்‌ 
ஆட்சியாண்டுத்‌ தொடங்கி 28ஆம்‌ ஆட்சியாண்டு வரையுள்ள கல்வெட்டுகள்‌ இடம்பெற்றுள்ளன, 
அவற்றில்‌ திருச்செங்கோடு கோவில்‌ பெருதிரு ஏகாதசி கணப்பெருமக்கள்‌ திருவாதிரை கணப்பெருமக்கள்‌ 
திருவோணக்‌ கணப்பெருமக்கள்‌ துவாதசி கணப்பெருமக்கள்‌ ஆகியோர்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளனர்‌. 
கணப்பெருமக்கள்‌ என்போர்‌ ஊரில்‌ இன்றியமையாத செயல்களைக்கண்காணித்து வந்த 


பொறுப்பாளர்கள்‌ ஆவர்‌. இக்கணப்‌ பெருமக்களிடம்‌ “காசெட்டாங்கல்‌! ன்னும்‌. அளவினால்‌ 
நிறுக்கப்பெற்ற பொன்னைக்கொடுத்து அதனின்றும்‌ வந்த வட்டியால்‌ கோவில்‌ பிராமணர்களுக்கு 
உணவு படைத்துள்ள செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. இவ்வறச்ரெயலுக்குப்‌ பலர்‌ தொடை 
அளித்துள்ளனர்‌. இவ்வாறு பல்வேறு கொடையாளர்கள்‌ அளித்த பொன்னைப்‌ பெற்ற 
கணப்பெருமக்கள்‌ அதனை வட்டிக்கு விட்டு அதனின்றும்‌ வந்த வருவாயைக்‌ கொண்டு இருகலம்‌ 
வீதம்‌ பிராமணர்களுக்கு உணவு ஊட்டுவதாக உறுதியளித்த செய்தி ஒரு கல்வெட்‌ பல்‌ (213) 
இடம்பெற்றுள்ளது. இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ காலத்தைச்‌ சார்ந்த மூன்று 
கல்வெட்டுகள்‌ (215, 216, 218) பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. இவற்றுள்‌ ஒன்று உலகம்‌ காத்த கன்னையன்‌ 
என்பவருக்கு அவருடைய சிறப்பைப்‌ போற்றி நடுகல்‌ எடுத்த செய்தி குறிப்பிடப்‌ பெறுகிறது. 
விசயநகர அரசர்‌ கிருட்டிணதேவராயர்‌ ஆட்சியின்போது (கி.பி. 1522) பொறிக்கப்பெற்றுள்ள கல்வெட்‌ டுல்‌ 
அலுவலர்கள்‌ பலரை நியமித்துள்ள செய்தியுடன்‌ உழவுக்‌ குடிக்கு ஏரி ஒன்றுக்கு ஐந்து பணம்‌ 
வீதமும்‌ கைக்கோளர்‌ முதலியார்க்கு முதலிரண்டாண்டுளுக்கு வரிநீக்கம்‌ செய்யப்பெற்றுப்‌ பின்னர்த்‌ 
தறிக்கு இரண்டு பணமும்‌ மனை ஒன்றுக்கு ஒருபணமும்‌ ஆக மூன்று பணம்‌. வரிவிதிக்கப்பெற்ற 
செய்த்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளது. 


இலக்கியத்தில்‌ இடம்பெற்றுள்ள கல்வெட்டுகள்‌ : 


திருச்செங்கோட்டுக்‌ கைலாயநாதர்‌ கோவில்‌ தெற்குச்சுவரின்‌ அடித்தளத்தில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ள கல்வெட்டொன்று (221) விசயநகர அரசர்‌ சதாசிவராயர்‌ (கி.பி. 1561) காலத்தைச்‌ சார்ந்தது. 
அக்‌ கல்வெட்டு சீரிய விருத்தபாவால்‌ அமைந்தது. இப்பாடல்‌ கி.பி. 1685இல்‌ சதாசிவ பண்டிதரால்‌ 
எழுதப்பெற்ற “திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலை' என்னும்‌ நூலில்‌ சதாசிவராயரின்‌ சிறப்பைப்‌ 
போற்றும்‌ பாடலாக இடம்‌ பெற்றுள்ளது. 


சீரார்ச்‌ காப்தத்தி லாயிரமு நானூறு செல்கவெழு பத்துமூன்றின்‌ 
திரமான துன்மதிச்‌ சித்திரைத்‌ திங்களைச்‌ சேர்ந்தவிரு பத்தைந்தினிந்‌ 
பூராய பூர்வபட்‌ சந்திசக ளுந்தசமி பூசமாம்‌ மேனாளிலே 

புவியாள்‌ சதாசிவ மகாராயர்‌ ஜெகதேவு பூபால னுக்குதவவே 
வீராக மப்பிரபுட நரசிங்க ராமாஞ்சி மிகுகொங்கு நாடாளூனாள்‌ 
விப்ரகுல சர்வயன்‌ தேவசா யாதிபன்‌ வீறா வனந்தபூபன்‌ 

ஏரான செங்கோட்டில்‌ மேவு கைலாயர்முன்‌ எழிலான கற்கம்பமே 
இன்பொடு நிறுத்தினன்‌ கீர்த்திப்‌ பிரதாபமது வீமசேத ளவுநிற்கவே£ 


என்பது அப்பாடலாகும்‌. 


கி.பி. 1584 இல்‌ மதுரையில்‌ விசுவநாத சொக்கலிங்க நாயக்கர்‌ ஆட்சிபுரிந்தபோது அவர்‌ 

தலைமையின்‌ கீழிருந்த சேஷாத்திரி பிள்ளை என்பவர்‌ திருச்செங்கோட்டுத்‌ திருக்கைலாயநூதருக்குக்‌ 
கோபுரம்‌ ஒன்றைக்‌ கட்டுவித்துக்‌ காசிவிசுவநாதர்‌ ஆலயக்‌ கந்றளியை எடுப்பித்த செய்தி பாடல்‌ 
கல்வெட்டாக (229) இடம்பெற்றுள்ளது. அப்பாடல்‌ கல்வெட்டுக்கு முன்‌ “ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 
1585 இதன்மேற்‌ செல்லாநின்ற சோபகிருது வருஷம்‌ ஆவணி மாதம்‌ ஸ்ரீமது விசுவநாத 
சொக்கலிங்க நாயக்கரவர்கள்‌ ராஜ்ஜிய பரிபாலனம்‌ பண்ணுகையில்‌' என்ற செய்திக்குப்பின்‌ 
இவ்‌ வெண்பா வடிவில்‌ கல்வெட்டு இடம்பெற்றுள்ள து. 

நணிய கயிலாய நாதருக்குப்‌ பூசை 

அணிகிளரும்‌ கோபுரமுண்‌ டாக்கிப்‌ - பனிமலைமேற்‌ 

காசிவிசுவ நாதருக்குக்‌ கற்கோ யிலும்பணித்தான்‌ 

தேசருணற்‌ சேஷாத்‌ 
துய்க்க து அதல்‌ வன்‌ யப குலை ட கைகா காக வைரை கைக கள்‌ களை வாள ட்ப ட்‌ வப்‌ வ 
3. சதாசிவ பண்டிதர்‌, திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலை, 1913, பாடல்‌ எண்‌ 59, பக்‌ : 15-16 
6. சதாசிவ பண்டிதர்‌, திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலை, 1913, பாடல்‌ எண்‌ 154, பக்‌ ; 37 


₹ 


இப்பாடல்‌ பகுதி மட்டும்‌ திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலையில்‌ சேஷாத்திரி பிள்ளையின்‌ : 
பெருமையை உணர்த்தும்‌ ஏழு பாடல்களில்‌ ஈற்றுப்‌ பாடலாக இடம்‌ பெற்றுள்ளது. 


விசயநகர ஆட்சியில்‌ அத்தப்ப நல்லதம்பி காங்கேயன்‌ என்பவரால்‌ கல்மண்டபம்‌ ஒன்று 
கி.பி. 1600இல்‌ கட்டப்பெற்ற செய்தி பொறிக்கப்பெற்றுள்ளது. ௮க்‌ காங்கேயன்‌ சுப்பிரமணியர்‌ 
கோவிலின்‌ முன்மண்டபத்தைக்‌ கட்டுவித்த செய்தி வேறொரு கல்வெட்டில்‌' (220) குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. மீண்டும்‌ அஹால்‌ கி.பி. 1619இல்‌ குமாரசாமியார்‌ மண்டபத்திற்கும்‌ பெரியாண்டார்‌ 
சன்னதிக்‌ கூடத்திற்கும்‌ சிங்கக்காலும்‌, குதிரைக்காலும்‌, தூண்கள்‌ இருபத்திரண்டும்‌, சக்கரம்‌ கண்டக்கால்‌ 
பன்னீரண்டூம்‌, தளவரிசையும்‌ அமைத்துத்திருப்பணி ”சய்வித்த செய்தி (225) குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 


கி.பி. 1012 இல்‌ திருச்செங்கோடு வட்டக்‌ குமாரமங்கலம்‌ என்னும்‌ சிற்றூரான 
மேட்டுப்பாளையத்தில்‌ வசித்த தோட்டிகள்‌ பதினால்வர்‌ ஒர்‌ உடன்படிக்கையைச்‌ செய்து 
கொண்டனர்‌. அக்கிராமத்தில்‌ அத்தோட்டிகள்‌' அனைவருக்கும்‌ அரசாங்கத்தால்‌ ஊதியம்‌ வழங்கப்‌ 
பெற்ற பின்னர்‌ அவர்களுக்குள்‌ ஊதியவேறுபாடு இருப்பின்‌ அவ்வேறுபாட்டைக்‌ களைந்து 
அனைவரும்‌ சமமாகப்‌ பங்கீட்டுக்‌ கொள்ளுதல்‌ வேண்டுமென்று அவர்களுக்குள்‌ உடன்பட்டுக்‌ 
கல்‌ வெட்டிக்‌ கொண்டனர்‌. ஊழியத்தில்‌ ஏற்றத்தாழ்வு இருப்பினும்‌ ஊதியத்தில்‌ சமபங்கீடு செய்து 
கொண்ட முறை போற்றத்தக்கது. 


பருத்திப்பள்ளிக்‌ கல்வெட்டுகள்‌ : 


பருத்திப்பள்ளி என்னும்‌ ஊரிலுள்ள கோவில்களில்‌ 15 கல்வெட்டுகள்‌ (262 - 276) 
பொறிக்கப்பெற்றுள்ளன. இக்‌ கல்வெட்டுகளில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்துக்‌ 
கல்வெட்டொன்றும்‌, விசயநகர ஆட்சிக்காலத்தில நான்கு கல்வெட்டுகளும்‌, பாண்டியர்‌ ஆட்சியின்‌ 
போது பொறிக்கப்பெற்ற ஆறு கல்வெட்டுகளும்‌ அடங்கும்‌. பாண்டிய அரசன்‌ மூன்றாம்‌ 
சடையவர்மன்‌ வீர பாண்டியனின்‌ ஒரு கல்வெட்டும்‌ ,கோச்சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ பெயரில்‌ 
ஒரு கல்வெட்டும்‌, பட்டமும்‌ சிறப்புப்‌ பெயருமின்றி “ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு' எனத்‌ தொடங்கும்‌ 
நான்கு கல்வெட்டுகளும்‌ இடம்பெற்றுள்ளன. இந்த ஐந்துகல்வெட்டுகளும்‌ முதலாம்‌ சடையவர்மன 
சுந்தரபாண்டியன்‌ காலத்தைச்‌ சார்ந்தவை எனக்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. சேலத்திலுள்ள 
கிளிவண்ணமுடையார்‌ கோவில்‌ கல்வெட்டுகளைப்‌ போலவே இவையும்‌ கருத்தமைப்பில்‌ ஒத்துள்ளன. 


இச்சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ பருத்திப்பள்ளிக்‌ கல்வெட்டுகளைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
தினம்‌. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌ “இவன்‌ ஒரு கொங்கு பாண்டியனோ அல்லது மதுரைப்‌ பேரசனோ 
என்று கூற இயலாது என்று ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. இவன்‌ இருபத்தெட்டு ஆண்டுகள்‌ 
வரை ஆட்சி செலுத்தி இருக்கிறபடியால்‌ மதுரைப்‌ பேரரசனாக இருக்க முடியாது. கொங்கு 
பாண்டியனாகவே இருக்கக்கூடும்‌ என்று கூறலாம்‌” எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.” இவ்‌ ஆசிரியர்‌ முதலாம்‌ 
சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ ஆட்சிக்காலம்‌ கி.பி. 1251-1272 என்று இருபது ஆண்டுகளாக 
எண்ணி இவ்வாறு கூறியுள்ளார்‌. ஆனால்‌ மதுரைப்‌ பாண்டியப்‌ பேரரசில்‌ முதலாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ கி.பி. 1250 மதல்‌ 1284 வரை முப்பத்து நான்கு ஆண்டுகள்‌ ஆட்சிபுரிந்துள்ள 
செய்தியைக்‌ கல்வெட்டுகளின்‌ அடிப்படையில்‌ ஆய்ந்து என்‌. சேதுராமன்‌ விளக்கியுள்ளார்‌.8 
இவர்‌ கூறியுள்ள காலவரை ஏற்புடைத்தாகும்‌. 


பருத்திப்பள்ள। ஏரியில்‌ புவனேசுவரர்‌ கோவிலில்‌ உள்ள கல்வெட்டு (273) சாளுவ அரசர்‌ 
தர்மராயர்‌ காலத்தைச்‌ (கி.பி. 1498)ச்‌ சார்ந்தது. அக்‌ கல்வெட்டு சுவாதபுரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 


7. சினம்‌, இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌, தெங்கு நாட்டு வாலாறு, பாகம்‌ : 2, பக்கம்‌ : 58. 





8. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்கம்‌ : 123 - 130, 


8 


கோவிலுக்குக்‌ கொடை அளித்த செய்தியை விளக்குகிறது. அக்கல்வெட்டின்‌ மற்றொரு பிரதி சுவாதபரம்‌ 
(செளதாபுரம்‌) என்னும்‌ ஊரிலுள்ளது. இதேபோன்று ஓமலூர்‌ வட்டம்‌ கோபிநாதடரத்திலுள்ள கல்வெட்டு 
கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. இக்‌ கல்வெட்டின்‌ பிரதியொன்று (134) சக்கரச்செட்டிப்பட்டி 
என்னும்‌ ஊரில்‌ பொறிக்கப்பெற்றுள்ளது: கொல்லிமலை அறுப்பன்ளி ஈ௬வரர்‌ கோவிலில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ள கல்வெட்டு ஒன்று வடலூர்பட்டி என்னும்‌ ஊரின்‌ தொடக்கப்பள்ளி அருகில்‌ (318) 
பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


தாரமங்கலமும்‌ கட்டிமுதலிகளும்‌ : 


்‌ தாரமங்கலப்‌ பகுதியைக்‌ கெட்டிமுதலிகள்‌ என்னும்‌ மரபினர்‌ ஆண்டனர்‌. அன்றைய 
அரசர்களாகிய ஒய்சளர்களுக்கும்‌, பாண்டியர்களுக்கும்‌ பணிந்து சிற்றரசாக ஆட்சிபுரிந்தனர்‌. 
ஒய்சளரும்‌ பாண்டியரும்‌ வீழ்ச்சியுற்ற பின்னர்‌ விசயநகரப்‌ பேரரசர்க்குப்‌ பணிந்து ஆட்சி புரிந்தனர்‌. 


தாரமங்கலம்‌ கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டில்‌ கொங்கான வீர சோழ மண்டலத்து வடபூவாணிய 
நாட்டைச்‌ சார்ந்திருந்தது. இவ்வண்மைமை அவ்வூர்க்‌ கயிலாயநாதர்‌ கோவிலில காணப்பெறும்‌ 
கல்வெட்டில்‌ (192) 'கொங்கான வீர சோழ மண்டலத்து வடபூவாணி நாட்டுத்‌ தாரமங்கலம்‌” எனும்‌ 
தொடர்‌ தெரிவிக்கிறது. 


இப்பூவாணி நாடு கொங்கு மண்டலத்தின்‌ இருபத்து நான்கு பிரிவுகளுள்‌ ஒன்று என்பதைக்‌ 
“கொங்கு மண்டல சதகம்‌” குறிப்பிடுகிறது. இக்‌ கல்வெட்டுகள்‌ அச்சுதராயர்‌, சதாசிவராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ வெட்டப்‌ பெற்றுள்ளன. இவற்றில்‌ *வணங்காமுடிக்‌ கட்டிமுதவி' என்பவர்‌ குறிக்கட்‌ 
பெறுகிறார்‌. விசயநகர ஆட்சியினரின்‌ கல்வெட்டுகளில்‌ வணங்காமுடி பற்றிய செய்தி அறியப்பெறுவதால்‌ 
இவ்வணங்காமுடி முதலி விசயநகர ஆட்சியின்‌ கீழ்‌ ஒரு சிற்றரசனாக ஆட்சி புறிந்துள்ளமை 
தெளிவாகிறது. கி.பி. 1541ஆம்‌ ஆண்டின்‌ அச்சுதராயர்‌ கல்வெட்டும்‌ (194) கி.பி. 1568 ஆம்‌ ஆண்டின்‌ 
வேங்கடன்‌ கல்வெட்டும்‌ (195) வணங்காமுடி முதலி இருபத்தாறு ஆண்டுகள்‌ தாரமங்கலத்தை ஆட்சி 
புரிந்ததாகத்‌ தெரிவிக்கிறது. கல்வெட்டுகளில்‌ *வண்ணத்தடுக்கும்‌ புலிக்கொடியமுள்ள வண்ங்காமுடி 
முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ கோட்டை முதலியார்‌ இம்முடி கட்டி முதலியார்‌: என்று 
குறிப்பிடப்பெற்றுள்ளனர்‌. வணங்காமுடி கட்டிமுதவி மரபினர்‌ சங்க இலக்கியம்‌ கூறம்‌ கடடி மரபினராக 
இருத்தல்‌ கூடும்‌ எனவும்‌” தொண்டை மண்டலத்து வேளாள மரபினர்‌ எனவும்‌10 கொங்கு வேளிர்‌ 
மரபினர்‌ எனவும்‌11 அவர்கள்‌ கவுண்டர்களின்‌ ஒரு பிரிவினரே எனவும!2 பல்வேறு வகையில்‌ 
அறிஞர்‌ பலர்‌ தங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவித்துள்ளனர்‌. தாரமங்கலத்துக்கோவில்‌ கல்வெட்டுகளில்‌ 
கட்டிமுதலிகள்‌ “வெள்ளாளர்‌ நிலங்கிழார்‌ . . . . வணங்காமுடி முதலியா' என்று குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளனர்‌. இவர்கள்‌ வேளாளர்‌ மரபினர்‌ என்பதை இத்தொடர்‌ உறுதி செய்கிறது. 


கயிலாயநாதர்‌ கோவில்‌ கல்வெட்டுகள்‌ 'மஸ்தகுடோரி மகுடசூடாமணி மன்னர்‌ வணங்கிலும்‌ 
வணங்காத முடியான்‌ முதலியார்‌' எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறுகின்றன. இவ்வூரிலுள்ள இளமீசுவரர்‌ 
கோவில்‌ கல்வெட்டுகள்‌ “மஸ்தசூடோரி மகுடசூடாமணி வண்லயத்தடுக்கும்‌ வாடாமாலையும்‌ 
புலிக்கொடியுமுள்ள வணங்காமுடி முதலியார்‌” (193) எனக்‌ குறிப்பிடுகின்றன. இவைகட்டி முதலிகள்‌ 
பெற்ற பட்டமும்‌ விருதும்‌ சிறப்புமாகும்‌. அவர்களுடைய வலிமையையும்‌ பெருமையையும்‌ 
விளக்குகின்றன. வண்ணத்தடுக்கு, வாடாதமாலை ஆகியவை அவர்களுடைய அரச சின்னங்களாகலம்‌ 
புலி அவர்களுடைய கொடியின்‌ சின்னமாகவும்‌ இருந்துளளன. 


9. மு. இராகவையங்கார்‌, ஆராய்ச்சித்‌ தெரகுதி, ப 1 315, மயிலை சீனி, வேங்கடசாமி, 
கொங்கு நாட்டு வரலாறு ப : 20. 

10. மு. ஆரோக்கியசாமி, கொங்குநாடு _- ஆங்கிலம்‌, ப : 333. 

11. புலவர்‌ குழந்தை, நொெரங்குநாடு, ப : 162. 

12. வீ, இராமமூர்த்தி, கொரங்கு நாட்டு தவண்டர்கள்‌, ப : 302 


வணங்காமுடி கட்டிமுதலி தாரமங்கலத்துக்‌ காவேரிப்பட்டணத்தைக்‌ “கோட்டை சமுத்திரம்‌" 
எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்து பிராமணரின்‌ குடியிருப்பாக வழங்கியதை இளமீசுவரர்‌ கோவிலிலுள்ள 
கல்வெட்டு (193) குறிப்பிடுகிறது. தாரமங்கலத்து இராமகூடலுக்கு “வணங்காமுடி சமுத்திரம்‌' எனப்‌ 
பெயரிட்டு அதையும்‌ பிராமணர்களின்‌ குடியிருப்பாகக்‌ கொடுத்ததை சதாசிவராயர்‌ கல்வெட்டு (195) 
குறிப்பிடுகிறது. தாரமங்கலத்துத்‌ திருத்தோன்பட்டியை 'இளமசமுத்திரம்‌” எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்து 
கயிலாயநாதர்கோவிலுக்கும்‌ இளமீசுவரர்‌ கோவிலுக்கும்‌ தேவதான இறையிலியாக வழங்கப்‌ பெற்ற 
செய்தியும்‌ (192) குறிப்பிடப்பெற்றுள்ளது. இக்‌ கட்டிமுதலி சிதம்பரத்தில்‌ தன்னுடைய பெயரில்‌ 
“வணங்காமுடி” என்னும்‌ சைவ மடத்தை நிறுவியுள்ளார்‌. அதனைப்‌ பேணும்‌ பொருட்டு ஏ ழுகரை 
நாட்டுப்‌ பகுதியில்‌ பல்வேறு வரிகளின்‌ வாயிலாக வந்த வருவாய்‌ அனைத்தையும்‌ கொடையாக 
வழங்கியுள்ளார்‌. இச்‌ செய்தியை இளமசுஹர்‌ கோவில்‌ கல்வெட்டு (194) குறிப்பிடுகிறது. இக்கட்டிமுதலி 
காலத்தில்‌ கயிலாயநாதர்‌ கோவில்‌ திருப்பணி செய்து முடிக்கப்பெற்றுள்ளது. இக்கோவில்‌ கி.பி. 
13ஆம்‌ நூற்றாண்டு முதலே இருந்தது என்பதற்கு இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
கல்வெட்டுகளும்‌ ஒய்சள வீரராமநாததேவர்‌ கல்வெட்டுகளும்‌ பொறிக்கப்பெற்று சான்றாக நின்று 
நிலவுகின்றன. 


கயிலாயநாதர்‌ கோவில்‌, இக்‌ கட்டிமுதலிகளின்‌ குலதெய்வக்‌ கோயிலாகக்‌ கருதப்பெறுகிறது. 
தாரமங்கலத்தை அடுத்த இலவம்பட்டி என்னும்‌ ஊரிலுள்ள கல்வெட்டு (76) 'இம்மடி கட்டி முதலியாரோம்‌ 
தேவஸ்தான தர்மம்‌ . . . நம்முடைய குல ஸ்வாமியான தாரமங்கையின்‌ சிவன்‌ க்ஷேத்திரத்தில்‌ 
வாழும்‌ கைலசநாத சுவாமியார்க்கு' என்னும்‌ கல்வெட்டுத்‌ தொடரால்‌ இதனையறியலாம்‌. இக்‌ 
கட்டிமுதலிகள்‌ விசயநகரர்‌ ஆட்சியின்போது பாளையக்காரர்களாக இருந்துள்ளமை “சாலிவாகன 
சகாப்தம்‌ 1400 மேல்‌ (கி.பி. 1478) அமரகுந்திக்குச்‌ சேர்ந்த பாளயப்பட்டுக்‌ குடையோன்‌ “கெட்டி” 
என்ற பேர்‌ பெற்று வெள்ளாள சீயாத்தியானபடியாலே கெட்டி முதலியார்‌ என்று பேர்‌ ந்து 
பாளயக்காரனாயி சீர்மை அனுபவிச்சுக்‌ கொண்டு வரும்‌ காலத்தில்‌” என்னும்‌ பகுதியால்‌ அறியலாம்‌.13 
*கெட்டி' என்பது அவருடைய பட்டம்‌ என்பதையும்‌ வெள்ளாளர்‌ என்பது அவரது இனத்ஃ : 
குறிப்பிடுகின்றது. ப்‌ 


இளமீசுவரர்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டு (186) 'இவ்வுரிலுள்ள வெள்ளாழரில்‌ நல்ல 
உடையப்பர்‌ உள்ளிட்ட ஆறு முதலிகளும்‌' என்று குறிப்பிடுகிறது. இக்‌ கோவிலிலுள்ள வீரராமநாத 
தேவரின்‌ இருபதாம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு 'நீருணி பெரிய இளமண்‌, பெரிய உடையாண்டை 
முதலிய ஆறு முதலிகள்‌” குறிப்பிடப்‌ பெற்றுள்ளனர்‌. இம்‌ முதலிகளின்‌ தலைவராக இருந்தவர்‌ 
சோமநாததேவர்‌ என்பவராவார்‌. இவருடைய மகன்‌ ஸ்ரீ கண்ட தேவர்‌. இவர்‌ 'கெளட குடா மணி, 
*வித்யாசமுத்திரம்‌” என்னும்‌ பட்டங்களைப்‌ பெற்றவர்‌. ஸ்ரீ கண்ட தேவர்‌ தம்‌ தந்தையின்‌ நினைவாக 
இளமீசுவரர்‌ கோவிலில்‌ சோமநாத தேவரின்‌ திருவுருவத்தை எழுந்தருளுவித்தார்‌. அதற்குத்‌ 
தாமங்கலத்து ஆறு முதலிகளும்‌ குருதட்சணை வழிபாட்டுக்காக நிலத்தைக்‌ கொடையாக 
வழங்கியுள்ளனர்‌. இவர்கள்‌ ஒன்று சேர்ந்து தங்கள்‌ காணியான நிலத்தை இளமீசுவர்‌ கோவிலுக்கு 
கொடையாக வழங்கியுள்ளனர்‌. 


கண்டியதேவர்‌ : 


ஒய்சள வீரராமநாதன்‌ ஆட்சிக்காலத்தில்‌ ஆறு முதலிகளில்‌ ஒருவராக இருந்த 
இளையபெருமாளின்‌ மகன்‌ நல்லுடையப்பர்‌. சுந்தரபாண்டியனின்‌ ஆறாம்‌. ஆட்சியாண்டில்‌ 
(கி.பி1262) தன்‌ தந்தையின்‌ பெயரில்‌ இளையபெருமாள்‌ அகரம்‌ என்ற இலட்சுமணச்‌ சதுர்வேதி 
மங்கலத்தை அமைத்து பிராமணர்களுக்குக்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. இளையபெருமாள்‌ என்ப, ரி 
இலட்சுமணனின்‌ பெயர்‌. சுந்தரபாண்டியனின்‌ 27 ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கண்டியதேவர்‌ என்பவர்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளார்‌. அவர்‌ பூவாணிய நாட்டின்‌ தலைவராக இருந்துள்ளார்‌. அவர்‌ கீழ்‌ இம்‌ 





13. இரா. நாகசாமி (ப.ஆ), 


10 


முதலிகள்‌ அறுவரும்‌ ஊர்த்தலைவர்களாக இருந்துள்ளனர்‌. சுந்தரபாண்டியன்‌ திருமேனிக்குக்‌ 
கண்டியத்தேவர்‌ வாளுக்கும்‌ தோளுக்கும்‌ நன்மை உண்டாகும்‌ பொருட்டுப்‌ பூவாணி நுட்டுக்‌ 
கோனகப்‌ பன்ளியை இனமீசுஹர்க்கு கண்டியத்‌ தேவரும்‌ நாட்டவரும்‌ கொடுத்துள்ளனர்‌. (183) 
இவ்வூர்‌ இன்று கோனகப்பாடி என வழங்கப்பெறுகிறது. 


பெயர்‌ சூடிய வழக்கம்‌ : 


இக்‌ டெட்டிமுதலிகள்‌ தங்கள்‌ பெயரைக்‌ குறிப்பிடும்பொடிது முன்னோர்‌ இ வரை 
வரிசையாகக்‌ குறிப்பிட்டடோ அல்லது. முன்னோர்‌ பெயருடன்‌ தம்முடைய பெயரைச்‌ சேர்த்தோ 
குறிப்பிட்டனர்‌. “வணங்காமுடி முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ கோட்டை முதலியார்‌ இம்முடி நட்‌ டி 
முதலியார்‌' என்று குறிப்பிடப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வழக்கம்‌ விசயநகர மன்னர்களின்‌ நாயக்கர்கள்‌ 
“விசுவநாதநாயக்கர்‌ வீரப்ப நாயக்கர்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ திருமலை நாயக்கர்‌" என்‌ று குறிப்பிடுவதை 
ஓட்டி அமைந்துள்ளது. 


வாய்மைச்‌ சிறப்பு ; 


இளமீசுவரர்‌ கோவிலின்‌ முகவாயிலில்‌ கெட்டி முதலிகளின்‌ வாயமையைச்‌ சிறப்பித்து&, 
கூறும்‌ பாடல்‌ கல்வெட்டொன்று (198) இடம்பெற்றுள்ளது. இக்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டுகள்‌ 
அனைத்தும்‌ இந்திய அரசு கல்வெட்டுத்‌ துறையினரால்‌ கி.பி. 1900 ஆம்‌ ஆண்டில்‌ படியெடுக்கப்‌ 
பெற்றுள்ளன. ஆனால்‌ 


செங்கதிர்‌ பன்னிரண்‌ டீசர்‌ பதினொன்று திக்கும்பத்து 
கங்கையு மொன்பது வெற்பெட்‌ டெழுகடல்‌ கார்த்திகையா 
றைங்கணை நான்மறை முச்சுடர்‌ சாதி யவையிரண்டு 
மங்கை வரோதயன்‌ கட்டி முதலிதன்‌ வார்த்தையொன்றே 


எனும்‌ இப்பாடல்‌ கல்வெட்டு மட்டும்‌ படியெடுக்கப்‌ பெறாமல்‌ இருப்பது வியப்பிற்குரியதாக உள்ளது. 
'எழுகரை நாட்டு நம்பி' என்று பட்டம்‌ பெற்ற சதாசிவ பண்டிதர்‌ என்பவரால்‌ தி.பி, 1685 இல்‌ 
பாடப்பெற்ற “திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிமாலை' என்னும்‌ நூலில்‌ கெட்டிமுதவிகளைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடிய 14 பாடல்கள்‌ (246 - 261) இக்‌ கல்வெட்டுப்‌ பாடலின்‌ சாயலை ஒத்து 
விளங்குகின்றன 14 


சடையவர்மர்‌ மரபு : 


தாராமங்கலத்திலுள்ள பாண்டியர்‌ கல்வெட்டுகளில்‌ ஒன்று (186) சுந்தர பாண்டியனின்‌ 
பதினான்காவது ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. அக்‌ கல்வெட்டின்‌ காலம்‌ 15-05-1290 
ஆகும்‌. அது இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ ஆட்சியில்‌ பொறிக்கப்பெற்ற 
கல்வெட்டாகும்‌. ௮க்‌ கோவிலிலுள்ள பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ நான்கும்‌ இரண்டாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரனின்‌ ஆட்சிக்கு உரியவை என்று சிவகளை மு. சுப்பையா குறிப்பிட்டுள்ளார்‌!8 ஆனால்‌ 
அக்கல்வெட்டுகளில்‌ ஒன்றில்‌ (183) பாண்டியனின்‌ இருபத்தேழாம்‌ ஆட்சியாண்டு குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 
இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (1277-1294) பதினேழு ஆண்டுகளே ஆட்சி புரிந்துள்ளான்‌. 
எனவே அக்‌ கல்வெட்டு முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனுக்குப்‌ பொருந்தி வருகிறது. 
காலக்குறிப்பும்‌ ஓரளவு துணை செய்கிறது. அக்‌ கல்வெட்டு முதலாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியனின்‌ இருபத்தேழாம்‌ ஆட்சியாண்டில்‌ 26-12-1277இல்‌ பொறிக்கப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
4. சதாசிவ பண்டித்‌, திருச்செங்‌ே திருப்பணிமாலை, பக்கம்‌ : 60-54, 


15. 'சிவகளை மு. சுப்பையா, தொங்குநாட்டுக்‌ கோவில்கள்‌, பக்கம்‌ : 255, 





சங்கக்‌ 4) 


4 

மற்றொரு கல்வெட்டு (186) இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியனின்‌ ஆட்சியில்‌ 15- 
05-1290 இல்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. ஆனால்‌ என்‌. சேதுராமன்‌. அக்‌ கல்வெட்டு நான்காம்‌ 
சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தைச்‌ சார்ந்தது என்றும்‌, அது 16-05-1317 இல்‌ பொறிக்கப்‌ 
பெற்றதாவும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.1 பிறிதொரு கல்வெட்டை (185) ஐந்தாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ 02-08-1316 இல்‌ பொறிக்கப்பெற்றதாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.!? ஆனால்‌ அவரே சேலம்‌ 
மாவட்டக்‌ கார்குடியில்‌ பொறிக்கப்பெற்றுள்ள மூன்றாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ (1297- 
1347) கல்வெட்டின்‌ (95) காலம்‌ 30-10-1318 என்று கணித்தக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.!” எனவே தரே 
காலத்தில்‌ பாண்டிய நாட்டுத்‌ தலைநகரை விட்டு நெடுந்தொலைவில்‌ மூன்று பாண்டியர்கள்‌ ஆட்சி 
செய்திருக்க இயலாது. அக்‌ கல்வெட்டுகள்‌ இரண்டும்‌ இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
ஆட்சிக்காலத்துக்குப்‌ பொருந்தி வருவதால்‌ அக்‌ கல்வெட்டுகளும்‌ அவர்‌ காலத்தில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றதாகக்‌ கொள்ளுதலே பொருந்தும்‌. 


மற்றொரு கல்வெட்டு (184) எட்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 1130-1347 ஆட்சியில்‌ 
24-07-1335 இல்‌ பொறிக்கப்பெற்றதாகக்‌ காலத்தைக்‌ கணித்துக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.!? ஆனால்‌ 
சேலம்‌ மாவட்டத்தில்‌ பாண்டிய அரசனுடைய கல்வெட்டுகளில்‌ இறுதியாகக்‌ கிடைத்திருப்பது 
மூன்றாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ இருபத்திரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ 30-10-1318இல்‌ 
பொறிக்கப்பெற்ற கார்குடிக்‌ கல்வெட்டேயாகும்‌. (98). அக்‌ கல்வெட்டிலும்‌ பாண்டியர்‌ ஆட்சியில்‌ போது 
அவ்வூர்க்கோவிலைத்‌ திருப்பணி செய்த குலசேகர தேவர்‌ பெருமான்‌ என்பவர்‌ குறிப்பிடப 
பெற்றுள்ளார்‌. அதற்கும்‌ சற்று முன்னர்‌ ஒய்சளர்களின்‌ ஆட்சி நிலைபெற்று இருந்தமைக்குச்‌ 
சான்றாக அவ்வூரில்‌ ஒய்சள வீரராமநாத தேவனின்‌ 14 ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி.1274) 
பொறிக்கப்பெற்ற இரு கல்வெட்டுகள்‌ (188,189) இடம்‌ பெற்றுள்ளன. ஒய்சளர்கள்‌ சுந்தரபாண்டி னைத்‌ 
சதோற்கடித்து அவனிடமிருந்து திறையும்‌ பெற்றனர்‌. வெற்றிக்‌ களிப்பில்‌ ஒய்சளப்‌ படைத்தலைவனாகிய 
கோபய்ய தண்டநாயக்கன்‌ என்பவர்‌ சிதம்பரம்‌ கோவிலுக்கு நிவந்தங்கள்‌ அளித்துள்ளான்‌. 
இராசராசனின்‌ பதினேழாம்‌ ஆட்சியாண்டின்‌ சிதம்பரம்‌ கல்வெட்டு இச்‌ செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 
கி.இ 1910இல்‌ மன்னர்‌ மாலிக்காபூர்‌ படையெடுப்பும்‌ நிகழ்ந்துள்ளது.எனவே அதற்குப்‌ பின்னர்‌ 
எட்டாம்‌ சடையவர்மன்‌ என்ற ஒருவன்‌ ஆட்சி புரிந்து அவனுடைய கல்வெட்டு சேலம்‌ மாவட்டத்தில்‌ 
இருந்தது என்பதை ஏற்றுக்கொன்ளல்‌ பொருந்தாது. காலக்குறிப்புகள்‌ சுழற்சியாக குறிப்பிட்ட 
ஆண்டுகளின்‌ இடைவெளிக்குப்‌ பின்‌ மீண்டும்‌ பொருந்தும்‌ என்பது இயல்பான ஒன்று. அதை 
அடிப்படையாகக்‌ கொண்டு வலியுறுத்த இயலாது. தாரமங்கலத்துக்‌ கல்வெட்டுகளில்‌ மூன்று இரண்டாம்‌ 
சல யவர்மன்‌ சுந்தரபாண்டியனுடையவை என்பதும்‌ ஒரு கல்வெட்டு முதல்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியனுடையது எனவும்‌ கொள்ளுதலே உண்மையாகும்‌, 


... கொங்குச்‌ சோழர்‌ மற்றும்‌ கொங்குப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ ஆறு மட்டுமே சேலம்‌ 
மாவட்டத்தில்‌ கிடைத்துள்ளன. அவற்றுள்‌ சில ஆய்வுக்குரியவை. மேலும்‌ சேலம்‌ மாவட்டத்தைக்‌ 
கொங்குப்‌ பாண்டியர்களும்‌, கொங்குச்‌ சோழர்களும்‌ ஆண்டமைக்குரிய அடிச்சுவடிகள்‌ காண 
இயலவில்லை. பெரும்பான்மையான தஞ்சைச்‌ சோழர்‌, மதுரைப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகளே மாவட்டம்‌ 
முழுவதும்‌ காணப்பெறுகின்றன. மேலும்‌ அம்‌ மன்னர்களின்‌ ஆட்சியில்‌ தலைமைப்‌ பொறுப்பேற்ற 
குறுநிலத்‌ தலைவர்கள்‌ ஆண்டுள்ளமை தெளிவாக விளங்குகிறது. கொங்கு நாட்டின்‌ காவிரியாற்றுக்கு 
மேற்கே கொங்கு சோழர்கள்‌ மற்றும்‌ கொங்கு பாண்டியர்களுடைய ஆட்சி நிலவியுள்ளது. 
காவிரியாற்றுக்குக்‌ கிழக்கே சேலம்‌ மாவட்டத்தில்‌ தஞ்சைச்‌ சோழர்‌, மதுரைப்‌ பாண்டியர்‌ ஆட்சியே 
நிலவி இருந்தது என்பதை இக்‌ கல்வெட்டுகள்‌ வாயிலாக அறியலாம்‌. 


16. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்கம்‌ : 161. 
17. என்‌, சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்கம்‌ : 168. 
18. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்கம்‌ : 158. 


19. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலாறு, பக்கம்‌ : 208. 


ஆறகளுர்‌ கல்வெட்டுகள்‌ : 


ஆத்தூர்‌ வட்ட ஆறகளூர்‌ என்ற ஊரில்‌ 48 கல்வெட்கள்‌ உள்ளன. திருக்காமீகவரமுடைய 
நாயனார்‌ கோவிலில்‌ 37 கல்வெட்டுகளும்‌, கரியவரதராசப்பெருமாள்‌ கோவிலில்‌ 9 கல்வெட்டுகளும்‌, 
சோளீசுவரமுடைய நூயனார்‌ கோவிலில்‌ இரு கல்வெட்டுகளும்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 
சோழ அரசர்களுடைய கல்வெட்டுகள்‌ எட்டும்‌, பாண்டிய அரசருடைய கல்வெட்டுகக 
விசயநகர அரசர்களின்‌ கல்வெட்டுகள்‌ பதின்‌ மூன்றும்‌, ஒய்சளருடைய கல்வெட்டு ஒன்றும்‌, பெயர்‌ 
தெரியாத பிற கல்வெட்டுகள்‌ பத்தொன்பதும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவற்றுள்‌ பெரும்பான்மையான 
கல்வெட்டுகள்‌ கோவிலுக்குக்‌ கொடையாக வழங்கிய போன்‌, நிலம்‌, கிராமங்கள்‌ ஆகியவை பற்றியன. 
பிராமணர்களுக்கும்‌ நிலம்‌ இறையிலியாக வழங்கப்‌ பெற்றுள்ளது. கொடைகள்‌ அரசு மர 
சார்ந்தோராலும்‌, தனிப்பட்டவர்களாலும்‌ வழங்கப்‌ பெற்றுள்ளன. இவற்றுள்‌ காலத்தால்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ கல்வெட்டுகளாகும்‌. 


இவற்றுள்‌ 
ப்‌ oft ழம்‌, 


பைச்‌ 
முந்தையது 


உடன்படிக்கை : 


இவற்றுள்‌ இரு கல்வெட்டுகள்‌ (21,38) அவ்வரசர்‌ காலத்தில்‌ குறுநிலத்‌ தலைவர்களுக்கிடையே 
நிகழ்ந்த உடன்படிக்கையைத்‌ தெளிவுபடுத்துகின்றன. இதேபோன்று இம்மன்னர்‌ காலத்தில்‌ குறுநில 
மன்னர்களிடையே நடந்த உடன்படிக்கைகள்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ ஒன்றோடொன்று 
தொடர்புடையனவாக உள்ளன. குலோத்துங்க சோழனின்‌ முப்பத்தைந்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ள கல்வெட்டில்‌ செங்கேணி அம்மையப்பன்‌ அழகிய சோழனான எதிரிலிசோழச்‌ சம்புராயர்‌ 
என்பவர்‌ பொன்பரப்பின வாணகோவரையர்க்கும்‌, குலோத்துங்க சோழ வாணகோவரையர்க்கும்‌, 
அவர்‌' மைத்துனர்‌ காடவரையர்க்கும்‌ உடன்பட்டு எழதிக்‌ கொடுத்த அடர்‌ முறைமை உடன்படிக்கையைக்‌ 
குறிப்பிடுகிறது. அம்‌ மன்னனின்‌ பன்னிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ குலோத்துங்க சோழ வாண 
கோவரையர்க்கும்‌, திருக்கோவிலூரிலுள்ள மலையமானுக்கும்‌ தங்கள்‌ நாட்டெல்லைகள்‌ பற்றிக்‌ 
கருத்து வேறுபாடும்‌ பூசலும்‌ நேர்ந்தபோது, இருவரும்‌ உடன்பட்டு ஆள்விசைஎயாற்றின்‌ தென்பகுதி 
வாணகோவரையனுக்கும்‌, வடபகுதி மலையமானுக்கும்‌ உரியவை என்றும்‌, இருவரும்‌ தங்கள்‌ 
அரசனான குலோத்துங்க சோழரின்‌ அரசுச்‌ செயல்களுக்கு ஒத்துநின்று வேண்டிய உதவி புரியக்‌ 
கடவர்‌ என்றும்‌ உடன்படிக்கையை மேற்கொண்டனர்‌, திருவண்ணாமலை யிலுள்ள கல்வெட்டில்‌20 
குறுநிலத்‌ தலைவர்கள்‌ பதின்மர்‌ சேர்ந்து அரசுக்குக்‌ கேடு சூழக்‌ காரணமாக இருந்த 
வாணகோவரையனுடன்‌ பகைத்துச்‌ செய்துகொண்ட உடன்படிக்கை இடம்பெற்றுள்ளது. மற்றொரு 
கல்வெட்டில்‌ மலையன்‌ ஆடையூர்‌ நாடாழ்வானுக்கும்‌ விக்கிரம சோழச்‌ சம்புவராயர்க்கும்‌ விடுகாதழகிய 
பெருமாளான இராசராச அதிகைமான்‌ உடன்பட்டு எழுதிக்கொடுத்த உடன்படிக்கை இடம்‌ பெற்றுள்ளது. 
மேலும்‌ சம்புஹாயனும்‌ மலையமானும்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையும்‌, இராசராச நீல கங்கரையன்‌ 
என்பான்‌ சம்புவராயன்‌ காடவராயன்‌ மூவேந்தரையன்‌ என்ற மூவரோடூ செய்து கொண்ட 
உடன்படிக்கைகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. எனவே இவ்விரு ஊர்களிலுள்ள கல்வெட்டுகள்‌ ஒரே 
அரசர்‌ காலத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. இருவிடங்களிலும்‌ அதே குறுநிலத்‌ தலைவர்கள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளனர்‌ என்பதும்‌ கருதத்தக்கது. இதனால்‌ சோழ அரசர்‌ காலத்தில்‌ குறுநிலத்தலைவர்‌ பலர்‌ 
தத்தம்‌ நாடுகளில்‌ தனித்தன்மையோடு ஆட்சி புரிந்து வந்தனர்‌ என்றும்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ 
சோழ அரசனின்‌ ஆணைக்குக்‌ கட்டுப்பட்டு ஊறு நேர்ந்தபோது உரிய காலத்தில்‌ உதவினர்‌ எ ன்பதும்‌, 
குறுநிலத்‌ தலைவர்‌ பகைமை பூண்டபோது மக்கள்மீது பற்றுகொண்ட பிற தலைவர்கள்‌ அவரை 
எதிர்த்து ஒழித்தனர்‌ என்பதையும்‌ அறியலாம்‌. 


இக்குலோத்துங்க சோழ வாணகோவரையன என்ற குறுநிலத்தலைவன்‌ தடாவூர்‌ 
ஏகாம்பரேசுவரர்‌ கோவிலில்‌ கொடை அளித்த செய்தி பற்றி நான்கு கல்வெட்டுகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
திருப்பணி, திருவமுது, சாத்துப்படி முலியவற்றுக்காக நன்செய்‌ புன்செய்‌ நிலம்‌ அளித்த செய்தி 


20. தென்னிந்தியக்‌ கல்வெட்டு, தொகுதி 8, 106. 


இடம்பெற்றுள்ளது. 
கொடைகள்‌ : 


திருக்காமீசுணமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ அவ்வூரில்‌ வாழ்ந்த சிறுத்தொண்டன்‌ என்பவன்‌ 
அப்பர்‌, சுந்தரர்‌, சம்பந்தர்‌ ஆகிய எம்பெருமானடிகளை எழுந்தருளச்செய்தார்‌. அத்‌ திருமேனி 
களுக்குத்‌ திருமஞ்சனம்‌ ஆட்டவும்‌, திருவிளக்கு எரிக்கவும்‌, திருப்பள்ளித்தாமம்‌ கட்டவும்‌ மற்றும்‌ 
கோவில்‌ செலவினங்களுக்கும்‌ ஐயாயிரம்‌ காசுகள்‌ கொடையாக வழங்கிக்‌ கோவில்‌ கருவூலத்தில்‌ 
சேர்க்கப்‌ பெற்றன. (20) குலோத்துங்க சோழனின்‌ பதின்மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலுக்கு மலையனுடையான்‌ செம்பை ஆழ்வான்‌ ஏன்பவன்‌ 
தன்‌ காணியான இலத்திப்பாடி நிலத்தை 135 பொன்னுக்கு விற்ற செய்தி ஒரு கல்வெட்டில்‌ (18) 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. இரண்டாண்டுகள்‌ கழித்துப்‌ பொறிக்கப்பெற்றுள்ள வேறொரு கல்வெட்டில்‌ 
(19) அந்நிலத்தின்‌ மீதான வரிகளை அரசன்‌ நீக்கி ஆணை பிறப்பித்த செய்தி கூறுகிறது. அக்கோவில்‌ 
அமுதுபடிக்காக தொண்டைமான்‌ தங்கை நாச்சியார்‌ நான்‌ ஒன்றுக்கு இருநாழி அரிசி கொடுத்ததையும்‌ 
(23) நந்தாவிளக்கெரிக்கக்‌ காவிரிப்பாக்கத்துக்‌ கவுசிகன்‌ ஒற்றிக்கொண்டான்‌. என்பவனிடமிருந்து 
கோவில்‌ முப்பது வட்டத்துச்‌ சிவ பிராமணர்‌ ஈராயிரம்‌ காசுகளைக்‌ கொடையாகப்‌ பெற்ற செய்தியையும்‌ 
ஏழு திருநந்தாவிளக்குகளை எரிக்க நாற்பத்தொன்பது பசுக்களைக்‌ கொடையாகப்‌ பெற்ற செய்தியையும்‌ 
குறிப்பிடுகிறது. அந்நாளில்‌ ஒரு நந்தாவிளக்கு நாள்தோறும்‌ எரிய ஏழு பசுக்கள்‌ வீதம்‌ கொடையாக 
அளிக்கப்பெற்று ஈடுசெய்யப்‌ பெற்றுள்ளது. பிறந்தநாள்‌ விழாவின்போது கோவில்‌ திருவிழாவும்‌ 
திருப்பணியும்‌ நடைபெறுதல்‌ வேண்டிக்‌ கொடையாக நிலம்‌ வழங்கப்‌ பெற்றுள்ளது. (26) திருநந்தவனம்‌ 
ஒன்றை அமைத்து அதைக்காக்க இறையிலி நிலம்‌ (27) வழங்கப்பெற்றுள்ளது. 


கோவில்‌ பூசைநாள்‌ உரிமையைப்‌ பெற்றிருந்த தேவ... சானி என்ற பெண்‌ கோவில்‌ 
அணிகலன்களைத்‌ திருடிய காரணத்தால்‌ அவளைச்‌ சிறை வைத்து அவளுடைய பூசை 
உரிமையையும்‌, அவளுடைய மருமகள்‌ பூசை உரிமையையும்‌ பறித்தனர்‌. அவ்வுரிமையைத்‌ 
திருஞானசம்பந்த பண்டிதர்‌ 250 பணம்‌ கொடுத்து விலைக்கு வாங்கி கோவில்‌ முப்பதுவட்டத்துக்‌ 
காணி உடைய சிவ பிராமணர்க்கு(29) விற்றுள்ளார்‌. கோவில்‌ பூசை செய்த பொன்பரப்பினான 
திருஞான சம்பந்தபிரமராயர்‌ உள்ளிட்ட மூவர்‌ தங்கள்‌ கோவில்‌ பூசை உரிமையை “விலைப்‌ 
பிரமாணம்‌' செய்து விற்றுள்ளனர்‌. அந்நாளில்‌ ஒருவர்க்கு உரிமையுடைய பூசை உரி . 
பிறருக்கு விற்கும்‌ உரிமை பெற்றிருந்தமையை அறிய இயலுகிறது. 


ஆறகளூரிலுள்ள திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புற 
மண்டபத்திலுள்ள கல்வெட்டில்‌ (20) அவ்வூரில்‌ வாழ்ந்த செல்வனான சிவத்தொண்டன்‌ என்பவர்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளார்‌. அவர்‌ அப்பர்‌ சுந்தரர்‌ சம்பந்தர்‌ என்னும்‌ தேவார அடியவர்கள்‌ மூவரை 
எழுந்தருளுவித்து பூசை செய்ய ஐயாயிரம்‌ காசுகளைக்‌ கருவூலத்தில்‌ ஒடுக்கிய செய்தி 
கூறப்பெற்றுள்ளது. ஈண்டு மாணிக்கவாசகர்‌ குறிப்பிடப்பெறவில்லை என்பது கருதத்தக்கது. 
சுந்தரர்பாடிய திருத்தொண்டத்தொகையிலும்‌, திருத்தொண்டத்‌ திருவந்தாதியிலும்‌, சேக்கிழாரால்‌ 
பாடப்பெற்ற பெரிய புராணத்திலும்‌ மாணிக்கவாசகர்‌ குறிப்பிடப்பெறவில்லை, இக்கல்வெட்டு 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. எனினும்‌ திருமுறைகள்‌ நம்பியாண்டார்‌ 
நம்பியவர்களால்‌ தொகுக்கப்பெற்றமையால்‌ மணிவாசகர்‌ காலம்‌ கி.பி. 9 ஆம்‌ நூற்றாண்டாகவே 
கருதலாம்‌. 

இவ்வூரிலுள்ள மற்றொரு கல்வெட்டில்‌ (14) திருமேற்றளி நக்கன்‌ என்று சிவபெருமான்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளார்‌. நக்னன்‌ என்ற வடசொல்லே நக்கன்‌ என்று மருவியது. ஆடையில்லாதவர்‌ 
எனறு பொருள்படும்‌. சிவபெருமானின்‌ ஐந்து திருமுகங்களில்‌ மேற்கு நோக்கிய முகத்தைக்‌ குறித்து 
வழிபடூதலைக்‌ குறிக்கும்‌. திருமேற்றனி என்பது ஊரின்‌ மேற்கே உள்ள கோவிலையும்‌ குறிக்கும்‌. 


14 


பிறிதொரு கல்வெட்டில்‌ (22) பரிவார நாயன்மார்க்குத்‌ திருவிளக்கெரிக்க வரிவிலக்கு 
அளிக்கப்பெற்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிவார தெய்வங்கள்‌ என்பது கோவிலின்‌ இன்றியமையா 
உறுப்பாகும்‌. சிவன்‌ கோவிலில்‌ வினாயகர்‌, முருகர்‌, சூரியர்‌, சந்திரர்‌, பைரவர்‌, தட்சிணாமூர்த்தி, 
துர்க்கை ஆகியோர்‌ பரிவாரத்‌ தெய்வங்களாகப்‌ புடைசூழ இருப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இக்கல்வெட்டில்‌ 
அறுபத்து மூன்று நாயன்மார்களும்‌ பரிவாரத்‌ தெய்வங்களாகக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளமை சிறப்பாகக்‌ 
கருதத்‌ தக்கதொன்றாகும்‌. 


பசு என்பது ஆவுக்கும்‌ காளைக்கும்‌ பொதுப்பெயராகக்‌ குறிப்பிடும்‌ வழக்கம்‌ 
இருந்துள்ளது. “பசுவேறித்‌ திரிவானோர்‌ பவன்‌” என்று இடபத்தைக்‌ குறிப்பிடுகிறது.2! “நம்‌ 
பசுக்களிற்‌ சேக்களிலே ஆண்டுதோறும்‌ பத்து சே ரிஷபமாக விடவும்‌” என்னும்‌ கல்வெட்டுத்‌ 
தொடரில்‌ (46) காணும்‌ சே ன்னும்‌ சொல்‌ ஆண்பால்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌. தொல்காப்பியர்‌ 
கால வழக்கிலும்‌ 


சேவுஞ்‌ சேவலு மிரலையுங்‌ கலையு 
யாத்த ஆண்பாற்‌ பெயரென மொழிப22 


என்று குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. சே எனும்‌ அவ்வழக்கு தொன்று தொட்டு இருந்துள்ளமையை 
அறியலாம்‌. இக்கல்வெட்டில்‌ ரிஷபம்‌ என்பது கோவில்‌ காளையைக்‌ குறிக்கும்‌. 


பிறிதொரு கல்வெட்டில்‌ (57) கரிய வரதராசப்பெருமான்‌ கோவில்‌ ஸ்தானிகர்‌ மூவர்க்கு 
அரசர்‌ “பச்சை வடம்‌ குல்லாவும்‌ குடுத்து குதிரை குடையும்‌ குடுத்து” சிறப்பு செய்துள்ள செய்தி 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. பச்சைவடம்‌ என்பது மேலாடையைக்‌ குறிக்கும்‌. இன்றைய வழக்கில்‌ 
பொன்னாடை போர்த்திச்‌ சிறப்பு செய்தலைப்‌ போலவாகும்‌. குல்லா என்பது தலையணியாக 
சுற்றும்‌ ஆடையைக்‌ குறிக்கும்‌. அந்நாளில்‌ சிறப்‌ | செய்தல்‌ வழக்கும்‌ இருந்துள்ளதை இதனால்‌ 
அறியலாம்‌, 


மற்றொரு கல்வெட்டில்‌ (26) கோதண்டராமன்‌ சந்திக்கும்‌ திருநாளுக்கும்‌ திருபபணிக்கும்‌ 
உடலாகமகதை மண்டலத்தில்‌ நன்செய்‌, புன்செய்‌ நிலம்‌ விடப்பெற்ற செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. 
*கோதண்டராமனாகிய ஐந்தாம்சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 1304இல்‌ மார்ச்சு மாதம்‌ 18 ஆம்‌ தேதியிலிருந்து 
ஏப்ரல்‌ மாதம்‌ 13 ஆம்‌ தேதிக்குள்‌ முடிசூடினான்‌ '23 என்பதால்‌ பாண்டியர்‌ தன்‌ பெயரில்‌ அந்திகாலப்‌ 
பூசை நடத்தியுள்ளமை விளங்கும்‌. இக்‌ கல்வெட்டில்‌ “இவ்வூர்‌ நாயன்மார்க்கும்‌ புறவூர்‌ நாயன்மார்க்கும்‌" 
தேவதானம்‌ திருவிடையாட்டமாக நிலம்‌ விடப்பெற்றுள்ள செய்தி இடம்‌ பெற்றுள்ளது. நாயன்மார்‌ 
என்பது உள்ளூர்‌ வெளியூரில்‌ வாழ்ந்த சிவனடியார்களைக்‌ குறிக்கும்‌. 


பல கல்வெட்டுகளில்‌ “திருவெழுத்து இவை துல்யம்‌ (27), இவை திருவெழுத்து துல்யம்‌ 
(30, திருஎழுத்து துல்யம்‌ (32) என இறுதியில்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. அது அரசனின்‌ ஒப்புதல்‌ 
பெற்றமையைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகும்‌. 


வழக்கும்‌ நீதியும்‌ : 


ஆறகளூர்‌ திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ முப்பது நாள்‌ பூசை வட்டமும்‌ 
திருஞானசம்பந்த ' பண்டிதர்க்கு உரிமையாக இருந்தது. பசுபதி பண்டிதர்‌ என்பவர்‌ நம்பியார்‌ 
அழகியார்க்குரிய அப்பூசை உரிமையும்‌ பதினைந்து நாள்‌ உரிமை தனக்கு உண்டு சான்றும்‌ அதற்கான 


ccc 


21. தேவராம்‌ 76 - 4 
22. தொல்காப்பியம்‌, பொருள்‌. 557. 
23. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வரலரறு, பக்கம்‌ : 165. 


கோவில்‌ ஆணை ஓலை உண்டென்றும்‌ கூறி உரிமை கொண்டாடினர்‌. பின்னர்‌ அவர்க்கு ஏழரைநாள்‌ 
பூசை உரிமை அளிக்கப்பெற்றது. அதை மறுத்து அவர்‌ பத்தெட்டுத்‌ தலைமுறையாக 
அப்பதினைந்துநாள்‌ உரிமையைத்‌ துய்த்து வருவதாகக்‌ கூறி அம்முடிவை ஏற்க மறுத்தார்‌. பின்னர்‌ 
ஊரைவிட்டு வெளியில்‌ சென்றிருந்த நாட்டார்‌ திருஞானசம்பந்தரை ஓலை கொடுத்து வரவழைத்தனர்‌. 
வழக்கை எடுத்துரைத்தனர்‌. பின்னர்‌ அந்நாட்டார்‌ முற்றுப்பெறாத நிலையிலிருந்த அவவழக்கைக்‌ 
கேட்டுத்‌ திருமலை நாயக்கரிடம்‌ எடுத்துரைத்து அவருடைய தலையீட்டின்பேரில்‌ அவர்தம்‌ 
துய்த்து வந்த திருஞானசம்பந்த பண்டிதர்க்கு முப்பதுநாள்‌ பூசை உரிமையை அளித்து தீர்ப்பு 
வழங்கினர்‌. (62) 


மகதை மண்டல நாட்டார்‌ பல்வேறு வரிச்சுமையின்‌ காரணமாகத்‌ தங்கள்‌ குடிகளின்‌ நலம்‌ 
குறைந்ததாகக்‌ கூறி தியாகணநாயக்கரிடம்‌ முறையீடு செய்தனர்‌. அதனடிப்படையில்‌ அம்முறையீட்டைக்‌ 
கேட்ட தியாணநாயக்கர்‌ புதிய அடையோலை (வரி நீர்ணய ஓலை) கொடுத்து மிகுந்திருந்த 
ஹிச்சுமையை (அடர்ந்தோற்றம்‌) தளர்த்திக்‌ குடிமக்களைக்‌ காப்பதாக உறுதியளித்த செய்தி கல்வெட்டில்‌ 
(63) இபர்‌ பெற்றுள்ளது. 


இராசிபரத்து ஊர்ச்சபையாரும்‌ நாட்டாரும்‌ சேர்ந்து (70) கயிலாயநாதர்‌ 
திருமடைவளாகத்தில்‌ குடியேறிய நெசவாளர்‌ குடும்பத்திற்குத்‌ தறிக்கு மூன்று பணம்‌ வீதமும்‌, 
வெள்ளாளர்‌ குடியேறியமைக்காகக்‌ குடிக்கு இரண்டு பணம்‌ வீதமும்‌, குற்றம்‌ புரிந்தோர்‌ எவரேனும்‌ 
இருப்பின்‌ அக்குற்றத்திற்காகப்‌ பத்துப்‌ பணம்‌ வீதமும்‌ தண்டனை விதித்து அதனைக்‌ கோவில்‌ 
கருவூலத்தில்‌ சேர்த்தனர்‌. 

“இரண்டாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ 1265 இல்‌ மதுரையை விட்டு நீங்கி 1266இல்‌ 
இராசகேசரி வீரபாண்டியன்‌ என்ற பெயரில்‌ கொங்கில்‌ முடிசூடினான்‌ என்பதை அறியலாம்‌, 
கொங்குநாட்டு மரபுப்படி வீரபாண்டியன்‌ இராககேசரி என்ற பட்டம்‌ புனைந்தான்‌ '.24 


இராசிபுரத்துப்‌ போதமலை என்னும்‌ ஊரிலுள்ள இராசகேசரி வீரபாண்டியனின்‌ (கி.பி, 
1286) கல்வெட்டொன்று (299) அன்றைய வரி செலுத்த இயலா நிலைமையைத்‌ தெரிவிக்கிறது. 
கருங்காலி மலையில்‌ சுக்கம்பூண்டி என்னும்‌ ஊரில்‌ வாழ்ந்த மலைவாசிகள்‌ கடமை என்னும்‌ 
வரிசெலுத்த இயலாமையால்‌ ஊரைவிட்டுக்‌ குடிபெயர்ந்தனர்‌. அந்நிலையறிந்த அவ்வூர்‌ நாட்டவரும்‌ 
நகரத்தவரும்‌ கூடி முடிவெடுத்தனர்‌. அதன்படி இனிவரும்‌ நாளில்‌ கொல்லிமலைவாசிகள்‌ 
ஆண்டொன்றுக்குக்‌ குடிக்கு ஒரு பணம்‌ வீதம்‌ கடமை வரி செலுத்தி வந்ததைப்போல இம்‌ 
மலைவாசிகளும்‌ அதே முறையில்‌ குடிக்கு ஒருபணமாகச்‌ செலுத்த ஆணை பிறப்பித்துக்‌ கல்வெட்டிய 
செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. இதனால்‌ ஒரு மலைவாசிகள்‌ செலுத்தும்‌ கடமை என்னும்‌ வரி 
பிற மலைவாசிகள்‌ செலுத்தும்‌ வரிக்கு ஒப்பாகப்‌ பெற்றுள்ளமையை அறியலாம்‌. 


ஏழூர்‌ நாட்டுத்‌ திருவாரைக்கல்‌ என்னும்‌ ஊரில்‌ வாழ்ந்த பதினேழு கம்பளத்தாரும்‌ சுக்காடர்‌ 
என்பவருக்கு இசைந்து இசைமுறை கொடுத்த செய்தி ஒரு ஃல்வெட்டில்‌ (255) இடம்‌ பெற்றுள்ளது. 
எறமாஞ்சி அய்யன்‌ அவர்கள்‌ காலத்தில்‌ கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டைக்‌ செகதேஹாயர்‌ என்பவர்‌ 
ஆட்சி செய்து வந்தார்‌. அவருடைய காரியகர்த்தரான தம்மரசையன்‌ அவர்கள்‌ மரபினரும்‌, பூந்துறை 
நாட்டு நாலுகவுண்டர்களும்‌, பருத்திப்பள்ளி நாட்டுக்‌ கொண்டராக்‌ கவுண்டர்களும்‌, இராசிபுர நாட்டுத்‌ 
துலுக்கண கவுண்டர்களும்‌, கரையூரைச்‌ சேர்ந்த நல்ல நாயனாரும்‌ மற்றும்‌ குடியானவர்களும்‌ 
கூடியிருந்து அவ்‌ வழக்கைக்‌ கேட்டு நீதி வழங்கினர்‌. சுக்காட நாயனார்க்கு அவர்கள்‌ நாள்தோறும்‌ 
சூடிவந்த மாலை உரிமை இல்லையென்று மறுக்கப்பட்ட நிலையில்‌ இவ்வழக்கு நிகழ்ந்துள்ளது. 
கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளமையால்‌ செய்தி தொடர்ந்து அறிய இயலவில்லை. 


வயம்‌. 


24. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வஊலாறு, பக்‌ : 141 





புதுமையான செய்தி : 


மூன்றாம்‌ இராசராச சோழ தேவர்‌ காலத்தில்‌ இராசிபுரத்தில்‌ வாழ்ந்த வணிகர்க்குப்‌ பல 
மண்டலத்‌ வணிகர்கள்‌ கூடி வீரபட்டணம்‌ என்று கல்நாட்டிக்‌ கொடுத்துள்ள செய்தியை ஒருகல்வெட்டு 
(69) விளக்குகிறது. வீரபட்டணம்‌ என்பது வணிகர்கள்‌ தங்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும்‌ 
பாதுகாப்பினையும்‌ கொண்ட வாணிக நகரமாகக்‌ கொள்ளலாம்‌. இன்று அவ்வூர்‌ இராசிபுரத்தையடுத்துப்‌ 
பட்டணம்‌ என்று வழங்கப்பெறுகிறது. 


இராசிபுரத்துக்‌ கயிலாயநாதர்‌ கோவிலுக்கு உற்சவம்‌ நடத்த இராசிபுரம்‌ நாட்டைச்‌ சேர்ந்த 
பாச்சல்‌, குருசாமிபாளையம்‌ முதலிய ஏழு ஊர்களில்‌ வாழ்ந்த கைக்கோளர்க்கு மட்டும்‌ உரிமை 
இருந்தது. (74) 


மல்லூர்‌ அருகில்‌ எருமைநாயக்கன்பாளையம்‌ என்ற ஊரில்‌ அம்மன்மலை எனப்பெறும்‌ 
பொன்சொரிமலை ஒன்றுள்ளது. அங்குள்ள தாமரைப்பாழிபின்‌ மேற்பாறையில்‌ திருக்குறள்‌ ஒன்று 
பொறிக்கப்பெற்றுள்ளது. அத்‌ திருக்குறள்‌ புலால்‌ மறுத்தலை வலியுறுத்துகிறது. 

நாமக்கல்‌ வட்டம்‌ எருமைப்பட்டியிலுள்ள கல்வெட்டொன்றில்‌ (84) தேவன்‌ 
ஆணையால்‌ நல்லூர்‌ என்னும்‌ ஊரில்‌ நன்செய்‌ புன்செய்‌ நிலத்தின்‌ உரிமையைப்‌ 
தெரிவிக்கிறது. அக்கல்வெட்டில்‌ “ஐவர்‌ இராசாக்கள்‌ ஆணை" என்று குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. அது 
முதலாம்சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி.1257) பொறிக்கப்‌ 
பெற்றன்னது. அங்குக்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளவர்‌ ஐவர்‌ இராசாக்கள்‌ பாண்டியர்களாவர்‌. “தொகுத்து 
நோக்கினால்‌ இரண்டாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரன்‌ (கி.பி, 1237) இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரன்‌ 
(கி.பி. 1238) இரணடாம்‌ மாறவர்மன்‌ விக்கிரமன்‌” (கி.பி. 1250) முதலாம்சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
(கி.பி. 1250) இரண்டாம்‌ சடையவர்மன வீரபாண்டியன்‌ (கி.பி. 1254) ஆகியோர்‌ 
உடன்பிறந்தவர்களாவார்கள்‌ என்பதை அறியலாம்‌,25 மேற்குறிப்பிட்ட பாண்டியர்‌ ஐவரே ஐவர்‌ 
இராசாக்கள்‌ என்று வழங்கப்‌ பெற்றிருக்கலாம்‌. இக்‌ கல்வெட்டில்‌ “அடுத்தூண்‌ ' என்னும்‌ 
இலக்கியச்சொல்‌ ஆளப்பெற்றுள்ளது. 


என்பவர்‌ அறச 
பெற்றார்‌ என்று 


ஏழுரில்‌ பாவடிப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ ஒன்றுள்ளது. அக்கோவில்‌ மேடையில்‌ கி.பி, 
10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கல்வெட்டொன்று (86) பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. *படைபிடித்த 
பல்லாயிரவர்க்கும்‌ ஐம்பெருங்குழுவிற்கும்‌ அடைக்கலம்‌ இவை என்னும்‌ தொடர்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. பழைய இலக்கியங்களில்‌ குறிப்பிடப்பெறும்‌ ஐம்பெருங்குழுவிற்கும்‌ இங்குக்‌ 
குறிப்பிடப்பெறும்‌ ஐம்பெருங்குழுவிற்கும்‌ ஏதேனும்‌ தொடர்புண்டா? என்பதை ஆராயவேண்டும்‌. 
ஏழூர்‌ நாட்டிலிருந்த வானவன்‌ மாதேவி என்னும்‌ சிற்றூரை மருத்துவர்‌ ஒருவர்க்கு 
இறையிலியாக அரசன்‌ அளித்த ஆணை ஒன்று பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. நாங்கூரைச்‌ சார்ந்த 
அங்க வைத்தியர்‌ சுவர்ணன்‌ பாராசிரியன்‌ ஆதித்ததேவன்‌ என்பவருக்கு அவ்விறையிலி நீலம்‌ 
வழங்கப்‌ பெற்றது. நாங்க மக்களால்‌ அம்‌ மருத்துவர்‌ “வைத்தியடறந்தரன்‌' என்று அழைக்கப்‌ 
பெற்றுள்ளான்‌. அது இயற்பெயரா? பட்டப்பெயரா? என்பது ஆய்வுக்குரியது. அக்கல்வெட்டுகள்‌ (250, 
251) சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ பொறிக்கப்‌ பெற்றனவாகும்‌. 
நாமக்கல்‌ நரசிங்கப்‌ பெருமாள்‌ கோவில்‌ தானிகர்‌ மணியக்காரர்‌, 
பாளையக்காரர்‌ ஆகியோர்‌ சேர்ந்து *மரியாதைமுறை ஆவணம்‌” என்ற ஒன்றை அளித்துள்ளனர்‌. 
அக்கோவில்‌ திருமடைப்பள்ளியில்‌ இறைவர்க்குப்‌ பூசை செய்து படைக்க சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 
அமுது முதலியன செய்யாமல்‌ இருந்ததாகவும்‌ அவற்றைப்‌ பூசைக்குப்‌ படைக்காமல்‌ யாரேனும்‌ 
வாங்கினாலும்‌ விற்றாலும்‌ பதன்‌ அடைவர்‌ என்னும்‌ செய்தியையும்‌ அக்‌ கல்வெட்டு (256) 
குறிப்பிடுகிறது. இக்கோவிலிலுள்ள கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ கொடை பற்றிய செய்தியையே 
கூறுகின்றன. 2 
25. என்‌. சேதுராமன்‌, பாண்டியர்‌ வானு, பக்கம்‌ 1 


கண்ணக்கப்பிள்ளை, 


ர 


திருச்செங்கோடு வட்டம்‌ மதியம்பட்டி மாரியம்மன்‌ கோவில்‌ அருகில்‌ உள்ள கல்வெட்டு (305) 
மல்லமசமுத்திரத்தில்‌ இருக்கும்‌ இராசேந்திர சோமீசரக்கு உத்தியரப்பட்டியான திரயர்ம்பகபுரம்‌ என்னும்‌ 
ஊர்‌ திருவிடையாட்டமாக விடப்பெற்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. திருமாலுக்கு விடப்‌ ல்‌ 
மட்டுமே திருவிடையாட்டம்‌ எனப்பெறும்‌. இங்குச்‌ சிவபெருமான்‌ நிலமும்‌ திருவிடையாட்டம்‌ என்றே 
குறிப்பிடப்‌ பெறறுள்ளது. சங்ககிரி வட்டம்‌ மருதூரில்‌ பொறிக்கப்பெற்றுள்ள கல்வெட்டில்‌ சிற்றூர்‌ 
குளக்குரிச்சி முதலிய கிராமங்களைக்‌ காணி உரிமையாகப்‌ பெற்றிருந்த வெங்கச்சி வேட்டுவரான 
திருவாலப்பிள்ளை என்பவர்‌ மருதூரில்‌ (காணி உடைய) காளியை எழுந்தருள்வித்தார்‌. மருதூர்க்‌ 
காளி என்பது இன்று மதுரகாளி என மருவி வழங்கப்பெறுகிறது. 1 


தற்காலத்திலும்‌ இத்தகைய கொடைகள்‌ அருள்‌ உள்ளம்‌ கொண்ட அறவோர்‌ பலரால்‌ 
தொடர்ந்து நிகழ்ந்துள்ளன. குஞ்சாம்பாளையம்‌ என்னும்‌ ஊரிலுள்ள கல்வெட்டு (102) நகரத்தாருள்‌ 
சடையன்செப்டி என்பவன்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ வைக்க நிலம்‌ வாங்கி அளித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. 
இராசிபுர நாட்டில்‌ பொன்குறிச்சி சிவன்கோவில்‌ பூசைக்‌ கட்டளைக்காக ஒன்பது பொன்‌ மதிப்புள்ள 
நிலத்தை அளித்த செய்தியை ஒரு கல்வெட்டு (104) விளக்குகிறது. அறப்பன்ளி ஈசுவரர்‌ தாயம்‌ தப்புச்‌ 
திருக்குடமுழுக்குச்‌ செய்யப்பெற்றமையையும்‌ அம்மனுக்கு விமானம்‌ அமைத்த செய்தியையும்‌ 
கல்வெட்டில்‌ (132) காணலாம்‌. திருச்செங்கோடு கைக்கோளர்‌ தெருவில்‌ பொருத்தப்பெற்றுள ஓர்‌ 
கல்லில்‌ இலக்குமி என்பவர்‌ தன்‌ அன்னை பழனியம்மாள்‌ பெயரில்‌ சுமைதாங்கிக்‌ கல்‌ ஒன்றை 
அமைத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. சேலம்‌ புதுப்பேட்டையில்‌ வாழ்ந்த நகர த்தாருள்‌ தந்தா 
செட்டியார்‌ என்பவர்‌ கருடசேவை மண்டபம்‌ ஒன்றைக்‌ கட்டுவித்த செய்தியைக்‌: கல்வெட்டு (241) 
குறிப்பிடுகிறது. இவ்வாறு இருபதாம்‌ நூற்றாண்டு வரை தொடர்ந்துள்ள பல கொடைச்‌ செய்திகளை 
இத்தொகுதியில்‌ காணலாம்‌. 


நில உரிமை முறைகள்‌ : 


அந்நாளில்‌ கோவிலுக்குக்‌ கொடையாக நிலம்‌, பொன்‌ முதலியவற்றை அறவோர்‌ பலர்‌ 
அளித்தனர்‌. அவற்றின்‌ வருவாய்‌ கோவிலைப்‌, பாதுகாக்கவும்‌, பூசை வழிபாடுகள்‌ தொடர்ந்து 
நடைபெறவும்‌ பயன்படுத்தப்பெற்றன. கோவிலுக்கு நிலத்தை உரிமையாக்கும்போது பல்வேறு 
பெயர்களில்‌ உரிமையாக்கியுள்ளனர்‌. தனிப்பட்டவர்களுக்கு நிலத்தை உரிமை செய்தபோதும்‌ 
இவ்வழக்கம்‌ இருந்துள்ளது. சில நிலஉரிமை முறைகள்‌ இங்குக்‌ காட்டப்பெறுகின்றன. 


இராகுத்தராயன்‌ என்பவரால்‌ அவருக்கு முன்னாளில்‌ அரசால்‌ வழங்கப்‌ பெற்ற ஜீவிதப்பற்று 
நிலத்தைத்‌ திருக்காமீசுவமுடையான்‌ கோவிலுக்குத்‌ தேவதாடைஇறையிவியாக வழங்கப்பெற்றுள்ள 
செய்தியைக்‌ குறிக்கிறது. எறமாஞ்சி அக்கிதிம்மய நாயக்கரும்‌ ஊர்க்‌ கோவில்‌ பண்டாரத்தாரும்‌ 
சேர்ந்து வேங்கடன்‌ மகன்‌ ஊராண்டாற்கு *ஊரமை இறையிலி பட்டயம்‌” கொடுத்த செய்தி (31) இடம்‌ 
பெற்றுள்ளது. 

கோவில்‌ திருவிழா நடத்தும்‌ உரிமையை அந்நாளில்‌ வாணிக நகரத்தாரும்‌ செட்டிகளும்‌ 
ஏற்றிருந்தனர்‌. அவர்களுள்‌ முரண்பட்ட காரணத்தால்‌ கோவில்‌ பூசை தடைபட்டு இருந்தது. 
பின்னர்‌ வாணிக நகரத்தார்‌ கோவில்‌ குழுவிடம்‌ வேண்டி இவவுரிமையைப்‌ பெற்றனர்‌. அதன்‌ 
பின்னரும்‌ பூசை தடைப்டடமையால்‌ அவ்வூர்‌ நாட்டவர்‌ பொறுப்பேற்றுத்‌ தலைவாய்‌ என்ற ஊரைக்‌ 
குடிநீங்காத்‌ தேவதான இறையிலியாகக்‌(34) கொடுத்து மீண்டும்‌ கோவில்‌ பூசைப்பணிகளைத்‌ தொடரச்‌ 
செய்துள்ளனர்‌. 

வாணகோவரையன்‌ ஆணையின்படி கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ 

யாட்‌ நிலமாகப்‌ பல்வேறு மக்களிடம்‌ நன்செய்‌ நிலம்‌ 3170 குழியும்‌, புன்செய்‌ 
நிலம்‌ 715 குழியும்‌ விலைக்கு வாங்கப்‌ பெற்றுள்ளது. நன்செய்‌ நிலம்‌ குழி ஆறு காசுகள்‌ வீதமும்‌ 
புன்செய்‌ நிலம்‌ குழி இரண்டு காசுகள்‌ வீதமும்‌ விலை கொடுக்கப்‌ பெற்றுள்ளது. நன்செய்‌ 


சேநமக - 2 


புன்செய்க்கு மூன்றுக்கு ஒன்று என்ற விகித அளவில்‌ அன்றைய நிலத்தின்‌ “விலை(39) வேறுபட்டு 
இருந்ததை அறியலாம்‌. 


திருக்காமீகவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ அரசர்‌ பெயரால்‌ நிறுவப்பெற்ற ௨. லகமுழுதுடையார்‌ 

சந்திக்கு (பூசைக்கு) அமுதுபடி சாத்துப்படி முதலிய செலவினங்களுக்குத்‌ திருஙமத்துக்காணியாக 

ஆலம்பளம்‌ என்ற ஊரில்‌ ஊரப்பற்று நிலமாக இருந்தநன்செய்‌ புன்செய்‌ நிலம்‌ வாங்கப்பெற்று அது 
ம ஆ 


வன்னெஞ்சர்‌ என்னும்‌ அளவுகோலால்‌(44) அளவிடப்பெற்றுள்ளது. 


கோவிலில்‌ பணிசெய்த தேவரடியார்களுக்கு நாள்தோறும்‌ உணவுக்கு நாழி அரசியும்‌ 
ஒருமனையும்‌ வழங்கி, சர்வமானிய இறையிலி நிலமான கண்ட மரத்தான்பட்டன்‌ நிலத்தில்‌ இருநூறு 
குழி வழங்கப்‌ பெற்றுள்ளது. 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ பாண்டியர்‌ ஆட்சியின்‌ காலம்‌ முதல்‌ திருத்தேர்‌ 
இல்லாத நிலை இருந்தது. விசயநகரர்‌ ஆட்சிக்‌ கால்த்தில்‌ திருத்தேர்‌ செய்து, மாசித்திங்கள்‌ விழாவில்‌ 
தம்பிராணாரைத்‌ திருத்தேரில்‌ எழுந்தருளச்‌ செய்து தேரையும்‌ ஓட்டுவித்துள்ளனர்‌. (52) இத்தேர்‌ 
இயக்கிய நாளில்‌ (ஏதோ காரணத்தால்‌) உயிரிழந்த கைக்கோளன்‌ பெருமான்‌ மகன்‌ பறையர்‌ 
என்பவனுக்குக்‌ கோவில்‌ அறங்காவலர்‌ குழுவினர்‌ கூடி உதிரப்பட்டி நிலமாக நன்செய்‌ நிலம்‌ 
250 குழி கொடையாக அளிக்கப்‌ பெற்றுள்ளது. புன்செய்‌ நிலம்‌ ஒர்‌ இணை ஏர்‌ உழக்கூடிய 
அளவுக்குரிய (53) நிலம்‌ வழங்கப்‌ பெற்றுள்ளது. இத்‌ தேர்த்‌ திருவிழாவை நடத்துவதற்காகக்‌ கடிவேங்கி 
மகன்‌ கண்ணன்‌ என்பவருக்கு ஒருமனையும்‌, ஒரு தனிமனையாக மூன்று குழி நிலமும்‌ அனைத்து 
உரிமைகளுடன்‌ அளித்துள்ளனர்‌. (60) ‘ 


எறமாஞ்சி அக்கி திம்மய நாயக்கர்‌ கோவில்‌ தானத்தார்‌ சேர்ந்து ஊராண்டார்‌ என்பவருக்கு 
ஓரீஇணை ஏர்‌ உழக்கூடிய புந்செய்‌ நிலத்தை ஊமை இறையிலி (ஊர்க்கீழ்‌ இறையிவி)யாகக்‌ 
கொடுத்த செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. இரண்டு ஏர்கள்‌ ஒரு நாள்‌ முழுவகூம்‌ உழுத நிலப்பரப்பின்‌ 
அளவினதாக(55) இருக்க வேண்டும்‌. 


கரிய வரதராசப்பெருமாள்‌ கோவில்‌ ஸ்தானிகர்‌ மூவர்‌ கிருட்டினதேவ மகாராயரை 
விசயநகரத்தில்‌ சந்தித்துக்‌ கோவில்‌ மீது வழக்கத்துக்குமாறாக அரசு வரி (இராசகளம்‌) வசூலிக்கப்‌ 
பெறும்‌ அநீதியை எடுத்துரைத்து நீதி வேண்டினர்‌. அரசர்‌ அக்கோவில்‌ ஸ்தானிகர்‌ மூவரையும்‌ 
வரவேற்று உரிய சிறப்புகள்‌ செய்து 900 குழி நிலத்தை ஸ்தானமானிய இறையிலியக(57) 
அளித்துள்ளமையை அறியலாம்‌. 


பல கல்வெட்டுகளில்‌ “பூதான யிறையிலி” (26, 185, 186) பூதானம்‌ (92) பூதான கரதானம்‌ 
(159,190) பூதானம்‌ தான சாதனம்‌ (101) என்று பூமிதானம்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 
வினோபாஜி அவர்களும்‌ “பூதான இயக்கம்‌" நடத்தியமையால்‌ இவ்வழக்கம்‌ தொடர்ந்துள்ளது. 


திம்மயநாயக்கர்‌ என்பவர்‌ தன்னுடைய தலைவனான குமார அம்மணநாயக்கர்‌ பெயரில்‌ 
நரசாநாயக்கன்‌ வெற்றி பெறவேண்டிப்‌ பூசைசெய்த ஆழ்வார்‌ மூவருக்கு அர்ச்சன விபவ 
காஜஷியாக(58) நனாற்று ஐம்பது குழி நிலம்‌ வழங்கப்‌ பெற்றுள்ளது. 


சோபிநாதபுரத்தில்‌ மல்லய நாயக்கர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்ற திணைகுளம்‌ என்னும்‌ ஏரி 
உடைந்தபோது உடைந்த அந்த ஏரியைச்‌ செப்பனிட்டுக்‌ கட்டுவித்தவர்‌ பகுபத செட்டியார்‌ ஆவார்‌. 
அவருக்கு ஆயிரம்‌ குழி நிலம்‌ காணியாட்சி சாசனப்‌ பட்டயமாக(134) வழங்கப்பெற்றது. இக்‌ 
கல்வெட்டின்‌ பிரதி சக்கரசெட்டிப்பட்டி என்னும்‌ சிற்றூரின்‌ பாறையிலும்‌ காணப்பெறுகிறது. 

பொட்டிபுரம்‌ என்னும்‌ ஊரிலுள்ள திருமால்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டு முகைநுட்டு அருமணி 
மங்கலத்து நெட்டிபுரப்பற்றிலிருந்த நன்செய்‌ புன்செய்‌ நிலங்களை அணைத்து உரிமைகளுடன்‌ 
தருமசாதனம்‌(294) செய்து கொடுத்த செய்தியை விளக்குகிறது. 


டுத்துக்‌ காட்டுகின்றன. 


இக்‌ கல்வெட்டுகளில்‌ பல்வேறு வகையான அளவுப்‌ பெயர்கள்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. 
திருவெள்ளறை காணம்‌ (118), கொங்கம்‌ (120, 129) சோழியம்‌ (278), குலம்‌ (282) ஆகியன 
அரிசியை அனக்கும்‌ முகத்தல்‌ அளவைகளாகப்‌ பயன்படுத்தப்‌ பெற்றுள்ளன. குடிஞைக்கல்‌ (117), 
மலைக்கல்‌ (19) ஆகியன பொன்‌ முதலியவற்றை நிறுக்கும்‌ அளவைகளாகப்‌ பயன்படுத்தப்‌ 
தவல்‌ “தன்மசங்கரதி கோலால்‌' (247), வன்னெஞ்சன்‌ அளவு கோலால்‌ (44), புறவாய்‌ 
மூலையென்று பேருடைய தடியால்‌ (253), இருபத்து நாலடிக்‌ கோலால்‌ (249) நிலம்‌ அளக்கப்‌ 
பெற்றுன்னமையை அறியலாம்‌. 


சேலம்‌ - கல்‌ மாண்ட மக்களில்‌ ற்வியல்‌ வரலாற்றுப்‌ பெட்டகக்‌ ௧. இக்‌ 
கல்கவெ ட்டுகன்‌ அமைவு பெற்‌! றுன்ளன. 


சேநமக -2அ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ : 
காலம்‌ 
சமாழி 


செய்தி 


கல்வெட்டு : 


20 
எண்‌ 1 


ஊர்‌ - அம்மன்கோவில்‌ பட்டி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
பாறைக்‌ கல்வெட்டு 


கி.பி. 4ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழி (பிராமி) 


பரம்பன்‌ கோகூர்கிழாரின்‌ மகன்‌ வியக்கன்கோபன்‌ குணதேவன்‌ என்பவர்‌ தோண்டிய 
சுனை. சேலம்‌ மாவட்டத்தின்‌ மிகப்பழமையான கல்வெட்டாக இது 


கருதப்பெறுகிறது. தமிழ்‌ எழுத்து வளர்ச்சிநிலையை இக்‌ கல்வெட்டால்‌ அறியலாம்‌. 


1, பரம்பன்‌ கோகூர்‌ கிழார்‌ மகன்‌ வியக்‌ 
2, கன்‌ கோபன்‌ கண தேவன்‌ தொட கனை 


ஏண்‌ 2 


ஊர்‌ - அமர்குந்தி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
சண்டேசுவர்‌ கோவில்‌ கோபுரத்தின்‌ முன்பகுதியில்‌ பதிக்கப்பெற்றுள்ள கல்‌ 


உட ட ட ட ட க ட ட டட 


28.11.1916 


தமிழ்‌ ௧ஆஅ. 312 - 1956 


அமர்குந்தி செளடேசுவரி அம்மன்கோவில்‌ தேவாங்க பிராமணர்களுக்கு உரிய 
பழமையான சன்னதியைச்‌ சேலம்‌ குகையில்‌ வாழ்ந்த திருமலை செட்டியா 
என்பவர்‌ புதுப்பித்தமை. 


1. கலியுக வருஷம்‌ 5018 இத 

2. ன்மேல்‌ சொல்லானின்ற நள 

3. வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 14 தேதில்‌ 
4, அமரகுந்தி ஸ்தலத்தின்‌ கன 

5, தேவாங்க ப்ராம்‌ உறணர்களனை 

6. பேருக்கும்‌ சேர்ந்த ஸ்ரீ செளடே 

7. ஸ்வரியம்மனுடைய புராத 

8, னச்‌ சன்னதியை சேலம்‌ குகையிவி 

9. ருக்கும்‌ மேகரை ரங்கய்ய செட்டியார்‌ 


10. குமாரன்‌ திருமலை செட்டியார்‌ ஜீர்ணோ 


11. த்தாரம்‌ செனடேஸ்வரியம்மனுக்கு உப 
12. யம்‌ 


எண்‌ 3 
இடம்‌ : ஊர்‌ - அமர்குந்தி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
அரசர்‌ : பலவ 
காலம்‌ : கி.பி. 19ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ ௧ஆ.௮ 313 - 1956 
செங்தி ; செங்கழனி முதலியார்‌ என்பவர்‌ விநாயகர்‌ கோவிலில்‌ ஒரு (கட்டடமும்‌ படியும்‌ 
கட்டிக்‌ கொடுத்தமை. 
கல்வெட்டு : 
முதற்படி 
1. ஆனந்த வருஷம்‌ 
2. ஆணி மாசம்‌ (3) கோ 
3. வாண்டை முதலியார்‌ ம 
4. கன்‌ செங்கழனி முதலியார்‌ பா 
5. பை வினாயகன்‌ திருவளை மகா 
இரண்டாம்படி 
6. ளும்‌ படியும்‌ கட்டி முகி 
7. ஞ்சு கோணா வட்ட 
8. மும்‌ . . . ப்பகா ....ச 
9. தா சேர்வை (தேவீனம்‌) 
எண்‌ :4 
இடம்‌ : ஊர்‌ - அமர்குந்தி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
கணேசர்‌ சிலையின்‌ அருகிலுள்ள தேவரடியாள்‌ கிணறு 
அரசர்‌ ந ம 0 0 
காலம்‌ : கி.பி. 19ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ ௧ஆஅ 314 - 1956 
செய்தி : நாள்தோறும்‌ வணங்கிய அடியார்‌ பரிபெருமாள்‌ விநாயகர்‌ என்பவர்‌ குறிபபிடப்‌ பெறுகிறார்‌. 
கல்வெட்டு : 


ரமா 
ள்வி 
னாய்கன்‌ 
சதாசேர்‌ 


No 


எண்‌ 5 


ஊர்‌ - அமர்குந்தி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
தேவரடியாள்‌ கிணற்றின்‌ அருகிலுள்ள கல்தொட்டி 


தமிழ்‌ ௧௮-௮ 315 - 1955 


சாமா கவுண்டன்‌ மகன்‌ மாரயணன்‌ என்பவர்‌ கல்தொட்டியைக்‌ கொடையாகக்‌ 


கொடுத்தமை. 


(அங்கிரஸ) வருஷம்‌ 
. மாக மாசம்‌ 

. 15 தேதி சாமா 
கவுண்டன்‌ 

மகன்‌ மா 

ரயணன்‌ 

உபயம்‌ 


வது டு ர 


எண்ட 


ஊர்‌ - அமர்குந்தி வட்டம்‌ - ஓமலூர்‌ 


கி.பி. 19ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌. ஸ்‌ ௧ஆ௮ 316 - 1956 


ல்‌ தூணில்‌ ௦ ககன்‌ என்‌ ட்டும்‌ ல்‌ அங்கம்ம்‌ 

ந s உட s த 2 
(தெலுங்கு) என்பவரும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. அத்தரண்கள்‌ அவக்களுடைய 
கொடையாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு : 


அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி : 


செய்தி 


கல்வெட்டு : 


முதல்தூண்‌ 
1, ஊவெமுந 
2. யன சா 
3. ந்தன்‌ 

இரண்டாம்‌ தூண்‌ 
1. ஐங்கம்‌ 
2. மய்யனு 

எண்‌ :7 

ஊர்‌ - அலைவாய்ப்பட்டி வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


ஏகாம்பரமுடய நாயனார்‌ கோவில்‌ தென்புறச்சுவ: 
சோழன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 

கி.பி. 1177 

தமிழ்‌ 


எல்லாம்‌ தலையான சோழங்க தேவர்‌ திரு ஏகாம்பரமுடைய நாயனார்‌ 
கோவிலுக்கு ஏரியின்மேல்‌ மதகின்‌ கீழ்ப்பகுதியில்‌ நிலம்‌ விட்ட செய்தி, 
கல்வெட்டுகள்‌ சுவரில்‌ மாற்றிப்‌ பதிக்கப்பெற்றுள்ளன. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ இராஜாதிராஜ சோழ தேவர்க்கு 
2. யாண்டு 14ஆவது எல்லாம்‌ தலையான 

3. சோழங்க தேவர்‌ நக்கன்‌ உடையார்‌ திரு 

4, வேகம்ப உடைய நாயனாற்கு என்‌ 

5, ஏரியில்‌ மேலைத்‌ தூம்பில்‌ அடிவாரத்து 


. தீர்க சோழங்க தேவர்க்கு நன்றாக 
8. விட்டேந்‌ . . . குல . . . . தேவனாக மாறுவான்‌ 
9. ஏழ்‌ எச்சமறுவர்‌ சோழங்க தேவர்‌ . . 


24 
எண்‌ :8 


இடம்‌ : ஊர்‌ - அலைவாய்ப்பட்டி வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
மலை மேலுள்ள சுப்பிரமணியர்‌ கோவிலின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


அரசர்‌ : ப ய 
காலம்‌ : 20.01.1796 
மொழி ; தமிழ்‌ 
செய்தி : ஸ்தானி கலிங்கப்பிள்ளை என்பவர்‌ கோவிலை நிறுவிய செய்தி. 
கல்வெட்டு : 
1. சறுவதாரி வருஷம்‌ தை மாதம்‌ 11 தேதி 
2, சக்கிரவாம்‌ அனுஷம்‌ தசமியில்‌ 
3. பிற திட்டை ஸ்தானிகர்‌ கலிங்கபிள்னை 
4, ஸதா சேர்வை 
எண்‌ :9 
இடம்‌ : ஊர்‌ - ஆட்டையாம்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 
திருமணி முத்தாற்று அணைக்கரையின மேற்குப்‌ பக்கம்‌ உள்ள துண்டுக்கல்‌ 
அரசர்‌ 0.0௨ 
காலம்‌ : கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : செல்லர்‌ என்ற கொங்கு வேளாளர்‌ கூட்டம்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. கல்வெட்டு 
சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 
1, பரிதாபி வருஷம்‌ 
2. 19 தேதி பரித்திப்ப 
3. ள்ளியிலிருக்கு 
4 ம்‌ வெள்ளாளர்‌ செ 
5. ல்லர்களில்‌ கொண்‌ 
6. டாகவுண்டர்‌ மகன்‌ 
7. காக(த்‌) தலைக்‌ கவுண்ட 
8, ன்‌ நல்லமயில்‌ கவுண்டனும்‌ மல்லசமுத்தி 
9, ரத்‌ . . . க்கும்‌ செ 


எண்‌ : 10 

இடம்‌ ஊர்‌ - ஆத்தூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியநிர்மலேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற அடித்தளம்‌ 

அரசர்‌ : யவ 

காலம்‌ கீ. 13ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி தமிழ்‌ ௧ஆ.அ 405 - 191 

செய்தி ஆற்றூரில்‌ திருமேற்றளி உடைய நாயனார்‌ கோவிலுக்குத்‌ திருவிளக்குக்குத்‌ தண்‌ 
நிலக்கொடைபற்றி வன்னெஞ்சப்‌ பெருமாள்‌ என்ற அதிகாரியின்‌ ஓலை ஆற்றூர்‌ 
ஊரவருக்கு அனுப்பப்பெற்ற செய்தி. 

கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ வன்னெஞ்சப்‌ பெருமான்‌ ஒலை ஆற்றார்‌ ஊரவர்‌ கண்டு விடை 
2. தங்களுர்‌ உடையார்‌ திருமேற்றளி உடைய நாயனார்க்கு சந்திராதித்தவந்‌ திருவி 
3. ளக்குப்‌ புறத்துக்கு இவ்வூர்‌ நன்செய்‌ நிலத்து முதல்‌ தர நிலத்திலே இருநூறு குழி 
4. இறையிலியாக முப்பத்திரண்டாவது முதல்‌ குடுத்தோம்‌ இப்படிக்கு திரு 

கலத்தாபனம்‌ பண்ணி 
5, கல்லிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு திருவிளக்குச்‌ செலுத்துவதே இவை வன்னெஞ்சப்‌ 
பெருமா னெழுத்து 
6. இவை விழுத்தரையனெழுத்து 
எண்‌ : 1 

இடம்‌ ஊர்‌ - ஆத்தூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியநிர்மலேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 

அரசர்‌ கோப்பரகேசரிவர்மன்‌ (சோழன்‌) 

காலம்‌ கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி தமிழ்‌ தெ.இ.க.தொ. 19 - 351 

செய்தி ஆற்றா ர்க்‌ கூற்றத்துப்‌ பிரமதேயம்‌ மலையமான்‌ ஆற்றூர்‌ இறைவர்க்கு அரசனுக்குக்‌ 
காரியம்‌ செய்கின்ற மூவர்‌ சேர்ந்து நாள்தோறும்‌ குறுணி நெல்லால்‌ வந்த 
அரிசியைக்‌ கொண்டு அமுது படைக்க ஆவன ' செய்யப்பெற்றமை. 

கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்‌ 4. வது மிலாட்டு ஆற்‌) 
2. பரகேசரிபன்மர்க்கி ' 5, நர்‌ க்கூற்றத்து ப்ர 


3. யாண்டு 14 ஆ 6. உறமஜேய மலையமா 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


. ணாற்றூர (ர்‌) திருமேறறனி 


டம்‌ மோரமுஞ்‌ சுங்கமும்‌ 


பாட்டத்துக்கு ஆழ்கின்ற 


. (நிந்னா) வடுதுறை (ய) நும்‌ 
. கழஞ்சேகாற்‌ த. . .கா 
. மனும்‌ இம்மூவோ(ம்‌) இவ்வூ 


ர்த்‌ திருமேற்றளி ஆள்வார்க்‌ 


. கு வைத்த திருச்செந்நடை 
. நிசதி நெல்லுக்‌ குறுணி (னா) 


2. 


27. 


எண்‌ : 12 


ஊர்‌ - ஆத்தூர்‌ 


(ழி) ரியால்‌ சந்திராதிததவ 


. நக்கர்க்கு பெருமாள்‌ 22. ற்‌ வைத்தோ (முத்துறை 

௨ கந்மிகள்‌ பெருமங்க 23. யில்‌ சங்கமாழ்வார்‌ இ 
லமுடையானும இரும 24. ய ந்மம்‌ ரக்ஷிக்க இரக்ஷி 

டி மாயில (ட்‌) டிக்குமாக மி 25. த்தார்‌ ஸ்ரீபாதம்‌ எங்கள்‌ 

. லா (டும்‌) வாணக்பாடிபு 26. தலைமேலின இதுக்கு (அ) 


உறிதள்‌ செய்வான்‌ ஏவகத்து 
. (க்கிழச்ச மறுவான்‌ 


வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


கரியநிர்மலேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌ 


21.10.1509 


தமிழ்‌ 


௧ஆஅ. 406 - 1913 


துலுக்கண நாயக்கர்‌ ஆற்றூர்‌ நாட்டு ஆற்றூ ர்ப்‌ பிரிவில்‌ இருந்த நிலாவாற்று 
வடகரையில்‌ கள்ளிநத்தம்‌ என்னும்‌ ஊரை மாயித்தாய்‌அகரம்‌ என்று பெயர்‌ 
மாற்றம்‌ செய்து பற்பநாபட்டர்‌ என்ற அந்தணருக்குக்‌ கொடுத்தமை. 


சகாத்தம்‌ 1431 இதன்மே செல்லானின்ற சுக்கில வருஷம்‌ அற்பசி 22 தேதி 
ஆ . . வா துலுக்கண நாயக்கர்‌ இறைவன்‌ . . . ஆரத கோத்ரத்து . 
த்திர்தது அருணகிரிநாதர்‌. 


பற்பநாப பட்டர்‌ மகதை மண்டலத்து ஆறறார்‌ நாட்டு ஆற்றர்‌ பிறிவான 
நிவாவாறறு உடகரை கள்ளிநத்தம்‌ என்று பேரான இவ்வூர்‌ அம்மன்‌ 
திருநாமத்தாலே மாயித்தாய்‌அகரம்‌ என்று தாரை வார்த்து இவ்வூர்‌ 


நான்கெல்லையும்‌ கல்லும்‌ நாட்டி ஆற்றார்‌ உடையவர்‌ திருமேநித்‌ தெளிவுடைய 
தம்பீராநார்‌ சன்னதியில்‌ குமுதப்படையில்‌ கல்லிலும்‌ எழுதிக்குடுத்த படியாலே 
இந்த தனிம்மத்தை சந்திராதித்பவழை 


யும்‌ னாங்களே செலுத்தி கொண்டு வரக்கடவோம்‌ 
ஆற்றர்‌ நாட்டு . . நாட்டு குல . . . 
அம்பலவர்‌ எழுத்து 


ஆசுவும்‌ இப்படிக்க 
க்கு அற்றார்‌ நாட்டு வேளார்‌ 


ட 


செய்தி : 


்‌ 


தமிழ்‌ ௧-௮. 403 - 1913 


மகதைமண்டலத்து சணணாத ஊநாட்டில்‌ ஒருபகுதியைக்‌ கிருட்டிணதேவ 
நாயரிடம்‌ நாயக்கத்தனச்‌ சீர்மையாகப்‌ பெற்று ஆட்சி புரிந்த அக்கிதிம்மயநாயக்கர்‌ 
நிவா என்ற ஆற்றின்‌ வடகரையில்‌ அமைந்த வில்லஹாயரத்தம்‌ என்னும்‌ ஊரை 
அருணகிரிநாதர்‌ சூமாரர்‌ ரங்கராச பட்டர்‌ என்பவர்க்குக்‌ கொடையாக அனித்த 
செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. அந்‌ நத்தத்தின்‌ அனைத்து வரிகளும்‌ உரிமை A 
மரபு வழியாகத்‌ துய்க்க அளிக்கப்பெற்றது. அந்‌ நத்தம்‌ கொடையானர்‌ பெயரில்‌ 


சதுர்வேதிமங்கலம்‌ என்று பெயரிடப்பெற்றுது. 


சுபமஸ்து 

ஸ்வஸதிஸ்ரீ சகாப்தம்‌ 1435 இதன்மேல்‌ செல்லானின்ற ஸ்ரீ முக வகுஷம்‌ 
சித்திரை மாதம்‌ 13 தேதி ஸ்ரீ மா . . . யங்கர சாவூர்யந்‌ பாஷைக்‌ குத்‌ 
தப்புவ பயங்கர 

கண்டத்‌. நரகலோகக்‌ கண்டந்‌ வஞ்சிதாராயணன்‌ சாடிக்காறசர்‌ கண்டந்‌ 
மறைபுக்கார்‌ காவலன்‌ ஸ்ரீ மது . . . ஸாரி (அகி கித்‌ திம்மயதாயக்கர்‌ 
யிஜைவன்‌ . . . தூர்‌ உறரரிதகோ 

த்ரத்து ஆஸ்‌ வலாயதஸூதெரத்து அருணகிரிநாதர்‌ (குமாரர்‌ ) ஸ்ரீ 
ரங்கராசபட்டற்கும்‌ சாஸனபட்டயம்‌ குடுத்தபடி நமக்கு சுவாமி கிருஷ்ணராயர்‌ 
பாலித்த தாயக்கத்தன சீர்மையான மகதை மண்டல மிலரடாகிய ஜநா 
த வளநாட்டு ஆற்றா ற்‌ கூற்றத்து அஜ்றார்‌ நாட்டு நிவாவாற்று வடகரை 
வில்லவராயநத்தம்‌ நஞ்செய்‌ புஞ்செய்‌ நத்தம்‌ செய்த்தலைத்திடர்‌ மாவடை 
மரவடை குனவடை சாரடை ஏற்கடமை பொற்கடமை தறிக்கடமை வா 
சல்மனை காசாய மந்தைவரி செக்காய நகரிகை ஆய மற்று எப்பேர்ப்‌ 
பட்ட பலவுபாதியுமுன்‌ . . . . தியையும்சுக்கரவாரமும்‌ பெற்ற . . . 
நட்சத்திரமும்‌ செனபக்கியமும்‌ பெற்ற இற்றை நாள்‌ ஸ்ரீ ரங்‌ . . . நெதியிலே 
சந்திர பு 

ட்கரணி தீர்த்தக்கறையிலே . . . . லவராயநத்தத்தை நம்முடையாராலே 
அகித்திம்மையநாயக்கர்‌ சதுர்வேதி மங்கலமென்று இதற்கு ப்ரீஉறிரண்யோத 
(௧)யாரா பூர்வமாக பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இந்த அக்கித்திம்மயநாயக்க 
சதுர்வேதிமங்கலத்து சது சீர்மைக்கள்பட்ட நிகிரிசேஷேப ஐலதகு பாஷாண 
காமி கோயபுமியாத்ய அஷ்ட போக தேஜ ஸ்வாமிஙங்பிகளும்‌ உட்பட 
தாராபூர்வமாக பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இந்த அக்கித்திம்மய நாயக்க ச 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்தி 
கல்வெட்டு : 


துர்வேதிமங்கல மிவற்கு மிவர்‌ வர்கத்தாற்கும்‌ தாநாதிவிநியம விக்ரம்‌ களுக்கு 
யோக்யமாக அசந்த்ரக எரிவது சர்வமான்யமாக நாரை வாத்து குடுத்து 
நான்கெல்லையும்‌ கல்வெட்டி நாம்‌ குடுத்தோம்‌ 


இந்த தன்மத்தை பரிபாலனம்‌ பண்ணீனவர்‌ கங்கைக்‌ கையாலே ஆயீரங்‌ 
கோடி கோதாநம்‌ பண்ணின பத்தை பெற கடைவராக 


வும்‌ ௨. 


எண்‌ : 14 
ஊர்‌ - ஆத்தூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியநிர்மலேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற அடித்தளம்‌ 
விசயநகரர்‌, கிருட்டிணராய மகாராயர்‌ 


15.08.1529 


தமிழ்‌ ௧கஆ௮. 404 - 1913 


முந்தைய கல்வெட்டில்‌ உள்ளது போன்ற செய்தி. கல்வெட்டு மிடீவும்‌: சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ மகா மண்டலேகரன்‌ பாஷைக்குத்‌ தப்புவ 


கண்டனே கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு குடாதான்‌ புறுவ தக்ஷிண 
பச்சிம 


உத்ர சது சமுத்திதிபதி கெசவேட்டை கண்டருளிய ஸ்ரீ வீர 
பிறதாபன்‌ ஸ்ரீ வீர கிருஷ்ணராயர்‌ மகாராயர்‌ பிறுதிவி ராச்சி 

யம்‌ பண்ணி அருளாநின்ற சகாத்தம்‌ 1451 இதின்மேல்‌ செல்‌ 

லா நின்ற விரோதி சங்வசரத்து சிங்ஙநாயற்று பூறுவ பக்ஷத்து 
ஏகாதெசியும்‌ அதித்தவாரமும்‌ பெற்ற பூராட நட்சத்திரத்து நாள்‌ பா 
ராத்துவாச கோத்திரத்து ஆசிலான சூத்திறத்து குரவைசேரி . . . 
துலக்கண , . . கிறாமம்‌ ஒன்றுக்கு நான்கெல்லை கு 

ட்பட்ட நஞ்சை புஞ்சை நத்தம்ட்டுகை மாவடை மரவடை. நல்‌ 
லெருது நற்பசு நாட்டு விநியோகம்‌ மற்றும்‌ யெப்பேற்பட்ட சகல சமுதா 
ய பிறாத்தியும்‌ உட்பட சறுவமானியம்‌ ஆக ஏகாதேசி புண்ணி 
ய காலத்திலே சுவாமி கிறுஷ்ணராய மகாராயற்கு தன்மற்கு த 
ந்தபடியாலே இன்‌ . . . க்ஷேபம்‌ சல பாஷாண இக்ஷண்ணி 
யாகாமி சித்த சாத்தியம்‌ என்னிால்பட்ட அஷ்டபோக தேச சுவாம்‌ 
மியங்களும்‌. 


எண்‌ : 5 
இடம்‌ : ஊர்‌ - ஆத்தூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியராமர்‌ கோவில்‌ முன்பக்கமுள்ள கல்‌ 
ட. த ததத எத எக்க தளை 
காலம்‌ : கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ தெ.இக.தொ. 4 - 485 


செய்தி : தள்ளரையக்‌ கவுண்டரும்‌ மதுரை வீரையக்‌ கவுண்டரும்‌ மேல்மலை நாட்டவரும்‌ 
சேர்ந்து கரிய பெருமாளுக்கு நிலம்‌ இறையிலியாகக்‌ கொடுத்தமை. 


கல்வெட்டு : 
கிழக்குப்‌ பக்கம்‌ 
1. (வி) ரோதிகிறி வருஷம்‌ மார்‌ 8. ளையாட்டம்‌ குடுத்த 
2. கழி மாதம்‌ 21 தள்ள 9. படி நஞ்சை புஞ்சை 
3. ரரயகவுண்டர்‌ ம(துர) 10. நாற்பாக்கெல்லை 
4, (விரைய கவுண்டர்‌ மேல்ம 11. யூ(ம்‌) சகலமும்‌ யுள்பட ச 
5, (லை)நாட்டாரும்‌ கரிய 12. ந்தி(ர) சூரி((ப)ர்வரை 
6. (பெருமாளுக்கு மேலைச்‌ 13. (குதம்‌ பண்ணின 
7. செம்பறக்கை திருவி 14, வ(ர்‌) கெங்கையிலை 
மேற்குப்‌ பக்கம்‌ 
15, கராம்‌ பசுவை 17. வத்திலே (போ) 
16. கொன்ற பா 18. க(கிடை(வர்கள்‌) 
எண்‌ : 16 
இடம்‌ : ஊர்‌ - ஆத்தூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியராமர்‌ கோவில்‌ முன்பக்கமுள்ள கல்‌ 
அரசர்‌ ட. வலவ வவ 
கரலம்‌ : கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ தெ.இ.க.தொ. 4 - தந 
செய்தி : கல்வெட்டு படிக்க இயலாத நிலையில்‌ சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு 
பககக சித்‌. . உட இல்லில்‌ அதக. அனை 
4 தர்ம பல திர இட கவ ல்ல நதி. டட. 


ட வலில லக முறை ..... ்‌ ரத: ஒல்‌ உல்கு ஐல தம்விதுக்கு . . ...... 
இ வட வல உ 2 கத 1 அதத தத உ தமதன்‌ .......... 
கக்‌ கங்‌ இச இடு தல்‌ 14: ன்‌ ஜல்‌ தட்டி பெற்றுக்‌. . . . .. .... த 
8 க்கு. ந ப டி உனை 23 அண்ணின 
ட்ப பப தட வோல்‌ ஆக்க ....... 6. .... ரை 
0-2 சீசன்‌ ௨....... 7... எட்டு வ ல்ல்ப்ட்ப்ப்ட்ட வட 
படக்கு வமானி 
ஏண்‌ : 17 

இடம்‌ : ஊர்‌ - ஆலந்தூர்‌ (பட்டணம்‌) வட்டம்‌ - இராசிபுரம்‌ 

அரசர்‌ : சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌. 

காலம்‌ : கியி, 1184 

மொழி : தமிழ்‌ 


செய்தி : சேலநாட்டு பொன்பரப்பியிலுள்ள நக்கசோழங்க தேவர்‌ திருமேனிக்கு நன்மை 
உண்டாகும்பொருட்டு அவருடைய தலைமை ஊழியருள்‌ ஒருவரான சோழக்கோன்‌ 
என்பவன்‌ ஆலத்தச ரிலுள்ள ஈசானதேவர்க்கு ஏரியில்‌. நிலம்‌ கொடுத்தமை. 
கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்திஸ்ரீ தன்‌ மங்கல 

2. ம்‌ சிறக்க திரபுவனச்‌ சக்கரவர்திகள்‌ 

திரு வீரராஜேந்திர சோழ தேவற்கு 

, யாண்டு ஆறாவது சேல நாட்டு 

. பொன்பரப்பியில்‌ நக்க சோழங்க தேவர்‌ 

. முதலிகளில்‌ நங்கன்மரான சோழகேரனே 
ன்‌ ஆலத்தரில்‌ ஈசான தேவர்‌ நரயனாற்கு 
, என்னேரியில்‌ கழனியிலே பத்துக்‌ கழனி 

9. நாயனாற்கு விட்டேன்‌ சோழங்க தேவர்‌ 
10. திருமேனிக்கு நன்றாக விட்டேன்‌ இத்தன்ம 
11. ம்‌ இறங்காமே கொண்டு பெருகுமவன்‌ 

12. அவன்‌ சீ பாத மிரண்டும்‌ என்‌ தலைமேல்‌ 
13. வித்தன்மமிறங்கப்‌ படுத்துவானுக்கு 

14 என்‌ குதிரைக்குப்‌ புல்‌ சுமக்கும்‌ 

15. பறையனுக்கு தன்‌ மிணாட்டியைக்‌ 

16. குடுப்பான்‌ 


[. த: அ. பத. ஆ! 


எண்‌ : 18 


இடம்‌ : ஊர்‌ - ஆறகளார்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
தருக்காமீசுஷருடைய நாயனார்‌ கே "ல்‌ ருவழையின்‌ முன்புறமுள்ள 


மண்டபத்தின்‌ தென்புற “வர்‌. 


அரசர்‌ : சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 

காலம்‌ : கி.பி. 1191 

மொழி : தமிழ்‌ ௧௭௮, 417 - 1913 

செய்தி : திருக்காமீசுவரமுடைய நாயனர்‌ கோவிலுக்கு மலலையணுடை யாசகன்‌ 


செஃ்பையாள்வான்‌ என்வன்‌ தன்‌ காணியான இலத்திப்பாடி நிலத்தை 135 
பொன்னுக்கு அனைத்துநீல உரிமைகளும்‌ அடங்க விற்றமை. 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்‌ 

2. க சோழ தேவர்க்கு பதின்மூன்றாவது ஆற்றா ர்‌ கூற்றத்து 

3. ஆறகளுடையார்‌ திருக்காமீசுரமுடைம நாயநார்க்கு 

4. இக்கோயிலலசிமாகேசுர கண்காணி தேவகந்மி கோ 

5, பிற்‌ கண்க்கற்கும்‌ மலையநூ ருடையான்‌ செம்பை ஆழ்வாநே 
6. ந்‌ என்காணியான இலத்திபாடி நாந்கெல்லைக்குள்பட்‌ 

7. ட நன்செய்‌ புன்செய்‌ ஏந்தல்களுமுட்பட இந்னாயநாற்க்கு விற்‌ 
8. று நான்‌ பற்றின பொன்‌ 135 இப்‌ பொன்‌ நூற்று முப்பத்த 

9. ஞ்சும்‌ பற்றி என்‌ காணியான இலத்திபாடி எறபேற்பட்ட 
10. உரிமைகளும்‌ இந்நாயநாக்குக்‌ குடுதகேந்‌ இக்‌ கோஇலி 

11. ல்‌ சீமாகேசுரக்‌ கண்காணி தேவகந்‌(ரி கோயில்‌ கணக்க 

12. ற்கு மலைய நுடையாந்‌ செம்பை ஆழ்வாநேன்‌. இவை என்‌ ழு 
13. த்து இப்படியறிவேன்‌ வெம்பாருடையான்‌ முப்புளியா 


எண்‌ : 19 
இடம்‌ : ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புறமுள்ள 
மண்டபத்தில்‌ தென்புறச்சுவர்‌ 
அரசர்‌ : சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலம்‌ : கி.பி. 1193, 


மொழி : தமிழ்‌ ௧ஆஅ. 416 - 1913 


செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


காலம்‌ : 
மொழி 


செய்தி : 


கல்வெட்டு : 


மேற்குறிப்பிட்ட கல்வெட்டில்‌ நிலத்தின்‌ மீதான பொன்வரி, நாட்டு வினியோகம்‌ 
முதலிய வரிகள்‌ (அரசன்‌) நீக்கியதாகத்‌ தெரிவிக்கிறது. வாணகோலரையன்‌ 
வில்லவராயன்‌ என்ற இரு அலுவலர்கள்‌ இல்வாணையை நிறைவேற்றினர்‌. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்‌ 

2. க சோழ தேவர்க்கு பாண்டு பதினஞ்சாவது ஆற்றரர்‌ ௯ 
3. ற்றத்து ஆறகளுர்‌ உடையார்‌ திருக்காமீகரமுடைய நா 

4. யனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு இன்னாயனார்க்கு தாங்கள்‌ 
5. மலையணுடைச்‌ செம்பை பக்கல்‌ கொண்டுடைய இல 

6. த்திப்பாடி நான்கெல்லைக்‌ குட்பட்ட நன்செய்‌ புன்செ 

7. ய்‌ ஏந்தல்‌ பற்று உட்பட பொன்வரி உள்ளிட்‌! அனக்தா 
8. ங்களும்‌ நாட்டு வினியோகமு முட்பட இன்னா (யனாபர்க்கு இறையிலிய 
9, ரகப்‌ பூசைக்கும்‌ திவநாளுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ உடலா 

10. க தந்தோம்‌ இவை வாணகோவரையன்‌ எழுத்து 

ர. இவை வில்லவராயன்‌ எழுத்து 


எண்‌ : 20 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நூயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புறமுள்ள 
மண்டபத்தில்‌ தென்புறச்சுவர்‌ 


சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


26.09.1207 


நிய ௯ஆஅ, 418 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ அப்பர்‌, சுந்தரம்‌, சம்‌ ந்தம்‌ ஆகிய 
எம்பெருமானடிகளை எழுந்தருளச்‌ செய்த செல்வனான சிவத்தொஷ்டன்‌ 
அத்திருமேனிகளுக்குத்‌ திருமஞ்சனம்‌, திருவிளக்கு, திருப்பள்ளித்தாமம்‌ பற்றும்‌ 
கோவில்‌ பூசை, செலவினங்களுக்கு ஐயாயிரம்‌ காசுகளைக்‌ கொடையாக வழங்கிக்‌ 
கோவில்‌ கருவூலத்தில்‌ சேர்த்தமை. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு இருபதொன்பதாவ 

2, து மிலாடாகிய சனநாத வளநாட்டு ஆற்றா ர்‌ கூற்றத்தாறகளுரில்‌ உடையார்‌ 
திருக்காமீசுவரமு 

3, டைய நாயனார்‌ கோயிலில்‌ எம்பெருமக்கள்‌ மூவரையும்‌ எமுந்தருலுவித்த 
மேற்படி யூரில்‌ இருக்கு 

4. ஞ்‌ செல்வனான சிவத்தொண்டனேன்‌ எம்பெருமக்களுக்குச்‌ சந்திராதித்தவர்‌ 
பூசை செய்யும்‌ 


அரசர்‌ 


மொழி 
செங்தி : 


கல்வெட்டு 


சே.நமக -3 


பல்‌ 


படி நாள்‌ ஒனறுக்கு ஆறறில திருமஞ்சனந்‌ தூணிப்பதக்கும்‌ அந்திச்சந்தி 
விளக்குக்கு இர 
ண்டுஞ்‌ சாத்தியருள பரிசட்டமுந்‌ திருப்பன்ளித்தாமமுந்‌ திருஅமுதுக்கு அரிசி 
நா நாழியுங்‌ 
. கறியமுது நாற்பலமு இதுக்குத்‌ தக்க வூப்‌ மிளகு நெய்யமுதுஞ்‌ செல்வதாக 
இன்னாய 
8. நார்‌ ஸ்ரீ பண்டாரத்து ஸ்ரீ மாகேசுவரக்‌ கங்காணி செய்வார்களுக்குந்‌ தேவர்‌ 
கன்மி கோ 
9. மிழ்‌ கணக்கனும்‌ முன்னிலையாக இவ்வாண்டைக்‌ சுன்னி நாயற்றுப்‌ 
பூர்வபக்ஷ்‌ 
10. த்து தியதியையும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற அத்தத்‌ திருநாள்‌ ஒடுக்கின 
அன்றாடு நற்காசு 
11. 5000 இக்காசுஐய்யாயிரமும்‌ ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்கி இப்படி சந்திராகித்தவரை 
12. பூசை செலுத்தக்‌ கடவதானமைக்கு இது பன்மாகேசுவரர்‌ இரக்க இது 
அழிவு செ 
13. ய்வான்‌ கெங்கையிடை குமரியிடை செய்தார்‌ செய்த பாவங்‌ கொள்வான்‌ ௬ப 
14. மஸ்து ௨ இவன்‌ எம்பெருமக்களுக்கு இடபரிகல மூன்றிநால்‌ எடை 48 
பலம்‌ திருவட்டணை காலொன்றினால்‌ எடை 


௯ 


ஷு 


15. 70 பலம்‌ 
16. தரா 
எண்‌ : 21 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


திருக்காமீசுவஷமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புற மண்டபத்தின்‌ 
கிழக்குப்புறச்சுவர்‌ 

சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 

கி.பி. 1213 

தமிழ்‌ ௧ஆஃஅ. 435 - 1913 

குறுநிலத்‌ தலைவர்களுக்குள்‌ ஏற்பட்ட அரசியல்‌ உடன்படிக்கையைக்‌ குறிப்பிறது, 
செங்கேணி அம்மையப்பன்‌ அழகிய சோழனான எதிரிலிச்‌ சோழ பம்புவராயன்‌ 
என்பவர்‌ பொன்பரப்பின வாணகோவரையர்க்கும்‌, குலோத்துங்கச்‌ சோழ 
வாணகோவரயர்க்கும்‌ அவர்‌ மைத்துனர்‌ காடவராயர்க்கும்‌ இசைந்து எழுதிக்கொடுத்த 
உடன்படிக்கையைக்‌ குறிப்பிடுகிறது. இது போர்‌ முறையைக்‌ (ர்‌ முறைமை) 
குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. “தனக்கு இம்மூவர்‌ தீங்கு செய்யலாகாது எனவும்‌ 
தானும்‌ தீங்கு செய்யாது இருப்பேன்‌ எனவும்‌ அவ்வாறு தீங்கு நினைக்கின்‌ 
தன்னுடைய பகைவர்களான முமமலராயர்க்கச்‌ செருப்பும்‌ தம்பன மும்‌ 
எடூத்தவனாவேன்‌” என்று சூளுரைக்கப்பெற்றுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுனச்‌ சக்கரவத்திகள்‌ குலோத்துங்க சோழ தேவற்கு பாண்டு 
35வது ஐய்யர்‌ 


சிமான்பரப்பின வானகோவரயர்க்கும்‌ ஐய்யர்‌ குலோத்துங்க சோழ 
வாணகோவரயர்க்கும்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


உ அக டம்‌ டி நட்பு 


தத த ௧. 


94 


மைச்ச்னார்‌ காடவராயர்க்கும்‌ செங்கேணி அம்மை அப்பன்‌ அழகிய சோழுனணாவ 
எதிரிவி சோழச்‌ ச 

ம்புவராயநேன்‌ ஆரகளூரில்‌ திருக்காமீசுரமுடையார்‌ கோயிலிலே தப்பாமைக்கு 
அடர்முறைமை சொல்‌ 

லிக்‌ கல்லு வெட்டிக்குடுத்த பரிசாவது என்னக்கும்‌ என்‌ த . . , றைக்கும்‌ 
இவர்கள்‌ விரோதமாய்த்‌ தப்பின்‌ ஒழு 

ய்தல்‌ செய்வித்தல்‌ செய்யாதேய்‌ என்னை நோக்க(க்‌) கா வர்களாகவும்‌ 
இவர்களுக்கு நான்‌ உள்ளதனையு 

ம்‌ ஒருநாளும்‌ தப்பாதே இருக்க கடவேனாகவும்‌ தப்பினேநாகில்‌ எங்களுக்கு 
இன்னாதாராய்‌ வ 

ருகிற மும்மலராயர்களுக்கும்‌ மற்றும்‌ என்‌ சத்துருக்கானாயிருப்பார்க்கும்‌ 
செருப்பும்‌ தம்பலமு 

ம்‌ எடுத்தே நாகிறேன்‌ பல்லவரையன்‌ சத்தியமேய்‌ இப்படி நபபினே நரகில்‌ 
அப்பாண்‌ 

டார்க்கு பிறந்திலேநாகிறேன்‌ இப்படிக்கு கல்லுவெட்டிக்‌ குடுத்தேன்‌ எதிரிலி 
சோழச்சம்‌ 

புவராயனேன்‌ 


ரண்‌ : 22 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆததூர்‌ 
திருக்காமீசவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ வட க்குபுறச்சுவர்‌ 
சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 

கி.பி. 1220 


தமிழ்‌ ௧ஆ௮, 410 - 1913 
திருக்காமீகுவரமுடைய நாயனார்‌ திருக்கோவிலில்‌ இரவில்‌ நநநட விளக்கெரிக்க 
நரைத்தலைநாவலூர்‌ என்னும்‌ ஊரை நான்கெல்லைகள்‌ வரையறுத்து நன்செய்‌, 
புன்செய்‌, ஏந்தற்பற்று உட்படத்‌ திருவிளக்குப்‌ புறமாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சககரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தே 

வர்க்கு யாண்டு நாலாவது மகதை மண்டலத்து ஆற்றூர்‌ கூ 

ற்றத்து ஆறகளூருடையார்‌ திருக்காமீசுவரமுடைய நாய 

னார்‌ கோஇல்‌ தானத்தார்க்கு இன்னாட்டு நரைத்தலை நா 

வலூர்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நன்செய்‌ புஞ்செய்‌ ஏந்தல்‌ 

பற்று உட்பட இன்னாயநார்க்கும்‌ பரிவார ' நாயன்மார்க்கும்‌ தி 
ருக்காமக்கோட்டமுடைய பெரிய நாச்சியார்க்கும்‌ இராக்கா 

லத்துக்கு திருமுன்‌ பெரியுந்‌ திருவிளக்கு 150 இத்‌ திருவிஜுக்‌ 

கு நூற்றைம்பதுக்கும்‌ பொன்வரி உள்ளிட்ட அனைத்‌ 

தாயமு மற்றும்‌ எற்பேர்‌ பட்டனவு உட்பட இந்த நரைத்தலை 
நாவலூர்‌ சந்திராதித்தவரையும்‌ திருவீளக்குப்புற இறையிலியா 
கத்தந்தோம்‌ 'இப்படி நான்கெல்லை திருச்சூலத்‌ தாபன 

ம்‌ பண்ணி கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி திருவிளக்கு எரித்து போதுக 
இவை வாணகோவரையன்‌ எழுத்து இவை விழுப்பாத ராயன்‌ எழுத்து 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1. 
2, 
3. 
4. 
5. 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5, 
6. 


86 
எண்‌ : 23 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசவமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புற மண்டப 
இடப்புற வாயில்‌ அருகில்‌ 

சோழர்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 

கி.பி. 1228 

தமிழ்‌ ௧கஆஅ. 437 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ பெரியபேறு முதலியார்க்கு அமுதுபடிக்‌ 
காகத்தொண்டைமான்‌ தங்கை நாப்டியார்‌ நாள்‌ ஒன்றுக்கு இருநாழி அரிசி கொடுத்தமை. 
, ௨௨. ரரஜராரஜ தேவற்கு யாண்டு [2வது ஆறகளுர்‌ உடையார்‌ திருக்கா . .. . 
ட யனார்‌ கோயிலில்‌ பெரியபேறு முதலியாற்கு அமதுபடி 

. தொண்டைமான்‌ தங்கை நாச்சியேன்‌ இன்னாயநாற்கு 

: நவில்‌ உள்ளிட்டார்‌ வெட்டின நல்லஞான சம்பந்தன்‌ ௭ 

.. பதினாறில்‌ என்னோபாதி(படிகு இரண்டும்‌ இன்னாயனாற்கு 

: காணியாக கைக்கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு இருநாழி 

௨ம்‌ சந்திராதித்தவரை செல்லக்‌ கடவதாக குடுத்தேன்‌ நாச்சியேன்‌ 

எண்‌ : 24 

ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டி: ஓ 
தெற்குப்புறச்சுவர்‌ 
சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
06.05.1230 
தமிழ்‌ ௬ஆஃஅஃ 415 - 19137 
ஆறகளூரில்‌ அரசன்‌ தொண்டைமான்‌ தங்கை நாச்சியார்‌ என்பவர்‌ 
திருக்காமீசுஹமுடைய நாயனார்‌ கோவிலுக்குத்‌ திருமஞ்சனம்‌, திருப்பள்ளித்தாமம்‌, 
சந்திவிளக்கு, பூசைப்பேறு முதலியவற்றுக்குக்‌ கோவில்‌ அலுவலர்களிடத்தில்‌ 
அன்றைய வழக்கிலிருந்த நற்காசுகள்‌ பதினையாயிரம்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸதிஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவற்கு யாண்டு 14 
இஷப நாயற்று அபர பஷத்து சப்தமியுந்‌ திங்கட்‌ கிழமையும்‌ பெற்ற 
அவிட்ட 


'த்து நாள்‌ ஆறகளூருடை திருக்காமீ வரமுடைய நாயனார்‌ கோயிற்‌ ஸ்ரீ 


ஆஹேவ்வ 


'ரக்‌ கண்காணி செய்வார்ளந்‌ தேவர்‌ கன்மி கோயிற்‌ கணக்கரும்‌ இவ்வூரில்‌ 


அரைசந்‌ தொ 

ண்டை மாந்‌ தங்கை நாச்சி பக்கல்‌ உபையங்கொண்ட பரிசாவது 
இன்னாயனார்‌ கோயிலில்‌ முதற்திரு 

மாளிகையில்‌ வடமேலை மூலையில்‌ ஆஸ்ரீயமாக எழுந்தருளின உடையார்‌ 
காரியான ஈஸ்வரமுடைய நாயனா 


7. 


10. 


ரர்‌ 


13. 


14, 


15. 
16. 


17. 


18, 


Ww. 


20. 


24. 


86 


ற்கு நாள்‌ ஒன்றிக்கு ஆற்றிற்‌ தீரமஞ்சனகலசத்துக்குந்‌ திருப்பன்னத்தாமம்‌ 
நானாழிக்குஞ்‌ சாத்தியருளத்‌ தீரு 

ப்பரி சட்டத்துக்குஞ்‌ சந்தி திருவிரக்கு ஐஞ்சுக்குஞ்‌ சணிபபரிககு என தளர்‌ 
எண்ணைக்குங்‌ காப்புக்கு நம்பியாற்கும்‌ 

பூசைப்‌ பேற்றுக்கும்‌ இற்றைநாள்‌ ஒடுக்கின காசு 3000 இககாக மூயிரமும்‌ 
திருஅமுதுக்கு ஆரைநாயக 

ன்‌ நாழியால்‌ அரிசி ஆறுநாழிக்குங்‌ கூறியமுது அறுபலத்துக்கும்‌ உப்பமுது 
மிளகமுது நெய்யமு 

நு அடைக்கயமுது உள்ளிட்ட வெஞ்சிளத்துக்கும்‌ விஸமவென சங்க 
முள்ளிப்‌....... பெங்கமு வுள்ளரிட்ட விஷேச 

புகைக்கும்‌ இற்றைநாள்‌ ஒ௫க்கின காசு 12000 இக்காக பன்னிராயிரமும்‌ 
அச அன்றாடு ப 
நற்காக 15000 இக்காக பதினையாயிரமும்‌ இன்னாச்சிவுடையார்‌ 
திருக்கமமிஸ்வர 

முடைய நாயனார்‌ ஸ்ரீ பண்டாரத்திலே இற்றைநாள ஒருககனமையரல்‌ 
இந்நாயனார்‌ ஸ்ரீ பண்டா 

ரத்தும்‌ நின்றும்‌ புறப்பட்டு இன்னிமந்தக்கட்குச்‌ சந்திராதிந்தவரை இக்காரியான ஈஸ்வர 
முடைய நாயனாழ்‌ இப்பூசை செலுத்தக்‌ கடவதாக இது தொண்டைமான்‌ 
தங்கை நாச்‌ 

சக்கு உபையங்‌ குடத்துக்த கல்வெட்டிக்‌ குடுத்தோஞ்‌ ஸ்ரீ மாவேரஸ்வரக்‌ 
கண்காணி செய்‌ 

வார்கக்ரந்‌ தேவகன்மி கோயிற்‌ கணக்கரும்‌ இவ்வணைவோம்‌ இது 
பண்மாஹேஸ்வர ரக்ஷை : 
இது அழிவு செய்வான்‌ கங்கையீடைக்‌ குமரியிடை செய்தார்‌ செய்த 
மஹாபாபங்‌ கொ 

ள்வர்‌ சுபமஸ்து இக்காரியான ஈஸ௨ரமுடைய நாயனாற்கு இன்னாச்சி 
இட்ட பரிகலமுங்‌ காலும்‌ 

எடை நூற்றைம்பதின்‌ பலம்‌ 


எண்‌ : 25 


வர்கள்‌ ன்பம்‌. தாட்‌ ன்‌ 

௬ றக்‌ ர ப, அடம்‌ - ஆத்தும 
திருக்காமீசுவர முடைய நாயனாம்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டபத்தில்‌ 
வலப்புறவாயில்‌ அருகிலுள்ள துவாரபாலகர்‌ சிலையின்‌ பின்புறம்‌. யூ 


சோழர்‌, மூன்ற ஈர்‌. இராசராசன்‌ 


கி.பி. 1216 - 1256 


தமிழ்‌ ௧ஆ அ, 436 - 1913 


திருக்காம்ஃஹமுடைய நாயனாா கோவிலில்‌ திருநந்தாவிளக்கெரிக்கக்‌ காவிரிப்‌ 
பாக்கத்துக்‌ கவுசிகன்‌ ஒற்றிக்‌ கொண்டான்‌ . . . பிரமாதி ராசரிடமிருந்து கோவில்‌ 
முப்பது வட்டத்துச்‌ சிவபிராமணார்‌ ஈராயிரம்காசுகளைப்‌ பெற்றம்‌ மேலும்‌ 
நகர்வில்‌ வழு திருநந்தாவிளக்குகளை எரிக்க நூறபத்தொன்பது பருக்களை 
எழுவரிடமிருந்து கொடையாகப்‌ பெற்ற செய்தியையும்‌ குறிப்பிடுகிறது. கல்வெட்டின்‌ 
இறுதிப்‌ பகுதி சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு 


து 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி 
கல்வெட்டு 
ர்‌. 
2. 


87 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ தேவ 
துலாநாற்று அபர பக்ஷத்து சதுத்தியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற . . . 
டையார்‌ திருக்காமிஸ்வரழுடைய நாயனார்‌ திருமுன்பு எரிய திரு நந்தா வி. 
ரிக்க கடவோமாக காவிரிப்பாக்கத்து கெளசிகன்‌ ஒற்றிகொண்டான்‌ பட்டர்‌ ச 
ந்தர ஸ்ரஹமாதிராசர்‌ பக்கல்‌ இக்கோயில்‌ முப்பது வட்டத்து காணி உடைய . 
(பும்‌ இற்றை நாளால்‌ கைச்கொண்ட அன்றாடு நற்காசு 2000 இக்காச 
இரண்டாயிர . . . 
சந்திராதித்தவரை எரிக்க கடவமானதிருநுந்தா விளக்கு ஒன்றும்மான . . , 
. பம்‌ கிடாரரையன்‌ பசு 32ம்‌ வாணியின்‌ எடுந்த பாதமுடையா . . 
பசு தொண்ணூற்று ஆறுக்கும்‌ உடையார்‌ திருமுன்பு எரிக்கும்‌ திருறு . . . 
கூத்தாடுவார்‌ திருமுன்பு எரிக்கும்‌ திருநுந்தா விளக்கு ஒன்ற சிறு, , , 
இவேளார்‌ பசு ஏழும்‌ கட்டிமாணி பசு ஏழும்‌ வாதைமான பசு ஏழும்‌ வரி. , 
நாட்டு வேளான்‌ பச ஏழும்‌ மடபடைகண்டன்‌ பசு ஏழும்‌ வண்ணிமுதே . . 
ஆக பசு நாற்பத்தொன்பதுக்கும்‌ எரிக்கும்‌ சந்தி விளக்கு ஏழும்‌ ஆகத்‌ 


திருநு......... 
க்குள்‌ . . . ..... 
எண்‌ : 26 
ஊர்‌ - ஆறுகளூர்‌ வட்டம்‌ ப ஆத்தூர்‌ 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்டண்டபத்‌ 
தெற்குப்புற அடித்தளம்‌ 


சோழர்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 

கி.பி. 1259 

தமிழ்‌ கலெஆ௮ 421 1913 
திருக்காமீசுவர முடைய நாயனார்‌ கோவிலில்‌ அரசன்‌ நன்‌ பெபட்ற்‌ கோதுண்டடி மன்‌ 
சந்தி என்ற பூசைக்கும்‌, திருப்பணிக்கும்‌, திரு நாளுக்கும்‌. முதலீடாக மகதை 
மண்டபத்தில்‌ ஆலம்பலம்‌ என்னும்‌ ஊரில்‌ நன்ரெய்‌, புலப்‌ நான்கெல்லை 


வரையறுக்கப்பெற்றுத்‌ தானத்தார்க்கு உரிமையாக்கினார்‌. தன்‌. டைய பிறந்த நாளில்‌ 
கோவிலில்‌ திருவிழாவும்‌, திருப்பணியும்‌ நடத்த வேண்டியும்‌ ஜுலை வழங்கினார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ கிரிபுவந சக்ரவர்த்தி கொனேரின்மேல்‌ கொண்டான்‌ ஆறகளுர்‌ 
உடையார்‌ திருக்காமீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு 
இந்தாயனார்கு நல்முடைய பேரால்‌ கோதண்டராமன்‌ சந்திக்கும்‌ கிருநாளுக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ உடலாக மகதை மண்டலத்தில்‌ அலம்பளம்‌ 
காக்கைல்லைக்குள்ப்‌ பட்ட நஞ்செய்‌ 

ஞ்கையிவும்‌ இவ்வூர்‌ நாயன்மாரககும்‌ புறவூர்‌ நாயன்மார்க்கும்‌ தேவதானம்‌ 
திர டையாட்டம்‌ பட்டச்கள்‌ இறியிலி பள்ளிச்சந்தம்‌ பூதானம்‌ யிழையிலி 
இற்கமாக பநிக்லுண்டாவது வைகாசி மாதமுதல்‌ பொன்வரி யுள்ளிட்ட பல 
கடமை அலைத்தாயமுட்பட முதலடங்கல்‌ இறையிலியாக சந்ரா 


3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 
9. 
10. 
1. 
1. 
13. 
14. 
15. 
16. 
17. 


தித்தவரையும்‌ செல்வதாக தந்‌ தோம்‌ இப்படிக்கு. இவ்வூர்‌ நான்கெல்லை 
யிலும்‌ திருச்கூலத்‌ தாபனமும்‌ பண்ணுவித்துக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி 
நம்முடைய பேரால்‌ சந்தியும்‌ ஆட்டைப்‌ பிறந்தநாளிலே திருநாளும்‌ 
எழுந்தருளப்பண்ணிவித்துத்‌ திருப்பணியும்‌ செய்வித்துபோ 


துக இவை இளான்குடி உடையான்‌ எழுத்து இவை காலிங்கராயன்‌ எழுத்து 
திருவெழுத்து துல்யம்‌ உ யாண்டு பதின்மூன்றாவது நாள்‌ 319 


எண்‌ : 27 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டப 
வடக்குப்புறச்சுவர்‌ 


பாண்டியர்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
31.01.1259 


தமிழ்‌ ௧ஆ.அ. 429 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலுக்கு அரசனால்‌ திருநந்தவனப்‌ புற 
இறையிலியாக இரண்டாயிரம்‌ குழி நன்செய்‌ நிலம்‌ வழங்கப்பெற்றது. இந்நிலம்‌ 
குலசேகரன்‌ பெரிய ஏரியின்கீழ்‌ இருந்த முதல்தர நன்செய்‌ நிலமாகும்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமுகப்படி ஸ்ரீ கோச்சடபன்ம 

ரான திருபுவன சக்கரவத்திகள்‌ எம்மண்டலமும்‌ கொ 
ண்டருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு ஒன்‌ 
பதாவது மாசி மரதம்‌ பத்தொன்பதாம்‌ திய 

தி மிலாடாகிய ஜனனாத வளநாட்டு ஆற்றார்‌ 
கூற்றத்து ஆறகளுடையார்‌ திருக்காமீ 

ஸ்வரமுடைய நாயனார்க்குத்‌ திருநந்தவன 

ப்புற இறையிலி ஆக இவூர்‌ குலசேகரன்‌ பெ 

ரி ஏரியில்‌ முதற்‌ தரத்திலே நன்செய்‌ அனைத்‌ 

தாயம்‌ உட்பட இரண்டாயிரம்‌ குழி 

இறையிலியாக குடுத்தோம்‌ இப்படிக்கு ஒலைபிடி 
பாடாக திருச்சூலத்தாபனம்‌ பண்ணித்‌ சந்திராதித்தவ 
ரையும்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்‌ 
வது இப்படிக்கு பாண்டிமண்டலத்து முத்தூ ற்றுக்‌ கூற்‌ 
றத்து கப்பலூ ரான உலகளந்த சோழ நல்லூர்‌ ஆதித்த . 
ன்‌ கணபதி ஆழ்வானான காடுவெட்டி எழுத்து 


“திரு எழுத்து இவை துல்லியம்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


செய்தி, : 


கல்வெட்டு 


49 
எண்‌ : 28 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆற்றப்‌ 
திருக்காமீசுஹமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவி டட முன்மண்டபு 
வடக்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌, வீரகம்பண்ணஉடையார்‌ 
கி.பி. 1375. 07.12.1375 


தமிழ்‌ சஆஃ 141 - 1913 


திருக்காமீகவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ ஆறைநயயம்‌ திருமண்டபத்தில்‌ ஸரீ 
ருத்திரர்‌ ஸ்ரீ மாயேசுவரர்தேவகன்மியர்‌ கோயில்‌ கணக்டர்‌ முதலிய ஒலுவலர்கிள்‌ 
அகோரசிவம்‌ முதலியார்‌ மகனுக்குத்‌ திருமடைவள கத்துத்‌ தெற்குவிதியில்‌ 
ஒருமனையும்‌ அதைச்‌ சூழ்ந்த இடமும்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலேஸ்வரந்‌ ஹரியராய விபாடந்‌ பாரஷைக்குத்‌ 
தப்புவராயர்கண்டன்‌ சதுத்சமுத்திராபதி ஸ்ரீ வீரபுக்கண்ண உடையார்‌ குமாரன்‌ 
ஸ்ரீ வீரகம்பண்ணஉடையார்‌ பிருதிவி ராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 


1297ந்‌ மேல்‌ செல்லாநின்ற ராக்ஷச வருஷத்து விருச்சிக நாயற்று பூர்வபக்ஷத்து 
ஏகாதசியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற உரோகிணி நாள்‌ மலாடாகிய ஜனநாத 
வளநாட்டு ஆற்றா ர்க்‌ கூற்றத்து ஆறகளூர்‌ உடையார்‌ திருக்காமீஸ்வரம்‌ உடைய 
நாய 


னார்‌ திருக்கோயிலில்‌ ஸ்ரீ ருத்ரர்‌ ஸ்ரீ மஹேஸ்வரர்‌ தேவகன்மி கோயிற்கணக்கர்‌ 
இவ்வனைவரோம்‌ ஆறைநாயகன்‌ திருமண்டபத்து நிறைவுற நிறைந்து 
குறைவறக்‌ கூடி எழுந்தருளி இருந்து மாரத்துவாஜ கோத்திரத்து 1மாறராதென்‌ 
உள்ளத்‌ 


திருந்தாரான அகோரசிவமுதலியார்‌ மகன்‌ என்னுடைய நாயனார்க்கு இத்திருக்‌ 
கோயில்‌ கண்காணிப்‌ பணிகளிலே இன்னாயனார்‌ இவர்க்குக்‌ காணியாகக்‌ 
குடுத்தருளின பலமுதல்‌ கண்காணிப்பணியும்‌ இவர்க்கு மனையாகக்‌ குடுத்தரு 


ளின திருமட வளாகத்துத்‌ தெற்கில்‌ திருவீதியில்‌ அந்நாச்பார்‌ மனையாப்‌ 
நம்பியர்‌ திருஞானசம்பந்த பண்டிதர்‌ கொண்ட மனைக்கு மேற்கும்‌ உ.வச்சன்‌ 
பெரிய உடையான்‌ மனைக்குக்‌ கிழக்கும்‌ அக்‌ இதுக்கு நடு உட்பட்ட மணை 
ஒன்றும்‌ மனைப்‌ 


படப்பையும்‌ மேனோக்கின மரமும்‌ கீழ்நோக்கின கிணறும்‌ மற்றும்‌ உள்‌ 
சகல பிராப்திகளும்‌ உரித்தாவதாகவும்‌ இவரும்‌ இவருடைய தம்பிமாரும்‌ 
அனுபவித்து கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு சந்திராத்திவரையும்‌ 
அனுபவித்து வீற்றும்‌ 


7. 
8. 
9. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு 
1. 
2. 
3. 


40 


ஒற்றிவைத்தும்‌ கொள்ளக்‌ கடவார்களாகவும்‌ இப்படி சம்மகித்துக்‌ குடுத்தோம்‌ 
என்உடைய நாயநார்க்கு ஸ்ரீ ருத்ரர்‌ ஸ்ரீ மா பஸ்வரர்‌ தேவகன்மியரும்‌ 
கோயிற்‌ கணக்கர்‌ இவ்வனைவரோம்‌ இவை முகலிய ம்‌ அகோரசிவர்‌ எழுத்து 
இவை நாயனார்‌. 


என்னுடைய நாயனார்‌ எழுத்து இவை தீரும்ம்துவீரர்‌ எழுத்து இவை 
தடுத்தாட்கொண்ட நாயனார்‌ எழுத்து இவை திருஞான சம்பமந்தப்‌ பிரமராயர்‌ 
எழுத்து இவை வளர்த்தார்‌ எழுத்து இவை திருவேகம்பம்‌ உடை யான்‌ 
எழுத்து இவை இக்கோயில்‌ கணக்கு காணி 


உடைய நெடுவாயில்‌ உடை ரான்‌ பிச்சன்‌ திருக்கயர்ஸ்வரப்பிரியன்‌ எழுத்து 
எண்‌ : 29 

ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 

திருக்காமீகவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ இரண்டாம்‌ கற்றுச்‌ சுவரின்‌ 

வடக்குப்புறச்சுவர்‌ 

பாண்டியர்‌, (முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 

08.06.1263 

தமிழ்‌ ஆஅ, 139 - 1913 


கோவில்‌ பூசை நாளில்‌ 3 1/8 பங்கு உரிமை உடையவளாகத்‌ தேவ... சானி 
என்ற ஒருபெண்‌ இருந்தாள்‌. அவள்‌ கோவில்‌ அணிகலன்‌ களைத்‌ திருடியமையால்‌ 
அவளும்‌ அவளுடைய மருமகளும்‌ சிறைப்படுத்தப்‌ பெற்றனர்‌. சாணி 2 1/2 
பங்கு உரிமையும்‌ அவள்‌ மருமகள்‌ 5/8 பங்கு உரிமையும்‌ பெற்றிருந்தார்‌. 
அவ்வுரிமையப்‌ பறித்து விலைக்கு விற்றனர்‌. அதன்‌ விலை 250 பணம்‌ என்‌ று 
நிச்சயிக்கப்பெற்றது. திருஞானசம்பந்தப்‌ பண்டிதர்‌ என்பவர்‌ அபி மணத்தைக்‌ 
கொடுத்து அப்பூசை உரிமையைப்‌ பெற்றிருந்தார்‌. அவரிடமிருந்து அக்கோவில்‌ 
முப்பது வட்டத்துக்‌ காணியுடைய சிவபிராமணர்கள்‌ விலைக்குப்‌ பெற விழைந்தனம்‌. 
அவர்கள்‌ தங்களுக்குரிய உரிமைகளைச்‌ சேர்த்து 250 பணத்துக்கு விற்று 
அத்தொகையைத்‌ திருஞானசம்பந்தப்‌ பண்டிதர்க்குக்‌ கொடுத்து நான்பூமை 
உரிமையைப்‌ பெற்றனர்‌. அவ்வுரிமையைத்‌ தாங்கள்‌ விற்ற உரிமைக்கேற்பப்‌ பமிர்ந்து 
கொண்டனர்‌. ஒருபணம்‌ என்பது நூறு சோழியக்‌ காசுகளைக்‌ குறிக்கும்‌. 


. திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 12 
ஆவது செ. . . பபற்று பூர்வபக்ஷத்து பூர்ணையும்‌ வியாழக்கிழமை பெற்ற சோதி 
நாள்‌ மலாடாகிய ஜனநாத வளநாட்டு ஆற்றார்‌ கூற்றத்து அறுகளுர்‌ உடை... 
டய நாயனார்‌ கோயிற்‌ காணி உடைய சிவபராமணர்‌ பாரத்‌ வாஜன்‌ ஆண்டான்‌ 
தனவாசி கட்டின பட்டனும்‌ இவந்தமபி ஊருடை பெருமாளனாந்‌ பன்மாகேசுவர 
மட்டனும்‌ இந்த கோத்ரத்து நாயன்‌ தாழி அறைநாயக பட்டனும்‌ இவற்‌ தம்பி, 


கோத்ர தெப்பமழகியான்‌ மருதப்பட்டதும்‌ காசிபன்‌ திருக்கழிப்பாலை புகலியும்‌ 
ஆபன காமன்‌ விரதமுடித்த பட்டனும்‌ இந்த கோத்ரத்து தாழி கண்‌ 


மாத்தாண்ட மிரமராயனும்‌ இந்த கோத்ரத்து உடையாந்‌ செய்ய சேவக 
பட்டனும்‌ அண்ணாமலை 


10. 


ரர. 


13. 


41 


ரன்‌ பரப்பிநான்‌ ஐய்வற்க்கு அரியான்‌ காசிபனும்‌ இவ்வனைவோம்‌ கோயில்‌ 
காணி விலை பிரமாணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது இகோயில்ஐவா 
சாரியக்காணி உடைய தேசிகன்‌ பாரத்‌ வாஜந்‌ ஆட்கண்ட தேவன்‌ ...... 
ந்த பண்டிதற்கு நாங்கள்‌ விற்றுக்குடுத்த காணியாவது இக்கோயில்‌ முப்பது 
வட்டத்து காணி உடைய நாங்களும்‌ ஆய்யன்‌ உமையன்‌ . . நாரிதேவாண்பு 

மாணி உள்ளிட்டாரும்‌ கோயில்‌ முறைசெய்து போதுகிற நாளிலேம்‌ 
இந்நாயனார்‌ திருவாபரணங்களிலே செ 


இவ்வூர்‌ நிலங்கலந்த மாகேசுவரரும்‌ நா:பனார்‌ முதலிகளும்‌ திருமண்டபத்திலே 
இருந்து கேக்ட இடத்து இத்திருவாபரணச்‌ சொற்றி தேவா . . . சாவி 
உள்ளிட்டார்‌ பக்கலே . . . இவளையும்‌ இவள்‌ மருமகளையும்‌ சிறையிலே 
வைத்து இதுக்கு தெண்டமாக இவள்‌ காணியம்‌ இவள்‌ உள்ளிட்டார்‌ காணியும்‌ 


ற்று திருப்பணி செய்வதென்று நாயனார்‌ அருளிச்‌ செய்கையில்‌ இவள்‌ 
காணியான நாள்‌ 2 1/2யும்‌ இவள்‌ கொண்டுடைய நாள்‌ 5/8ஆக நாள்‌ 3 ॥/ 
8 விலை நிச்சயித்த பணம்‌ 250 இப்பணம்‌ 250துக்கு இவள்‌ மாளும்‌ 
இவள்‌ உள்ளிட்டார்‌ நாளும்‌ . . 

வதென்று நலிவு செய்கையில்‌ எங்களுக்கு உற்பத்தி இல்லாமையில்‌ இவள்‌ 
உள்ளூட்டார்‌ நாள்‌ 3 1/8வும்‌ முப்பது வட்டத்தில்‌ . . . ட்டிலே நாங்கள்‌ 
வீசிக்‌ கொண்டு எங்களுக்கு க்ரமாகதமாய்‌ நாங்கள்‌ அனுபளித்து போது கிற 
காணிகளிலேம்‌ . . . .. 


கு வீற்றுக்குடுத்த நாளாவது ஆறகளூருடையார்‌ திருக்காமீசுவரமுடைய 
நாயனார்‌ கோயில்‌ அடியாக கொண்டு இவ்வூர்‌ பலதனி உள்ளூட்ட நாயன்மார்‌ 
கோயில்களிலும்‌ ஆற்றா ர்‌ நாட்டில்‌ ஊர்களில்‌ பலதளி உள்ளுட்ட நாயன்மார்‌ 
கோயில்கலிளும்‌. . . . . 


ர்‌ கோயில்களிலும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட. பிராப்திகளிலும்‌ எங்கள்‌ காரணியான 
நாட்களிலே திருஞாநசம்பந்த பண்டிதர்க்கு விற்று குடுத்த நாள்கள்‌ தனவாசி 
காட்டின பட்டர்‌ உள்ளூட்டார்‌ நாள்‌ 3/4லும்‌ அறைநாயகன்‌ பட்டன்‌ 
உள்ளிட்டார்‌ நாள்‌ 7/8 ...... 

மாத்தாண்ட பீரமராயன நாள்‌ 3/8 யும்‌ விரதமுடித்த பட்டன்‌ மான்‌ 3/8யும்‌ 
செவகபட்டன்‌ உள்ளுட்டான்‌ நாள்‌ 3/8யும்‌ ஆ . . சபட்டன்‌ நான்‌ 3/8யும்‌ 
ஆக நான்‌ 3 1/8 இந்த நான்‌ 3 1/8லுக்கு வரும்‌ மனையும்‌ . . ன்‌ 
பிராப்திகளும்‌ யிடியிம்ப . . வா 

ன்‌ வருவன்‌ . . ம்பர விருந்தநவும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்‌। உரிமை 
பிராப்திகளும்‌ பாகாசிரியங்களும்‌ இற்றைநாளால்‌ இவற்கு விற்றுக்‌ 
கொள்வதாக அம்மிலிசைந்த விலைபொருள்‌ அன்றாட நழ்பணம்‌ 250 
இப்பணம்‌ 250துக்கும்‌ அன்றாடு விலைப்படி காசு பணம்‌ ஒன்றுக்கு 
சோழிய காசு 100 ஆக பணம்‌ 250க்கு காக 25000இக்காக 
இருபத்தைய்யாயிரத்‌ துக்கும்‌ பணம்‌ 250 மேல்‌ விலையாவதாகவும்‌ இது 
வேறு பொருள்‌ மாற்றுதப்‌ பொருள்‌ செல . . . இப்படி விழுக்காட்டா வந்த 


14. 
15. 
16. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி :: 
கல்வெட்டு 
1 
2, 
3. 
4. 
5, 


அரசர்‌ 


மொழி 


42 


250ம்‌ ஆவணக்கள்ளியே . . . ற்றிகிழிச்செலவழக்‌ கைக்கொண்டு விற்று 
விலை பிரமாணம்‌ பண்ணி கல்வெட்டிக்‌ குடுந்தோம்‌ முப்பது வட்டத்றுக்‌ 
காணி உடைய சிவப்பிராமணரோம்‌ ஒருகாலாவ துல இருகாலாவதும்‌ 
முக்காலாவதும்‌ 


விலைக்குற வீற்று பொருளறக்‌ கைக்கொண்டு திருப்பணியிலே ஒடுக்கி 
செலவற்ற படிக்கு கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ முப்பது வட்ட த்துக்காணி உடைய 
சிவப்பிராமரோம்‌ இத்‌ திருஞார சம்பந்த பண்டிதற்கு இப்படி . . 
குடுத்தோம்‌. 

முப்பது வட்டத்து காணி உடைய இவ்வனைவோயம்‌ 


எண்‌ :30 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌: வடக்கில்‌ 
அமைந்துள்ள குமுத்ப்படை 


விடுவித்துக்‌ 


ஓய்சாளர்‌, வீரராமநாததேவர்‌ 
கிபி. 1267 


தமிழ்‌ ஆஆ 414 - 1913 

இராகுத்தராயன்‌ என்பவருக்குச்‌ சேலநாட்டிலுள்ள நாப்டாமங்கலர்‌ என்னும்‌ ஊர்‌ 
சீவிதப்பற்றாக முன்னாளில்‌ அரசனால்‌ வழங்கப்பெற்றது. அந்நிலத்நைத்‌ தேது 
இறையிலி நிலமாகத்‌ திருக்காமீசுவரமுடைய நாயனார்க்குப்‌ பூமைக்‌ கட்டளைக்‌ நம்‌, 
திருப்பணிக்கும்‌ வழங்க பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ ராகுத்தரரயன்‌ ஒலை றாமனாத தேவர்க்கு யாண்டு 
பதின்மூன்றாவது நாள்‌ ஆறகளூர்‌ உடையார்‌ திருக்காமீசுவர 


முடைய நாயனார்க்கு இனக்கு முன்னாள்‌ ஜீவிதமாக அடை த்த சேலநாட்டு 
நாட்டாமங்கலம்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நன்‌ 


செய்‌ புன்செய்யும்‌ கடமை வற்க்கம்‌ மற்றும்‌ எற்பேற்ப்பட்‌। 


ர ல்‌: இமை 
முறைமையும்‌ இவ்வாட்டை தை மாதமுதல்‌ 

இவ்வூர்‌ முதலடங்கவும்‌ தேவதான இறையிலியாக தந்தோம்‌ இப்படி 
சந்திராதித்தவற்‌ செல்ல நான்கெல்லையும்‌ 


திருக்தலத்தாபனம்‌ பண்ணி பூசையும்‌ திருப்பணியும்‌ நா த்துவிப்பய 
இவைராகுத்தராயன்‌ எழுத்து 


எண்‌ : 31 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மஸ்டப 
வடக்குபுறச்சுவர்‌ 
பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1286 


தமிழ்‌ ௧ஆஅ௮, 426 - 1913 


செய்தி 
கல்வெட்டு 
ர்‌, 
2. 
3, 
4. 
5. 
6. 
7. 
8. 
9, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4. 


4$ 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ தன்னுடைய ஏஸ்டிழ்வி பெயரில்‌ 
கண்டியதேவர்‌ என்பவர்‌ எழுந்தருளுவித்த குலசேகர ௮௮ வடிக்க Hy 
சாத்துபடி முதலியவற்றுக்காக அரசனால்‌ ஆறக்ளுர்‌ நேயப்‌ பெய புரியின்‌. 
தீழ்ப்பற்றில்‌ நன்செய்‌ முதல்தர நிலம்‌ கொடுக்கப்பெற்ற ய . 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமுகப்படி கோச்சடபன்மரான திருபுவனர்க்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவற்கு 
யாண்டு எட்டாவது எதிராமாண்டு ஆடி மாதம்‌ மிலாடாகிய ஜனனாத 
வளநாட்டு ஆற்றா ற்‌ 
கூற்றத்து ஆர்களுருடையார்‌ திருக்காமீஸ்வரமுடைய நாயனர்‌ கோமல்‌ 
தானத்தார்க்கு இன்னாயனார்‌ கே 
ரயிலில்‌ அண்ணாழ்வினாமத்தால்‌ கண்டியதேவர்‌ எழுந்தருளுவித்த 
ஆவுடையார்‌ குலசேகர ஆவுடையார்க்கு 
அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட நித்த நியமத்துக்கு உடலாக இவ்வூர்க்‌ 
குலசேகரன்‌ பெரிஏரியில்‌ கீழ்பற்று நன்‌ 
செய்‌ முதற்தரத்திலே அனைத்தாயம்‌ உட்பட மூவாயிரம்‌ குழி குடுத்தோம்‌ 
க்‌ இஒலைப்‌ பிடிபாடாக கொண் 

டு இந்னிலம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு நான்கெல்லையும்‌ 
திருச்சலத்தாபனம்‌ பண்ணி சந்திராதித்த வரை 
ராயும்‌ அனுபவித்துப்‌ போவது இப்படிக்கு இவை பாண்டிமண்டலத்து 
உரையக்குடி உடையான்‌ எழுத்து 
இவை திரு9வெழுத்து துல்லியம்‌ 


எண்‌ : 32 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 

திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டப 
வடக்குபுறச்சுவர்‌ 

பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 

27.02.1287 

தமிழ்‌ ௧ஆ௮, 425 - 1913 
திருக்காமீசுவரமுடைய கோவில்‌ தானத்தார்க்குக்‌ கண்டியதேவர்‌ என்பரால்‌ 
தன்னுடைய அண்ணாரின்‌ பெயரில்‌ எழுந்தருளச்செய்த குலசேகர ஆவுடையார்‌ 
கோவில்‌ அழுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட நிவந்தங்களுக்கு நிலம்‌ ங்கப்‌ பெழ்றுமை 
இந்நிலம்‌ இராச நாராயண நல்லூ ர்ப்பற்றில்‌ நன்செய்‌ நிலத்தில்‌ முதல்தர நிலமா 
வழங்கப்பெற்றது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமுகப்படி கோச்சடபன்மரான தீரிபுவனச்சக்கரவத்தி புரி 
சுந்தரபாண்டி 

(பதேவற்கு யாண்டு 10வது மீனநாயற்று பூர்வபக்ஷத்து திரயோகசியும்‌ 
வியாழக்கிழமையும்‌ பெற்ற 

மகத்துநாள மலாடாகிய 'ஜனநாத 'வள்நாட்டு ஆற்றா ர்க்‌ கூற்றத்து ஆறகநர்‌ 
உடையார்‌ திரு 

க்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்த்‌ தானத்தார்க்கு இக்கோயிலில்‌ 
அண்ணாழ்வி திருநாமத்‌ 


5, 
6. 
7. 
௫. 
ட, 
10. 
11. 
இடம்‌ : 
அரசர்‌ 
கலம்‌ ; 
மொழி ;! 
செய்தி : 


கல்வெட்து 


[. 


44 


நால்‌ கண்டுயாயதேலேம்‌ எந்து நிலத்து குலசேகர வுல ர்க்‌ ட பார்டி ய 


டக . எற்‌ ற்‌ டு i 
வாழ்வித்டி மங்கையர்களு கென்க்க இலழைரிலய க பென்ப பாட்வு 


இராஜநபாயரை நல்ல 
ரிர்‌ வாரப்பற்று நன்செய்‌ நிலத்த. நகல்காக்கிலே அ 
காயங்களும்‌ உட்பா இறையிலி 

யாகத்‌ கோம்‌ இப்படிக்கு இலை பிரமா 1௩ கொண்ரு இலம்‌ 
சந்நிராகித்தவழையும்‌ செல்ல வதாக கல்‌ 

லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டு மேவா இமைய லிய ப 
குவ இப்படிக்கு பண்டி மண்டலத்து மு 

த்தா ற்று கூற்றத்து கப்பலா ரான உலகளந்த சோறநல்லு | 
கணபதி ஆள்வான்‌ காடுவெட்டி எழுந்து உ. நிரு 

படத்து அல்லியம்‌ 2 


ம்‌ 


அனுபலிதந்வுப்‌ 


மிச்சல்‌ 


எண்‌ : 33 
உலர்‌ - றர வட்டம்‌ - ஆற்றா 
ர்‌ i ர 3) ட்டு க ட குட ஏ த 
தரிக்க பைய நயம்‌ கோளில்‌ வெளிட்பற்றின்‌ நெவ்புடச்்‌ 
ப்பட டல்‌! ஸர்‌ நடையலம்மல்டை நந்தன்‌ 
pat. 1287 
ட்‌ நர 139 91S 
டன்‌ த ராடாக ண்‌ 
நசன்‌ அற்தபமடியன்‌ மெ விலும்‌ பத்தியக்‌ தரிமக் மனைக்‌ 


கூட சுக்கு Hi [| 3 1) மிட, 
மெப்த்யைக்‌ துறிப்பிறுகிறநது. 


ஸ்வஸ்திஸரீ அருளிச்செயல்‌ ஆற்றா ர்க்‌ கூற்றத்து ஆறுகளும்‌ தணு பா்‌ 
கிருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்க்‌ தானத்தார்க்கு 


ஆறகளுர்‌ வடக்கு வாசலுக்குப்‌ புறம்பு தாங்கள்‌ ஏறுவித்த குந்து பப்க்‌ 


குடிமக்களை பத்தாவது ஆனிமாதம்‌ இக்கோயில்க்‌ ன்‌ 


ண்டியதேவர்‌ எழுந்தருளவித்த குலசேகர அவுடையார்க்கு 


| ( தேவகதானக்‌ 
குடிமக்களாகத்‌ தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை து 


டாகக்‌ கொண்டு தேவதானக்‌ குடிமக்கள்க்சந்திராதித்தவற்‌ செல்வத்‌ 


1 ன்‌ ர்‌ 14 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கடமை போக (போக்கறு) 


ப்பீத்துக்‌ கொள்க இப்படிக்கு இவை பண்டி மண்‌। விக்கு முக்கா 
கூற்றத்துக்‌ கப்பலூர்‌ ஆன உலகளந்தசோழநல்லூ ர்‌ அதித 
க கணபதியாழ்வானான காடுவெட்டி எழுத்து 

சண்‌ : 34 
ஊர்‌ - ஆறுகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீ்சுவரமுடைய நூாபனார்‌ கோவில்‌ உட்பிரகார அ க்கும்‌ 
பாண்டியன்‌, இரண்டாம்‌ தையவக்மன்‌ சுந்தரன்‌ 
கி.பி. 1287 


. க்ஷ (52 - 1914 


பிப்‌ 


செய்தி 


கல்வெட்டு 


46 


திருக்காமீகவர முடை ய நூயலாமர்‌. கோவில்‌ வாணிக நகரத்தாரும்‌ செட்டிகளும்‌ 
பிணங்கியிருந்த காரணத்தால்‌ திருநான்‌ திருவிழாக்கள்‌ நடைபெறாமல்‌ தாழ்வுபட்டு 
இருந்தன. பின்னர்‌ வாணிக நகரத்தார்‌ கோவில்‌ மாகேசுவரக்‌ நண்காஷார்‌ செய்யும்‌ 
பெருமக்களிடம்‌ வேண்டிக்‌ கொண்டு உறிதிபளித்ததற்கேை 25 அக்கோவில்‌ 
திருப்பணி செய்யும்‌ உரிமை மீண்டும்‌ அளிக்கப்பெற்றது. அத்‌ சி ஈப்பூணியை 
அவர்களும்‌ தொடர்ந்து செய்யாமையால்‌ தடைப்பட்டது. ஆறகளுர்‌ நூட்டார்‌ 
கேவ வ்பணி தாழ்வுடடலாகாது என்று எண்ணிக்‌ கோவில்‌ தானத்தார்க்கு ஆற்றூ 
ரில்‌ தலைவாய்‌ என்ற ஊஊஷக்‌ குடிந்ந்காத்‌ தேவதான இறையிலியாகக்‌ கொடுத்து 
மீண்டும்‌ கோவில்‌ பூசைகள்‌ மற்றும்‌ விழாக்களைத்‌ தடையின்றி நடைபெறச்‌ செய்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடபன்மரான த்ரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய 
தேவர்க்கு யாண்டு பதின்மூன்றாவது மிதுனநாயற்று பூர்வ பக்ஷத்து 
த்ரயோதிஸியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற அநிழத்கு நாள்‌ மலாடான 
ஜனனாத வளநாட்டு ஆற்றா ர்‌ கூற்றத்து ஆறகளுருடையார்‌ 
திருக்கரமீஸ்வரமுடைய நாயனார்க்கு திருவானித்‌ திருநாளுக்கும்‌ தீரு மார்க மித்‌ 
திருநாளுக்கும்‌ தீருமாசிச்‌ 


திருநாளுக்கும்‌ முன்னாள்‌ வாணிக நகரத்தார்‌ செட்டிகளுடன்‌ ப ங்கி 
இவர்களைத்‌ தாழ்வு காட்டி நாங்கள்‌ இத்திருப்பணி ஏறிட்டுக்‌ கொள்ள 
என்ற அளவில்‌ நீங்கள்‌ சண்டேஸ்வரப்‌ பெருவிலையாகக்‌ கொண்ட 
திருநாள்படி தேவை உள்ளது குறைவறுக்கிறோம்‌ என்கைஇல்‌ இவர்கள்‌ 
இத்திருச்சாந்துச்‌ சாத்தி எழுந்தருளப்‌ புழப்படும்படிக்கு கிருமேல்யூச்சு 
திருப்பரிவட்டம்‌ திருமாலை திருக்காப்பு நான்‌ திருப்பாவாடை 


க்‌ குறைவறுப்பு திருவினைக்குடை திருவாலவட்டம்‌ திருக்கோடி ஆடை 
சட்டத்துக்கு பிலி உள்ளிட்டவை பந்தம்‌ எண்ணை தட்டுப்படாமல்‌ செய்விக்க 
கடவதாக ஸ்ரீ மாஹேஸ்வரகண்காணி செய்வார்களுக்கு முறி குடுத்து இவர்கள்‌ 
சண்டேசுவரப்‌ பெருவிலை கொண்டு உடையதான இத்திருப்பணி தாழ்வு 
படுகையாலேய்‌ ஆற்றா ர்‌ நாட்டவர்‌ கண்டு இத்தாழ்வு கேட்டு இப்படி 
தா” வுபடலாகா தென்றும்‌ ஆற்றா ர்‌ நாட்டுக்கு ஆறகளூருடையார்‌ 


திருக்காமீ வரமுடைய நாயனார்‌ திருநாள்‌ தேவை எங்களுக்கு பூர்வ்வம்‌ 
என்று இடையிலெ தாழ்வு காட்டி படாமல்‌: நடத்தும்படி சீமாஷஹேஸ்வரர்க்‌ 
கும்‌ கானத்தார்க்கும்‌ இசைய நாங்கள்‌ நாடாக குடுப்பதான ஆற்றா ர்‌ நாட்டு 
தலைவாய்‌ இத்தலைவாய்‌ நான்கெல்லைக்கு உள்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ 
கரைப்புன்செய்க்கு பொன்வரி உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ 


நாட்டு வினியோகமும்‌ உள்பட திருநாள்‌ தேவைக்கு தலைவாய்குடி மீங்காத்‌ 
தேவதானம்‌ இறையிலியாகத்‌ தந்தோம்‌ ஆற்றா ர்‌ நாட்டு நாட்டவரோம்‌ 
இப்படிக்கு நான்கெல்லையும்‌ திருச்சூலத்தாபனம்‌ பண்ணி கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கெள்ளவும்‌ இப்படிக்கு ஆற்றா ர்க்‌ காணிப்‌ பற்று 
ஆற்று கடனாம்‌ கொள்ளகடவது இப்படிக்கு நாட்டுக்குச்‌ சமைந்து பெரியநாட்டு 
வேளாண்‌ எழுத்து 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
ர, 
2. 
3. 
4. 


46 
எண்‌ : 35 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீச்வரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டபத்‌ 
தெற்குப்புறச்‌ சுவரின்‌ அடித்தளம்‌ 


பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1292 


தமிழ்‌ ௧ஆ௮, 419 - 1913 


ஆறகளூர்‌ திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ ஓதுதற்‌ பொருட்டு இரு 
அந்தணர்கள்‌ சேதிராயர்‌ என்பவரால்‌ நியமிக்கப்‌ பெற்றனர்‌. அவர்களுக்குக்‌ 
குலசேகரன்‌ பெரிய ஏரியில்‌ காடுவெட்டித்‌ திருத்திய ஆயிரம்‌ குழி நிலம்‌ 
இறையிலியாக வழங்கப்பெற்றது. மெலும்‌ அரசன்‌ ஆணையின்‌ பெயரில்‌ அவ்வூர்‌ 
நாட்டவர்‌ வேம்பற்றாற்றுக்கும்‌ பெண்ணையாற்றுக்கும்‌ இடைப்பட்ட நிலப்பகுதியில்‌ 
சில குறிப்பிட்ட வரிகளை விதித்துக்‌ கோவிலுக்கு அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ கோச்சடபன்மரான திரிபுவனச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர 
பாண்டிய தேவற்க்கு யாம்டு 15வது ஆறகளூர்‌ உடையார்‌ திருக்காமீசுரமுடைய 
நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு இன்னாயனார்க்கு அதி அயனம்‌ பண்ண 
சேதிராயர்‌ கடைக்கட்டினபிராமணர்‌ பேர்‌ இருவர்க்கு இவ்வூர்க்‌ குலசேகரன்‌ 
பெரி ஏரியில்‌ இவர்‌ காடூவெட்டிக்‌ காணியான நன்செய்‌ நிலத்திலே 
பதின்மூன்றாவது புரட்டாதி மாதம்‌ முதல்‌ ஆயிரம்‌ குழி பொ 


ன்வரி உள்ளிட்ட காசாயவற்கமும்‌ அனைத்தாயங்களும்‌ உட்பட 
இறையிலியாகத்‌ தன்தோம்‌ இவ்‌ அதிஅயனத்துக்கு இன்னிலம்‌ 
சன்திராதித்வரை செல்வதாக இப்படிக்குக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்வது இவை தீருஎழுத்து துல்யம்‌ ௨ இவை காடுவெட்டி 
எழுத்து ஸ்வஸ்திஸ்ரீ அருளுச்‌ செயல்‌ வெம்பராற்றுக்கு வடக்கு பெண்ணை 
ஆற்றுக்குத்‌ தெற்கு உள்பட்ட பற்றில்‌ நாட்டாற்கு ஆற்க 


ளூர்‌ நாயன்மார்‌ தேவதானம்‌ திருவிடையாட்டத்துக்கு நாட்டு வினிஒகம்‌ 
காணிக்கை சம்மாதம்‌ உள்பட்ட அனைத்தாயங்களும்‌ தவித்த இம்முதல்‌ 
இட்டு நமக்கு நன்றாக திருநாள்‌ எழுந்தருளப்‌ போகச்‌ செய்தே 15வது 
காணிக்கை பணத்துக்கு வகுப்பட்டு தரவு மிறித்தார்களாக கேட்டோம்‌ இப்படி 
செய்யக்கடவர்கள்ல்ல இவ்வோலை கண்டபொழுதே இப்பற்றில்‌ பிறித்த 
தரவுகளும்‌ தவிரக்‌ கழித்துக்‌ கொண்டதுண்டாகிலும்‌ திர 


யக்‌ குடுப்பித்து மேலும்‌ இப்படி இருக்குமிவை பரிகரிக்க இவை திருஎழுத்து 
துல்யம்‌ ௨ இவை வாணாதராயர்‌ எழுத்து 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


47 


எண்‌ : 36 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ கிழக்குப்புற அடித்தளம்‌ 


பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
கி.பி. 1290 


தமிழ்‌ ௧ஆஅ, 448 - 1913 


- ஆறகளூர்‌ கரியபெருமாள்‌ கோவிலில்‌ அமுதுபடிசாத்தப்படி உள்ளிட்ட நித்த 


நிவத்தங்களுக்கு இறையிலியாகப்‌ பொன்பரப்பியான இராசநாராயண நல்லூர்‌ 
என்னும்‌ பெயருடைய ஏரியின்கீழ்‌ நன்செய்‌ நிலத்திலே ஆயிரம்‌ குழி நிலம்‌ 
இறையிலியாக அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆற்றா ர்க்கூற்றத்து ஆறகளூர்க்கரிய பெருமான்‌ 
கோயிலில்‌ திருவடிப்பிடிக்கும்‌ நம்பிமார்க்கும்‌ ப்ரீ வைஷ்ணவக்‌ காணி 
செய்வோர்களூக்கும்‌ இக்கோயில்‌ சிங்கர்க்கு அமுதுபடி சாத்துபடி உள்ளிட்ட 
நித்த நிமந்தங்களுக்கு 


ம்‌ திருப்பணிக்கும்‌ உடலாக அண்ணாழ்வி சுந்தர பாண்டிய தேவர்க்குப்‌ 
பதிமூன்றாவது புரட்டாசி மாதத்தில்‌ கிரகண சாத்தி யேர்த்தமாகப்‌ 
பொன்பரப்பியான இராசநாராயண நல்லூர்‌ ஏரிகீழ்‌ வாரப்பற்ரு நன்செய்‌ 
நிலத்தில்‌ முதற்தரத்திலே தடிசேர ஆயிரங்குழி பொ 


ன்வரி காசாயங்‌ காத்திகைப்‌ பச்சை ஊசிவாசி மாதிருசாந்தீ நல்லெருது 
நற்பசு வேலிஎருது காணிக்கை நாட்டு வினிஓகம்‌ அளமஞ்சி தேவை 
உட்ப்பட்ட அனைத்தாயங்களும்‌ உட்பட இந்நாள்முதல்‌ நிருநாமத்துக்‌ காணி 
இறைஜலியாகத்‌ தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை 


பிடிபாடாகக்‌ கொண்டு இந்நிலத்திந்‌ நான்கெல்லையிலும்‌ திருவாழிக்‌ கல்லும்‌ 
நாட்டிக்கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொண்டுச்‌ சந்திராதித்த வரையும்‌ 
திருநாமத்துக்காணி இறையிலியாக அனுபவிக்க இப்படிக்கு இவை 
பாண்டிமண்டலத்து முத்தா ற்றுக்‌ கூற்றத்து கப்பலூ ர்‌ ஆன உலகள 


ந்த சோழநல்லூ ர்‌ ஆதித்தன்கணபதி அழ்வானரன வாணாதராயன்‌ எழுத்து 
திரு எழுத்து துல்லியம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


48 


எண்‌ : 37 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கமலமங்கைக்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்‌ சுவர்‌ 
வாணகோவரையன்‌ 
கி.பி. 1295 
தமிழ்‌ ந, 453 - 1913 


கோவில்‌ வழிபாட்டுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ முதலீடாக மகதை மண்ட லந்தைச்‌ 
சேர்ந்த தொழுவூரில்‌ வாரப்பற்று நிலம்‌ ஆயிரம்‌ குழி வரிநீக்கிய திருவிடையாட்டமாக 
இக்கோவில்‌ ஸ்ரீ வைணவரிடத்தில்‌ கொடுக்கப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆறகளுர்‌ மலைமண்டலம்‌ பெருமான்‌ கோயிற்‌ 
திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவற்கு இந்நாயனார்கு திருவாராதனமும்‌ திருப்பணிக்கும்‌ 


உடலாக மகதமண்டலத்துத்‌ தொழுவூர்‌ வாரப்பற்று நன்செய்‌ நிலத்திலே 
பதினெட்டாவது பிசானம்‌ முதல்பெற ஆயிரங்குழி பொ 


ன்வரி உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ திருவிடையாட்ட இறையிலியாகத்‌ 
தந்தோம்‌ இந்நிலங்‌ கைக்கொண்டு இந்நாயனாற்குத்‌ திருவா 


ராதனமும்‌ திருப்பணியும்‌ நடத்தவும்‌ இப்படிக்குத்‌ திருவிடையாட்ட 
இறைஇலியாக சந்திராதித்தவரை செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 


வெட்டிக்கொள்க குழி ஆயிரத்துக்கும்‌ இவை வாணகோவரையன்‌ எழுத்து 
எண்‌ : 38 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ இரண்டாம்‌ சுற்றுக்‌ கிழக்குப்புறச்‌ 
சுஷின்‌ வலப்புற வாயில்‌ அண்மையில்‌ 


கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு 


தமழ ௧ஆ,௮. 440 - 1913 


குறுநிலத்தலைவர்கள்‌ இருஹின்‌ அரசியல்‌ உடன்படிக்கையைக்‌ குறிப்பிடுகிறது. 
இராசராச தேவர்‌ பொன்பரப்பின குலோத்துங்கச்சோழ வாணகோவரையக்க்கும்‌ 
திருக்கோவிலூருடைய கிளியூர்‌ மலையமானுக்கும்‌ இடையே நிகழ்ந்த உடன்பாட்டு 
ஆவணம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நாட்டு எல்லைகளாக ஆள்வினையாற்றுக்குத்‌ தெற்கும்‌ 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


காலம்‌ 


மொழி :: 
செய்தி : 


சே.ந.ம.க -4 


வடக்குமாகப்‌ பிரித்துக்‌ கொண்டனர்‌. இருவரும்‌ இடையீடின்றி ஒன்று சேர்ந்து 
அரசு புரிவதாகவும்‌ இருவரும்‌ இணைந்து படையெடுத்துப்‌ போர்‌ புரிவதாகவும்‌ 
போர்க்காலத்தில்‌ ஒருவர்க்கொருவர்‌ படையும்‌ குதிரையும்‌ படைமுதலிகளையும்‌ 
அனுப்பி உதவுவதாகவும்‌ உடன்பட்டமை. 


ஆவது அறகளூருடைய இராசராசதேவன்‌ பொன்பரப்பினான குலோத்துங்க 
சோழ வாணகோவரையற்குத்‌ திருக்கோவலூருடைய கிளியூர்‌ மலையமான்‌ . . , 


ங்களில்‌ நாடு நிற்குமிடத்து ஆழ்வினையாற்றுக்குத்‌ தெற்கு இவற்கு நிற்கவும்‌ 
இவ்வாற்றுக்கு வடக்கு எனக்கு நிற்கக்‌ கடவதாகவும்‌ கிழக்கு நாடு 
நிற்குமிடத்துக்‌ கல்லியா . . . 


டவதாகவும்‌ எங்களிலிருவோமும்‌ நாங்களுள்ளதனையும்‌ பிழையாதே நின்று 
இராசகாரியஞ்‌ செய்யிலும்‌ வன்னியஞ்‌ செய்யிலுங்‌ கூடவே செய்யக்கடவோ மாகவும்‌ 


டவோமாகவும்‌ இவற்கு வானையுண்டாகில்‌ என முதலிகளும்‌ படையுங்‌ 
குதிரையும்‌ புகவிட்டு என்வினையாக ஏறட்டுக்‌ கொண்டு நோக்கக்‌ கடவேனாகவும்‌... 
வனாகுவும்‌ எனககு வானையுண்டாகில்‌ இவருள்‌ தம்‌ முதலிகலும்‌ படை . . 

குதவிட்டு தம்வினையாக ஏறட்டுக்‌ கொண்டு நோக்க கடவராகவும்‌ இத்தாலும்‌ 
நோ... 
மு மலையகுலராயன வினையிடைப்‌ பாட்டம்‌ எனனுடனே கூட நோக்கித்தக்‌ 
கடவராகவும்‌ என்‌ . . . மென்று சொன்னானா முதல்மையாக்கி பரி சரிக்கக்க . . 
ரமையானுக்கு என்‌ பெண்டுகளைக்‌ குடுத்தேனோவேன்‌ இப்படிக்கு 
ஆறகளுரில்‌ உடையார்‌ திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயிலிலே 
கல்வெட்டிக்‌ கு. . . 

குலராயன்‌ எழுத்து ௨ 

எண்‌ : 39 

ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌. 


வாணகோவரையன்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧ஆஅ, 446 - 1913 


வாணகோவரையன்‌ ஆணைப்படிக்‌ கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ 
திருவிடையாட்ட இறையிலி நிலமாகப்‌ பல்வேறு மக்களிடமிருந்து நன்செய்‌ நீலம்‌ 
3170 3/4 குழியும்‌ புன்செய்‌ நிலம்‌ 7115 குழியும்‌ வாங்கப்பெற்றது. இந்நிலம்‌ 
திருநாமத்துக்காணிப்‌ பெருவிலையாகப்‌ பெறப்‌ பெற்றது. நன்செய்‌ நிலம்‌ குழி ஆறு 
காசு வீதம்‌ 19024 காசுகளும்‌ புன்செய்‌ நிலம்‌ இரண்டு காசு வீதம்‌ 14230 காசுகளும்‌ 
செலுத்தப்‌ பெற்று இந்நிலம்‌ உரிமையாக்கப்‌ பெற்றமை. 


கல்வெட்டு : 


௪௩ 


n 


13. 


ஸ்வஸ்திஸ்ரீ வாணகோவரையன்‌ ஒலை ஆறகளூரீல்‌ கரிபெருமான ஸ்ரீ 
பண்டாரிகளும்‌ ஸ்ரீ வைஷ்ணவக்‌ கண்காணி செய்வார்களும்‌ கண்‌ 

டு இவ்வெம்பெருமான்‌ திருவிடையாட்ட இறையிலி காசாறன படமான 
செயநாட்டுச்‌ சருப்பெதி மங்கலத்து கால்வழி காணிப்பற்று ஏந்தலிலும்‌ 
கரைப்புன்செயிலு 

ம்‌ மாதுயாந்தீத்தான்‌ அனுபவிதத சாபெர்‌ பெரிய செல்வநம்பி பழறு கரை 
புன்செய்‌ குழி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்றே கால்‌ இந்நிலத்து 
இலுப்பை மாமரமும்‌ 

நன்செய்‌ குழி எழுநூறும்‌ அறுபத்தாறுளுட்‌ கொள்வதான பெருமான்‌ பற்று 
நன்செய்க்கு நூறு ஆக நன்செய்‌ குழி எண்ரை ற்று எழுபத்தாறு கரைப்‌ புன்‌ 
செய்குழி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்றேகால்‌ இலுப்பை மா 
மரமு சாபே போய்‌ அனுபவித்த சாபேர்‌ தில்லைநாயகநம்பி பற்று நன்செய்‌ 
குழி எழுநா ற்று நாற்பத்‌ 

தேழரை கரைப்‌ புன்செய்க்‌ குழி அஞ்ஞாற்று எழுபத்தொனறு சாபேர்‌ 
பெரியநாயகநம்பி பற்று குழி நூற்று முப்பதே கால்‌ ஆக நன்செய்‌ குழி 
அஞ்ஞாற்று எழுபத்தேழு முக்கால்‌ 

கரைப்‌ புன்செய்‌ குழி அஞ்ஞாற்று எழுபத்தொண்பது தேவப்பெருமாள்‌ 
அனுபவித்த சாபேர்‌ திருக்காமீசுவரமுடையா பற்று நன்செய்‌ குழி இருநூற்று 
எண்பது கரைப்புன்செய்‌ குழி இருநூ .ற்றுத்‌ தொண்ணூ று சாபேர்‌ 
தில்லைநாயக நம்பிப்‌ பற்றுக்‌ கரை புன்செய்‌ குழி எண்பத்து நாலு ஆக 
நன்செய்‌ குழி இருநூ 

ற்று எண்பது கரைப்‌ புன்செய்‌ குழி முன்றை ற்று எழுபத்து நாலு விசலூ 
ரிலிருக்கும்‌ பிராமணரில்‌ திருகாமன்‌ அனுபவித்த சாபேர்‌ சாத்தனுடையான்‌ 
ப 

ற்று நன்செய்‌ குழி நார ற்றொருபத்‌ அஞ்சேகால்‌ கரைப்‌ புன்செய்‌ குழி . . 
தறுநா ற்று அறுபத்து நாலேமுக்கால்‌ இன்னிலத்து இலுப்பை மா மரமும்‌ 
சேர்த்து அ 

னுபவித்து சாபே தில்லைநாயகநம்பி பற்று நன்செய்‌ குழி நூற்று அறுபது 
கரை புன்செய்‌ குழி எண்ணூற்று ஆறரை சாபேர்‌ அணுக்க நம்பி பற்று 
நன்செய்‌ 

குழி நூ ற்றொருபத்தொன்றேகால்‌ சாபேர்‌ வண்டுவரரயதி நம்பி பற்று நன்செய்‌ 
குழி முன்னூற்று முப்பத்துநாலேகால்‌ சாபேர்‌ சிங்கப்பெருமாள்‌ பற்று கரைப்‌ 


பு 

ன்செய்‌ குழி தொளாயிரத்து இருபத்தேழரை இன்னிலத்து இலுப்பை மா 
மரமும்‌ நன்செய்‌ குழி அறுநூற்று ஒருபத்து ஒன்றரை கரைப்‌ புன்செய்‌ குழி 
ஆயிர 

த்து எண்ணூற்று இருபத்துநாலு இலுப்பை யாமரமும உடையபன்‌ 
அனுபவித்த சாபேர்‌ பான்னம்பலநம்பி பற்று நன்செய்‌ குழி நூற்‌ றொருப 
தேகால்‌ கரை புன்செய்‌ குழி ஆயிரத்து நூற்றொருபத்திரண்டு ஆக நன்செய்‌ 
குழி மூவாயிரத்து ஒருநு ற்று எழுபதேமுக்கால்‌ கரைப்‌ புன்செய்‌ குழி 
ஏழாயிரத்து ஒருநு ற்றொருபத்துஅஞ்சி இந்நிலத்து இலுப்பை மாயரம்‌ 
பதினொன்றும்‌ இக்‌ காணியாளார்‌ பக்கல்‌ இவர்கள்‌ கொண்டுடையார்களாய்‌ 
அனுபவித்த 

மையில்‌ இந்த நன்செய நீலம்‌ குழி மூவாயிரத்தொரு நூ ற்றெழுபதே முக்கால்‌ 
கரைப்‌ புன்செய்‌ குழி ஏழாயிரத்தொருநூ ற்றொருபத்து அஞ்சி இலுப்‌ 


18. 
19, 
20. 
21. 
22. 
23. 
24. 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2, 
3. 
4. 
5, 
6. 


சேநமக -4அ 


பை மரம்‌ பத்தினாலும்‌ மா ஒன்றும்‌ நாலலீஜவன்கிலோதிந்து பன்னிரன்டாந்‌ 
தியதி முதல்‌ இவ்வெம்பெருமானுக்குத்‌ திருநாமத்துக்‌ காணியாகக்‌ கொண்டு 
வீரமா 

கதப்‌ பெருவிலையாக ஒன்றுக்குக்‌ காசு ஆறாகப்‌ பத்தொன்‌. பதினரயிரத்‌ 
திருபத்து நாலும்‌ கரைப்‌ புன்செய்க்கு இலுப்பை மரமும்‌ உட்பட குழிக்க 
காசு இ 

ரண்டாகக்‌ காசு பதனாலாயிரத்து இருநூ ற்று முப்பது ஆகக்‌ காசு முப்பத்து 
மூவாயீரத்திருநூ ற்று ஐம்பத்துநாலும்‌ நம்‌ சாக்கில்‌ ஒடுக்கி இந்தக்‌ காணி 
ப்பற்று நன்செய்‌ குழி மூவாயிரத்தொரு நர ற்றெழுபதே முக்காலும்‌ கரைப்‌ 
புன்செய்‌ குழி ஏழாயிரத்தொரு நூ ற்றொருபத்து 

அஞ்சும்‌ இன்னிலத்து இலுப்பை பதினாலும்‌ மா ஒன்றும்‌ இவ்வெம்பெருமான்‌ 
. . . சந்தராதத்தவரையும்‌ திரநமத்துக்காணியாய்‌ விலையும்‌ ஒற்றியுஞ்‌ செல்லச்‌ 
கடவதாகச சொன்னோம்‌ இப்படி 

செய்வதே இவை வாணகோவரையன்‌ எழுத்து இவை தாயினு நல பீரமரஙயர்‌ 
எழுத்து 


எண்‌ : 40 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 

சோழிீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புற அடித்தளம்‌ 
வாணகோவரையன்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ க்‌. 454 - 1913 

குறுக்கைப்பாடி நான்கெல்லைக்குட்பட்ட நன்செய்‌, பன்செய்‌, நத்தப்‌ புன்செய்‌, 
ஏந்தல்‌ பற்று முதலியவற்றால்‌ வந்த காசாயங்களும்‌ பிற வரிகளும்‌ தாயிலும்‌ நல்ல 
சோழீசுவரர்‌ கோவிலுக்குத்‌ தேவதான இறையிலியாக ஹங்கப்பெற்றமை, 


ஸ்வஸ்திஸ்ரீ விலாடராயரும்‌ புரவரியாரும்‌ செயக்கடவபடி குறுக்கையாடி 
நான்கெல்லைக்குட்‌ . . . ன்செய்‌ புன்செய்‌ கரைப்புன்செய்‌ . . . தப்‌ புன்செய்‌ 
ஏந்தல்‌ பற்று 

பொான்வரி காசாயம்‌ காத்திகைப்பச்சை நல்லெருது நற்பசு ஊசிவாசி 
மாதிருசாந்து உள்ளிட்ட காசாயங்களும்‌ தறியிறை மனையிறை செக்கிழை 
ஆட்டிறைப்‌ பாட்டம்‌ 

மகண்மையும்‌ உட்பட ஆறகளுர்‌ உடையார்‌ தாயிலும்‌ நல்ல 
சோளீசுவரமுடைய நாயனார்க்கு ஒ(ன்பதா)வது பங்குனி மாதத்து 
எட்டாந்தியதி முதல்‌ பூசைக்கும்‌ திருப்பணி 

க்கும்‌ உடலாக தேவதான இறையிலியாக இட்டோம்‌ இப்படிக்கு 
சந்திராதித்தவரையும்‌ செல்வதாக கற்றளியிலே கல்லும்‌ வெட்டி அனர்‌ 
நான்கெல்லையீலும்‌ திரு 

ச்சூல ஸ்தானமும்‌ பண்ணிக்கொள்ளக்‌ கடவதாகவும்‌ சொன்னோம்‌ இப்படி 
கணக்கிலும்‌ நிறுத்திக்‌ குடுப்பதே இவை வாணகோவரையன்‌ எழுத்து இவை 
விழுப்பாத 

ராயன்‌ எழுத்து 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 
சிமாழி 
செய்தி 


எண்‌ : 41 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
சோழிீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலின்‌ தெற்குப்புற அடித்தளம்‌ 


பாண்டியன்‌ 
கிபி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ &ஆ.௮. 455 - 1913 


தாயிலும்‌ நல்ல சோழீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலுக்குக்‌ கீழ்மநலூர்‌ 
மறவனேந்தல்‌ என்ற நிலங்களில்‌ மூவாயிரம்‌ குழி நன்செய்‌ நிலத்தைக்‌ கமான்‌ 
தகையூர்த்‌ தேவன்‌ என்பவன்‌ கோவிலுக்குத்‌ திருநாமத்துக்‌ காணியாக அளித்தான்‌. 
இந்நிலத்தின்‌ மேலுள்ள அனைத்து வரிகளும்‌ அரசனால்‌ நீக்கப்பெற்றுமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ விலாடராயரும்‌ புரவரியாரும்‌ செயக்கடவபடி அறகஷுர்‌ 
உடையார்‌ தாயிலுனல்ல சோளீசுவரமுடைய நாயனார்க்கு கீழ்மகறுரர்‌ மறவ 
னேந்தல்லும்‌ உலகங்காத்த செருமானேந்தல்லும்‌ குமாரன்‌ தகையூர்த்‌ தேவன்‌ 
இந்நாயனாற்கு ஏழாவது 

திருநாமத்துக்‌ காணியாக குடுத்த நன்செய்‌ நிலத்துக்‌ குழி மூவாயீரமும்‌ 
திருநாமத்துக்காணி இறையிலியாக பொன்வரி காசாயம்‌ காத்கிகைப்‌ பர்சை 
நல்லெருது நற்பசு உள்ளிட்ட அனைத்தாயமு இழக்க திருநாமத்துக்‌ காணி 
இறைஇலியாக சந்திராதித்தவற்கு குடுத்தோம்‌. 

இப்படி கணக்கில்‌ நிறுத்திக்‌ குடுப்பதே இவை வாணகோவரையன்னே 
னெழுத்து இவை வீழுப்பாதராயனெழுத்து 


எண்‌ : 42 


ஊர்‌ - ஆறகளர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காம்சுஷு முடைய நாயனார்‌ கோவில்‌ இரண்ட "வது சற்றுக்‌ கிழக்குச்‌ நவர்கள்‌ 
இடப்புற வாயில்‌ அண்மையில்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூறறாண்டு 


தமிழ்‌ க, 441 - [913 


திருக்காமீசுவர முடைய நாயனார்‌ கோவிலில்‌ பூசைகள்‌ “நடத்துவதற்கும்‌ 
திருப்பணிகள்‌ செய்தற்கும்‌ முதலீடாகத்‌ தேவியர்குறிச்சி என்னும்‌ ஊரில்‌ நன்செய்‌ 
நிலம்‌ மூவாயிரம்‌ குழி காடுவெட்டித்‌ திருத்தி இறையிலியாக அளிக்கப்‌ பெற்றது. 
அதன்‌ அனைத்து வரிகளும்‌ அரசனால்‌ நீக்கப்பெற்றமை. 


கல்வெட்டூ : 
1 
2 
3. 
4. 
5, 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1. 
2. 
3. 
4 
5, 


68 


ஸ்வஸதிஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆற்றா ர்‌ கூற்றத்து அறகளுர்‌ உடையர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு இக்கோ 

(பில்‌ குலசேகர ஆவுடையார்க்கும்‌ வாழ்வித்த மங்கயார்க்கும்‌ பூசைக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ உடலாக ஆற்றா ர்‌ நாட்டில்‌ எனை வளர்த்த 

பெருமானக்குக்‌ காணியாகக்‌ குடுத்த தேவியாகுறுச்சி நன்செய்‌ நிலத்திலே 
பதின்மூன்றாவது புரட்டாதி மாதம்‌ முதல்‌ காடூவெட்டித்‌ திருத்தும்‌ நிலத்‌ 

திலே மூவாயிரங்குழி பொன்வரி உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ ஆளமைஞ்சி 
தேவையும்‌ உட்பட இறையிலியாகத்‌ தந்தோம்‌ இப்படிக்கு ச 
ந்திராதித்தவரை செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி இறையிலி யாக 
அனுப 
வித்துப்‌ போதுக இவை பாண்டி மண்டலத்து முத்தா ர்க்கூற்றத்து 

க்‌ கப்பலூ ரான உலகளந்த சோழநல்லா ர்‌ ஆதித்தன்‌ கணபதி ஆழ்வா னான 
காடுவெட்டி எழுத்து திருவெழுத்து துல்யம்‌ ௨ 


எண்‌ : 43 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆலூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ இரண்டாவது சுற்றுக்‌ கிழக்குச்‌ சுவரின்‌ 
இடப்புற வாயில்‌ ௮ண்மையில்‌ 


பாண்டியன 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧கஆஅ௮. 442 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ திருநந்தவனம்‌ அமைந்தோர்க்கு 
அரசனால்‌ ஆற்றூர்‌ வாரப்பற்று நன்செய்‌ நிலத்தில்‌ முதல்‌ தரமுடைய நிலம்‌ 
ஒருவேலி இறையிலியாக அனைத்து வரிகளும்‌ நீக்கம்‌ செய்யப்பெற்று அளிக்கப்‌ 
பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆற்றூர்‌ கூற்றத்து ஆறகளுர்‌ உடையார்‌ திருக 
காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு இன்னாயனார்‌ 

க்கு சிற்றேரிக்கு கிழக்கு ஆற்றாக்குத்‌ தெற்குமாக இராசநாராயணச்‌ சதுர்வே 
திமங்கலத்து எல்லைக்கு வடக்கு காடூவெட்டிகளுக்கு . . . ஆர்‌ ஆண்ட 

ரர்‌ பெருங்கருணை ஆளச்செய்கிற தெ . . த்துவாய்த்தான்‌ திருநந்தவனஞ்‌ 
செய்யும்‌ பேர்க்கு சீவனத்துக்கு பதினொன்றாவது ஆவணி மா 

தம்‌ முதல்‌ ஆற்றார்‌ வாரப்‌ பற்று நன்செய்‌ முதல்த்‌ தரத்திலே வேலி நிலம்‌ வரி 
உள்பட அனைத்தாயங்களும்‌ ஆளமைஞ்சி தேவையும்‌ 2. 

ட்பட திருநந்தவனப்புற இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை 
பீடிபாடாகக்‌ கொண்டு புரவீலும்‌ கழித்து சந்திரா 
தித்தவற்‌ செல்வதாகக்‌ கல்லும்‌ வெட்டி நிலத்தில்‌ திருக்கலத்தாபனமும்‌ பண்ணிக்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


64 
கொண்டு திருந்ந்கவனப்புற இறையிலியாக அனுபவித்து 
ப்போதுக இப்படிக்கு இவை பாண்டி மண்டலத்து மத்தா ற்றுக்‌ கூம்றுத்து 
கப்பலா ரான உலகளந்த சோழரல்லா ர்‌ ஆதித்தன்‌ கணபகி அழழ்வானான கா 
டுவெட்டி எழுத்து திருவெழுத்து துல்யம்‌ 


எண்‌ : 44 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நூயவனார்‌ கோவில்‌ இரண்டவது கற்றும்‌ மெக்குச்‌ வமின்‌ 
இடப்புற வாயில்‌ அண்மையில்‌ 

பாண்டியன்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ஆடை 413 - 1913 
திருக்காம்சுவமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ அரசன்‌ பெயரால்‌ நிறுவப்பெற்ற 
உலகமு ழுதுடையாள்‌ சந்தி (பூசை)க்கு அமுதுபடி, சாத்துப்படி முதலிய 
செலவினங்களுக்கு வரி நீங்கிய திருநாமத்துக்காணியாக ஆலம்பளம்‌ எலிபனும்‌ 
ஊரில்‌ வாரப்பற்று நிலததில்‌ நன்செய்‌ நிலம்‌ மூவாயிரத்து ஐ ர்நூறு குழியும்‌ புன்செய்‌ 


நிலம்‌ ஐயாயிரம்‌ குழியும்‌ அளிக்கப்‌ பெற்றது. இந்நிலம்‌ வன்னெஞ்சன்‌ என்னும்‌ 
அளவுகோலால்‌ அளக்கப்பெற்றது. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆறகளுர்‌ உடையார்‌ திருக்காமீகவரமுடைய 
நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு நம்‌ பெராலால்‌ கட்டின 2 லகமுழுயுடையார்‌ சந்‌ 
தீக்கு அமுதுபடி சாத்துபடி உள்ளிட்ட மிமந்தங்கருக்கு தாங்கள்‌ இப்‌ 
உடற்கோள்படி நெல்லு 

“கும்‌ பணத்துக்கும்‌ உடலாக நம்பற்றான மிலாடாகிய ணத வவ மாட்டு 
நறையூர்‌ கூற்றத்து அலம்பளத்தில்‌ பெ 

ரிய ஏரி வாரப்‌ பற்று நன்செய்‌ நிலத்து முந்தரத்தில்‌ தடி கோ 
வொழுகினபடி வன்னெஞ்சன்‌ அளவுகோலால்‌ டன்‌ 

சை குழி மூவாயிரத்து ஐஞ்நூறும்‌ புன்செய்‌ குழி ஐய்யரயிரமும்‌ ஆசு ருன்சை 
புன்சை குழி எண்ணாயிரத்து ஐந்நாறும்‌ . . . ந்‌ தோப்புகள்‌ 

அடங்கவும்‌ இன்த நிலதிருமாத்துக்‌ காணியாக கைக்கொண்டு காஸ்‌ வேண்டும்‌ 
குடிக்கு அடைத்து கார்‌ பசானம்‌ உள்ளிட்‌ 

டு தாங்கள்‌ வேண்டும்‌ பயிர்ச்‌ செய்து கொண்டு இன்னிலக்குக்கு கடமை 
பொன்வரி காசாய காத்திகைப்‌ பச்சை மாதிரி 

சாத்து நெல்லெருது நற்பகூ ஊர்கணக்கு சீவிதம்‌ ஒன்று பாதி ஆள்‌ அமஞ்சி 
தேவை எற்சோறு உள்ளிட்ட மற்றும்‌ எற்பேர்ப்பட்ட 

அனைத்தாயமு உட்பட இழந்து இன்னிலத்தால்‌ வரும்‌ நீர்‌ உருமை கால்‌ 
உருமை மற்றும்‌ எப்பேர்பட்ட உருமைகளும்‌ உட்ப முதல்‌ அட 

ங்கிவும்‌ இறையிலி திருமாத்துக்‌ காணரியாக சந்திராதித்தவ ரையும்‌ செல்வதாக 
குடுத்தோம்‌ இப்படிக்கு இவோலை பிடிமாடாக 

க்‌ கொண்டு கல்லிலும்‌ செம்பீவும்‌ வெட்டி திருச்சூலத்தாபனமும்‌ பண்ணரிக்‌ 
கொள்க இவை . . . உடையான்‌ எழுத்து துல்யம்‌ மகோசுவர ரக்ஷை 


அரசர்‌ 


மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


எண்‌ : 45 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ இரண்டாவது சுற்றுக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ 
இடப்புற வாயில்‌ அண்மையில்‌ 

பாண்டியன்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தம்ழ ௧ஆ.. 444 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ ஆண்டார்‌ பதின்மர்‌ உண்ணுதற்‌ 
பொருட்டு ஆற்றூ ர்‌ வாரப்பற்று நன்செய்‌ நிலத்தில்‌ நாலு வேலி நிலம்‌ ஊிநீக்கி 
அரசனால்‌ அளிக்கப்பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆற்றரர்க்‌ கூற்றத்து ஆறகளுர்‌ உடையார்‌ 
திருக்‌ காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தாற்கு இக்‌ 

கோயிலில்‌ உண்ணும்‌ ஆண்டார்கள்‌ பேர்‌ பத்துக்கு பதினொன்றாவது அடி 
மாத முதல்‌ இறையிலியாக ஆற்றூர்‌ வாரப்பற்று நன்செயல்‌ மு 

தல்‌ தரத்திலே நாலுவேலி நிலம்‌ பொன்வரி காசாயம்‌ காத்திக பச்சை உள்ளிட்ட 
அனைத்தாயங்களும்‌ ஆளமஞ்சி சேர்வையும்‌ உட்பட இறை இ 
லியாக தன்தோம்‌ இப்படிக்கு இவோலை பீடிபாடாகக்‌ கொண்டு இன்னீநீலம்‌ 
புரவிலும்‌ வரியிலும்‌ கழித்து கணக்கிலு நிறுத்தி சந்திராதித்தவற்‌ செல்வ 
தாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி இன்நிலத்திலே திருச்சூலத்தாபனமும்‌ 
பண்ணி இறையிலியாக அனுபவித்து போதுக இப்படிக்கு பாண்டி மண்ட 
லத்து முத்தா க்கூற்றத்து கப்பலூ ரான ௨ஈ “ளந்த சோழ நல்லூர்‌ ஆதித்தன்‌ 
கணபதி ஆழ்வானான காடுவெட்டி எழுத்த நவெழுத்து துல்யம்‌ 


எண்‌ : 46 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ர்‌ 
காமநாதீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ முல்‌ பத்‌ தென்புறச்சுவர்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ட. 1913 


வாணகோவரையன்‌ ஆண்டுதோறும்‌ கோவி 5ப்‌ பத்துப்‌ பசுக்களையும்‌ 
திருக்காமிசுணமுடைய நாயனார்‌ கோவில்‌ தீ ௩ விட்ட செய்தி. 


கல்வெட்டு 
ர்‌. 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
இடம்‌ 
அரசர்‌ 
கலம்‌ ; 
மொழி : 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2 
3. 
4, 
5, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 


ஸ்வஸ்திஸ்ரீ யாண்டு ஏழாவது முதல்‌ நம்‌ ப 
சுக்களிற்‌ சேக்களிலே ஆண்டுதோறும்‌ பத்‌ 

துச்சே ரிஷபமாக விடவும்‌ நீக்கி நின்ற சே 

க்கள்‌ திருக்காமீசுவரமுடை நாயனார்‌ கோ 

யில்‌ பொன்பரப்பின பெருமாள்‌ திருமதிளூ 

க்கும்‌ உட்பட்ட திருப்பணிகளுக்கும்‌ சந்திராதித்த 
வரையும்‌ குடுத்தோம்‌ வாணகோவரையன்‌ எழுத்து 
இவை வில்லவராயன்‌ எழுத்து 


எண்‌ : 47 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறை மண்டபத்தின்‌ வடக்குப்‌ புறச்சுவர்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ, 447 - 1913 
ஆறகளூர்‌ கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ விமானத்‌ திருப்பணி இராசராசன்‌ 
வாணகோவரையன்‌ மனைவி புண்ணியவாட்டியால்‌ செய்து முடிக்கப்பட்டது. இவள்‌ 


கீழருடையான்‌ இரணன்‌ கோவலராயன்‌ என்பவனின்‌ மகளாவார்‌. இவ்வழியினர்‌ 
நன்றாதற்பொருட்டு இவ்விமானம்‌ கட்டித்‌ திருப்பணி செய்யப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ இராசராச விண்ணகரில்‌ இக்கரியபெருமாள்‌ கோயில்‌ 
விமானம்‌ திருக்கற்றளித்‌ திருப்பணி செய்வித்தார்‌ இராசராசன்‌ வாணகோ 
வரையன்‌ தேவியார்‌ புண்ணியவாட்டியார்‌ இது இவர்‌ தன்மம்‌ ந 

ன்றாக இவர்கு கீழருடையான்‌ இரணன்‌ கோவலராயன்‌ 

மகளார்‌ இவ்வம்சம்‌ (நித்தம்‌) ஸ்வஸ்திஸ்ரீ 


எண்‌ : 48 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


திருக்காமீசுவரமு .. , நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ 


ஷ்‌ ்‌ முன்புற மண்டபத்தின்‌ 
வடக்குப்புற அடிததளம்‌ 


விசயநகரர்‌, விருப்பண்ணஉடையார்‌ 


06.04.1384. 


தமிழ்‌ ௧ஆ௮, 430 - 1913 


செய்தி 


கல்வெட்டு : 


8? 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோவிலில்‌ பூசை செய்த அடியார்கள்‌ மூவர்‌ 
தங்கள்‌ பூசை உரிமையை விற்ற செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. இப்பூ சை உரிமையைச்‌ 
சனநாத வளநாட்டில்‌ துணைப்பிரிவாகிய பாளூர்க்‌ கூற்றத்து வலஞ்சிப்றம்‌ என்னும்‌ 
ஊரிலுள்ள அடியவர்‌ தடுத்தாண்ட நாயனார்‌ என்பவர்‌ பெற்றார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹா மண்டலேசுரந்‌ அரியராய விபாடந்‌ பாக்ஷைக்குத்‌ 
தப்புவராயயகண்டன்‌ சதசமுத்திராதிபதி ஸ்ரீ வீர அரியண்ண உடையார்‌ 
குமாரகுரு மான விருப்பண்ணஉடையார்‌ பிருதிவிராச்சியம்‌ பண்ணி 
அருளாநின்ற சகாப்தம்‌ 1306ன்‌ மேல்‌ செல்லாநின்ற ரக்தாக்ஷி சம்வத்சரத்து 
மேஷநாயற்று பூறுவ பக்ஷ்த்து பெளணையும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற 
சோதிநாள்‌ மகதை மண்டலம்‌ மலாடாகிய ஜனனாத வளநாட்டுப்‌ 
பாளுர்க்கூற்றத்து வ . . . ரத்து உடையார்‌ 

திருவலஞ்சிரம்‌ உடைய நாயனார்‌ கோயில்‌ காணி உடைய சிவபிராமணரில்‌ 
காசிபன்‌ நமச்சிவாய தேவர்‌ மகன்‌ . . . தாண்டநாயனார்கு ஆற்றா ர்‌ 
கூற்றத்து அறகமுர்‌ உடையார்‌ திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயிற்‌ . 
, . பன்‌ தாழிப்பள்ள . . . பல நம்பியும்‌ மேற்படி கோயில்‌ காணி உடைய 
காசிபன்‌ நமச்சிவாயபட்டராயர்‌ மகன்‌ பொன்பரப்பினாரான திருஞானசம்பந்த 
பிரமாராயரு இக்கோயிற்‌ காணி உடைய பாரத்துவாஜன்‌ 

திருவுடையான்‌ கச்சிபட்டர்‌ மகன்‌ திருநீற்றுவீரரும்‌ ஆக இவ்வனைவரோம்‌ 
காணி விலை பிரமாணம்‌ பண்ணிக்குடுத்தபடிக்‌ குடுத்த பரிசாவது இந்த 
தடுத்தாட்கொண்ட நாயனார்க்கு நாங்கள்‌ காணியாக கல்வெட்டிக்‌ குடுத்தபடி 
என்‌ பிராதா இசபதேவர்‌ மகள்‌ இந்த தடுத்தாட்கொண்ட நாயனார்‌ மாதா 
நல்ல தாயார்க்கு முன்னாள்‌ நாஞ்‌ சீதன மிராப்தியாக குடுத்த எங்கள்‌ 
செல்லம்மான நாள்‌ 2 1/2ம்‌ நாங்கள்‌ கொண்டுடையோமான தாள்‌ 14/16 ஆக 
நாள்‌ மூன்றே காலே அரைக்காலும்‌ மனையும்‌ 

உள்ளூர்‌ தாயிலு நல்ல சோளீசுரமுடைய 

கொண்டுடையேனான நாளாய்‌ யிவர்‌ . . ற்நால்கும்‌ மேற்படி உள்ளூர்‌ . , 
தளி கோயில்களிலும்‌ பிடாகைகளில்‌' தளி கோயில்களிலும்‌ இந்த நாள்‌ 1/2 
னால்‌ வரும்‌ சகலப்‌ பிராத்தகளும்‌ உரியதாவதாகவும்‌ பாரத்துவாஜன்‌ 
கச்சிபட்டன்‌ திருநீற்று வீரமுன்னாள்‌ என்‌ மாமாவுக்கு பரிசத்துக்கு எங்கள்‌ 
பிதாக்கள்‌ குடுத்து எங்கள்‌ மாமனார்‌ தாழிப்‌ பிள்ளையான 
திருச்சிற்றம்பலநம்பி இனக்குத்‌ தந்த நாளாய்‌ இவர்க்கு நான்‌ விற்ற நாள்‌ 1/2 
உள்ளுர்‌ பல தளி கோயிலும்‌ மேற்படி பிடாகைகளில்‌ பல 

தளிக்‌ கோயில்களிலும்‌ இன்னாள்வரைக்கும்‌ வரும்‌ சகல மிராப்திகளும்‌ 
உரித்தாவதாகவும்‌ இப்படி சம்மதித்து ஆக நான்‌ 4 3/8 மனையும்‌ உரித்தாவ 
தாக சமதித்து பிரமாணப்படிக்கு கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ தடுத்தாட்கொண்ட 
நாயனார்‌ தாழிப்மிள்ளையான திருச்சிற்றம்பல நம்பியும்‌ பொன்பரப்பினானான 
திருஞானசம்பந்த பிரம்மராய . . சி பட்டா மகன்‌ திருமீ ,. ,, அக 
இவ்வனைவரோம்‌ அகோரசிவர்‌ எழுத்து 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


செய்தி 


ஹூ 


எண்‌ : 49 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடக்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌, சாளுவ நரசிங்கராயர்‌ மகன்‌ தருமராயர்‌ 


08.08.1502 


தமிழ்‌ ௧௮, 448 - 1913 


கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு அம்மணநாயக்கர்‌ என்பவர்‌ கைக்கோளர்‌ 
வாயிலாகப்‌ பெற்ற காசுகளைத்‌ தேவரடியாளான சேவகநாச்சி என்பவளுக்கு 
நாள்தோறும்‌ நாழியரிசி உணவுக்காக வழங்கப்பெற்றது. திருமடை வளாகத்தில்‌ 
ஒரு மனையும்‌ அளிக்கப்பெற்றது. தேவியர்குறிச்சியில்‌ சர்வமானிய நன்செய்‌ 
நிலத்தில்‌ இருபது குழியும்‌ சர்வமானிய இறையிலி நிலமான கண்டமாத்தான்பட்டன்‌ 
நிலத்தில்‌ இருநூறு குழியும்‌ கொடுக்கப்பெற்றது. இவ்வளவும்‌ தன்‌ தலைவர்‌ 
நரசநாயக்கர்‌ வெற்றியின்‌ அடையாளமாக அளிக்கப்பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌. மஹாமண்டலேசுரந்‌ அரியராயவிபாடந்‌ பாஷைக்குத்‌ 
தப்புவராய கண்டந்‌ மூவராயர்‌ கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடாதான்‌ பூர்வ தக்ஷ்ண பச்சிம உத்தர சத்‌. சமுத்ராதிபதி கெசவேட்டை 
கண்டருளிய ஈழந்திறை கொண்ட ராசாதிராச பரமேசு வரன்‌ ஜக 
தேகராயந்‌ ராயர்‌ சாளுவ நரசிங்கார்‌ குமாரர்‌ தன்மராயர்‌ மிருதிவிராச்சியம்‌ 
பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 1424 இதன்மேற்‌ செல்லாநின்ற துன்மதி 
சம்வத்சரத்து சிம்மநாயற்று பூர்வபக்ஷத்து தசமியு சோமவாரமும்‌ பெற்று அத்து 
நாள்‌ மலாடாகிய ஜனனாத வளநாட்டு மகதை மண்டலம்‌ வேறு பிரிந்த ஆற்றுரர்‌ 
கூற்றத்து ஆறகமழுர்‌ பெருமாள்‌ கரிவற்கு 

சுவாமி நரசா நாயக்கர்‌ திக்குவிசயம்‌ பண்ணவேணும்‌ என்று அம்மண நாயக்கர்‌ 
கரியவரத கோயில்‌ தானத்தார்‌ கரியிவரத திருமலை அப்பன்‌ சிறுக்கரியவர 
மூவரையும்‌ முன்னிட்டுக்‌ கொண்டு: நலமாகக்‌ கைக்கோளற்‌ குடுத்த 
வடிமைகாசையுங்‌ குடுத்து முதலடைப்பு செழிகோன்‌ பிள்ளையான்‌ மகள்‌ 
சேவுக நாச்சியை எம்பெருமாளடியாக விடுவித்து படித்தரம நீற்றம்‌ நாழி 
அரிசோட யிம்மடை வளாகத்தில்‌ 

ஒருமனையும்‌ திருவிடை ஆட்டம்‌ சறுவமான்யம்‌ ஆன தேவியர்குறுச்சி 
ஏரிகீழ்‌ நஞ்சை நிலத்திலே அறுபது குழியும்‌ திருவிடைஆட்டம்‌ சறுவமான்ய 
மான இறையிலி கண்டமாத்தாந்பட்டன்‌ நிலத்தில்‌ இருநூறு குழி சறுவ 
மானியமும்‌ குடுத்தபடிக்கு கல்வெட்டுபழு சந்திராதித்தவரையும்‌ நடத்த 
கடவதாகவும இதுக்கு அஹிதம்‌ பண்ணிநவன்‌ கெங்கை கரையிலே காராம்‌ 
பசுவை 

கொன்ற பாவத்திலே போக கடவராகவும 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
5. 
9, 
10. 
11. 
12. 


69 
எண்‌ : 50 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌, சாளுவதருமராயர்‌ 
23.08 1504 


தமிழ்‌ ௧ஆஃஅஅ. 412 - 1913 


மகதை மண்டலத்தில்‌ நரையூர்க்‌ கூற்றத்தின்‌ தென்கரையில்‌ பாக்கம்பாடி 
என்னும்‌ ஊர்‌ சர்வமானிய இறையிலியாக நீண்ட காலமாக இருந்தது. பின்பு 
சிலகாலம்‌ வரி காணிக்கை முதலியன விதிக்கப்பெற்றன. துலுக்கண நாயக்கர்‌ 
பாக்கம்பாடியின்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ நிலத்தை மீண்டும்‌ 
வரையறுத்து அனைத்து வரிகளையும்‌ நீக்கிக்‌ கோவில்‌ திருப்பணி நன்கு 
நடைபெறுதற்பெருட்டூக்‌ கல்வெட்டி ஆவணம்‌ அளித்தமை. 


சுபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலெசுரந்‌ அரிய இராய வீபாடன்‌ 
பாரஷைக்குத்‌ தப்புவ இராயர்‌ கண்டன்‌ 

கண்டநாடு கொண்டு கொண்டநாடு குடாதான்‌ பூறூவ தெஷண உத்தர பஸிமிசத 
சமுத்திராதிபதி யீழம்‌ திறைகொண்டூ கெஜ 

வேட்டை கண்டருளிய இராசாதி இராசந்‌ இராச பரமேசுரன்‌ மேதினி மீசுர 
கட்டாரி சாளுவ நரசிஹ்க புசபெல தேவமகாராயர்‌ குமாரர்‌ 

தந்மஇராயர்‌ ப்றுதிவி ராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற ஸகாத்தம்‌ 1426 
இதின்மேல்‌ செல்லாநின்ற இர்த்தக்ஷதி ஸங்வசரத்து சிங்க 

நாயற்று முறுவ பக்க்ஷ்த்து திரயோதிசியும்‌ சுக்கிற வாரமும்‌ பெற்ற சோதி 
நாள்‌ மலாடாகிய ஐநநாத வளநாட்டு மகதை மண்டலத்தில்‌ 

தென்கரை நறையூர்‌ கூற்றத்து பாக்கம்மாடி பூறுவம்‌ 'நான்கெல்லையும்‌ 
தேவதானம்‌ ஆக சறுவமானியம்‌ ஆயி நடக்கையில்‌ 

பிந்பு யிராசகரம்‌ காணிக்கை கொள்ளுகையில்‌ ஸ்ரீமன்‌ மகாநாயங்கா சாரியன்‌ 
பாக்ஷைக்கு தப்புவராய பயங்கர கண்டன்‌ நரலோகா கண்டந்‌ 

வஞ்சி நாராயணன்‌ சாடிக்காற கண்டன்‌ எறமாஞ்சி நாயக்கர்‌ துலுக்கண 
நாயக்கர்‌ ஆற்றா ர்‌ கூற்றத்து ஆறகளுர்‌ உடையார்‌ 

திருக்காமீசுவரமுடைய தயினார்க்கு பாக்கம்பாடி நான்கெல்லையும்‌ உள்பட 
நன்சை புன்சை காணிக்கை விநியோகம்‌ நல்லெரு 

து நல்பசு நல்க்கிடா நல்‌எருமை கோணி விரிமூட்டு அயம்‌ தலையாரிக்கம்‌ 
நாட்டு விநியோகம்‌ மாவடை மரவடை குளவடை 

ஆள்‌ அமஞ்சி மற்றும்‌ எப்பேர்பட்டதும்‌ மகா திருப்பணிக்கு சந்திராதித்த 
வரையும்‌ நடக்கும்படிக்கு கல்வெட்டி குடுத்தோம்‌ 

இந்த தந்மத்துக்கு யாதுயொருவர்‌ அகிதம்‌ பண்ணிநவர்‌ கெங்கைக்‌ கரையில்‌ 
கோவதை பிறம்வதை பண்ணிநவந்‌ 

பாவத்திலே போக கடவர்‌ ஆகவும்‌ 


இடம்‌ 


அழசம 
அலம்‌ 
மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


6௦ 
எண்‌ : 51 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுணமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறையின்‌ முன்மண்டபத்‌ 
தென்புற அடித்தளம்‌ 


விசயாகார்‌, இம்முடிநரசநாயக்கர்‌ 


28.12.1505 


த மிம்‌ ௧௬.ஆஅ. 420 - 1913 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ துருக்கோவிலுக்குச்‌ சூரிய சந்திரர்‌ உள்ள காலம்‌ 
வரை திருநந்தாவிளக்கு எரிக்கவும்‌, சந்திவிளக்கு எரிக்கவும்‌ கொடையளித்த 
செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. துலுக்கணநாயக்கரின்‌ திருமேனிக்கு நன்மை 
உண்டாகும்‌ பொருட்டு ஆவன செய்யப்பட்ட இவ்‌ விளக்குகள்‌ எரிய ஆற்று. ர்க்‌ 
காணியடைய அல்லாளநாத இளையநூயக்கர்‌ என்பாரும்‌ முலைப்பாரு நாட்டினரும்‌ 
இணைந்து நாள்தோறும்‌ நூழிக்‌ கொட்டை அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலேசுவரன்‌ அரியராயவிபாடந்‌ பரஷைக்கு தப்புவராய 
கண்டந்‌ மூவராய கண்டந்‌ 

கண்டனாடு கொடாதான்‌ பூர்வ தக்ஷிண பச்சிம உத்தர சது சமுத்திறாதிபதி 
கசவேட்டை கண்டு அருளிய ஸ்ரீ 

வீரபிறதாப தேவராய மகரராயர்‌ மேதிநி 
தமராய இம்மடி நரசாணாயக்கர்‌ பிறுதி 

வி இராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 1427 இதன்மேல்‌ செல்லா 
நின்ற குறோதன சம்வத்சர 

த்து மகர நாயற்று பூர்வபக்ஷத்து தீரிதிகையும்‌ ஆதித்த வாரமும்‌ பெற்ற 
அ(விட்டத்து நாள்‌ மலாடாகிய ஐந 

நாத வளநாட்டு மகதை மண்டலத்து ஆற்றா ர்‌ கூற்றத்து அறகமூர்‌ நயினார்‌ 
திருக்காமீசுவரமுடைய நயினார்த்‌ திருக்கோயிலுக்கு திருநுந்தா விளக்கு சந்தி 
விளக்‌ 

குக்கும்‌ நரலோகர்கண்டன்‌ வயிர , , நாராயணன்‌ மறைபுக்கார்‌ காவலன்‌ 
சாடிக்காறர்‌ கண்டந்‌ ஸ்ரீமது எறமாஞ்சி துலுக்காணனாயக்கர்‌ திருமேனிக்கு 
ஸகலபாக்கியமும்‌ 


மீசுர கண்டந்‌ கட்டாரி சாளுவ 


உண்டாக வேணும்‌ என்று துட்டர்‌ கண்டர்‌ துட்ட நெட்டூரன்‌ அற்றா ர்‌ 
காணி உடை முளைவேட்டுவரி அல்லாளநாத இளையர்‌ நாயக்கரும்‌ ஆற்றா 
ர்‌ நாட்டவரும்‌ வெண்பார்‌ நாட்டில்‌ வேறு பிறிந்த முலைப்பாரு நாட்டவரும்‌ 
ஆறகமுர்‌ திருக்காமீசுவரமுடைய நயினார்‌ சன்னதியிலே குறைவற கூடி 
இருந்து மகாசங்கிறாந்த புண்ணிய காலத்திலே எங்கள்‌ நாட்டில்‌ ஊர்‌ 
வழியிலே ஏற்கு நாழி கொட்டை ஆக திருவிளக்கு எண்ணைக்கு கட்டளை 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌. 

இந்த தன்மம்‌ சன்திறாத்யவரை நடத்தக்‌ கடவோம்‌ 
யாதொருத்தரும்‌ அகிதம்‌ பண்ணினவர்கள்‌ கங்கை 
கொன்றப்‌ பாவத்திலே போக கடவர்க(ன்‌) 
ஆகவும்‌ இவை நாட்டவர்‌ பணியால்‌ நாட்டு கணக்கு அற்றுர்‌ நாட்டு வேளாள 
எழுத்து 


ஆக இந்த தருமத்துக்கு 
கரையிலே காராம்‌ பகவைச்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்கி 


கல்வெட்டு : 


oN AMA 


SRERENESSEISIEGEES 


61 


எண்‌ : 52 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுணமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறை மண்டப வடக்குபுறச்சுவர்‌ 


விசயநகரர்‌, வீரநரசிம்மபுசபல வசந்தராயர்‌ 
26.01.1509 
தமிம்‌ ௧௬ஆ.அ., 408 - 1913 


எறமாஞ்சி திம்மய நாயக்கர மகன்‌ துலுக்கண்ண நாயக்கர்‌ திருத்தேர்‌ ஒன்றைச்‌ 
செய்து அதில்‌ மாசிமாதம்‌ தோறும்‌ தம்பிரானாரை எழுந்தருளச்‌ செய்து தேரை 
ஓட்டுவித்த செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. கல்வெட்டின்‌ பின்பகுதி சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலேஸ்வ 

ரந்‌ ஹரியராயவிபாடந்‌ பா 

ஷைக்கு தப்புவராயர்‌ கண்டந்‌ மூவ 

ராயர்‌ கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநாடு 

கொடாதான்‌ பூர்வ தக்ஷண பக்ஷிம உத்தர 

சத சமுத்திராதிபதி ஈழத்திறை கொண்டு கஜவே 

ட்டை கண்டருளிய ராஜாதிராஜந்‌ இராச பரமேசுவரன்‌ 

ஸ்ரீ வீரப்பிரதாப தேவரரயர்‌ மகாராயர்‌ , மேதிநீ மீசுரகண்டன்‌ 
கட்டாரி சாளுவன்‌ நரசிங்கராயர்‌ குமாரர்‌ மஹாராயர்‌ நரஸா நா 
யக்க உடையர்‌ ஸ்ரீமந்‌ குமார வீரநரசிங்க புஜபல வச 
ந்தராயர்‌ பிருதிவிராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 
1430 இதன்மேல்‌ செல்லாநின்ற விபவ சம்வத்சர 

த்து கும்ப நாயற்று பூர்வபக்ஷத்து ஸத்தமியும்‌ சக்கரவார 

ம்‌ அசுவதி சுபயோகமும்‌ பெற்ற நாள்‌ மலாடாகிய ஜநநா 

த வளநாட்டு மகத மண்டலத்து ஆற்றா ற்‌ கூற்றத்து ஆற 
களூர்‌ நயினார்‌ திருக்காமீசுவரமுடைய தம்பிரானாற்கு ஸ்ரீமந்‌ ம 
கா நாயங்காசாரியன்‌ பாஷைக்கு தப்புவார்‌-நயங்கர்‌ கண்‌ 

டன்‌ நரளோக கண்டன்‌ வங்கினாராயணன்‌ 

மறைபுக்கார்க்‌ காவலன்‌ சேர சோழ பாண்டிய வல்லாளராய பயங்கரந்‌ 
ரபாயாதவராய ஸ்தாபனாசாரியன்‌ சம்புவராய சத்தாங்க வயிரி 
சாடிக்காறர்‌ கண்டன்‌ ஸ்ரீமந்‌ எறமாஞ்சி திம்மய நாயக்கர்‌ 

ஸ்ரீ மது குமாரர்‌ துலுக்கண னாயக்கர்‌ திருக்காமீசுவரமுடைய த 
ம்பிரானாற்கு பாண்டியன்‌ நாள்‌ முதல்‌ இன்னாள்‌ வரைக்கு தி 
ருத்தேர்‌ இல்லாமல்‌ இருக்க இல்‌ நரளோக கண்டன்‌ தி 

ருத்தேரும்‌ சமைக்க; மாசி மாசத்து பூர்வ பக்ஷத்து ௬ . . 
யிலே திருக்கொடி ஏற ஆயிலித்திலே ஆ . . - 

னாயகர்‌ திருத்தேரிலே எழுந்தருள திருத்தேரும்‌ ஒட்டிவி த்தூ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி 


கல்வெட்டு : 


10. 


11, 


எண்‌ : 53 
ஊர்‌ - ஆறுகளூர்‌ வட்டம்‌ - ஆந்தார்‌ 
தீருக்காமீ்சுணமுடைய நூயனார்‌ கோயில்‌ கருவறை மண்டபத்தென்ட ச்ஸ்‌ 
விசயநகரர்‌ 
04.02.1509 
தமிழ்‌ ஆகி 111 - 1913 


முன்கல்வெட்டில்‌ குறிப்பிட்ட தேர்த்‌ திருநாள்‌ தொடக்கக்‌ நலத்தில்‌ நடைப்‌ ட்ட 
ருந்தது. துமதநல்லூ ரிலிருந்த தக்கோளன்‌ பெருமாள்‌ மகன்‌ (ஆ லறயா ட்‌ சப்பத்‌ 
உயிரிழந்தமையால்‌ அக்கோவில்‌ அறங்கோவலர்கள்‌ ஆறைநுயமவ்‌ ம்‌ ப பத்தில்கூடி 
உதிரப்பட்டி நிலமாக ஆறகளூரில்‌ நன்செய்‌ நிலம்‌ 250 குழி எயா 
வழங்கப்பெற்றது. புன்செய்‌ நிலம்‌ ஓரிணை ஏர்‌ உழும்‌ அளவுக்கு அளி. அப்பெற்றநு. 
குடியிருக்க இரு மனையும்‌ ஒரு தோட்டமும்‌ நாள்தோறும்‌ கோவில்‌ இருநழ்‌ 
அரிசியளவு சோறும்‌ வழங்கப்பெற்ற செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. உ திரப்ட ட்டி என்பது 
போரில்‌ இரத்தம்‌ சிந்தி உயிர்‌ நீந்தமைக்காக அளிக்கப்பெறும்‌ கொக யாகும்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ சகாத்தம்‌ 1430 இதன்மேல்‌ செல்லாநிந்ற விபவ சழ்வ த்‌ சரத்து 
கும்பநாயற்று பூர்வபக்ஷத்து தெசமியும்‌ 
ஆதித்த வாரமும்‌ ஆயி லியத்து நாள்‌ மகதை மண்டலம்‌ ஆகம்‌ நாயனார்‌ 
திருக்காமிகாமுடைய நாயனார்‌. பாண்டியன்‌ னாள்‌ முதல்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
திருநாளும்‌ நடவாதீருக்கையில்‌ சுவாமி நரளோக கண்ட ந்‌ வங்கி நாராயணம்‌ 
மறைபுக்கார்‌ காவலந்‌ வள்ளாள இளய பயங்கரந்‌ சாடிக்‌ காம, கண்ட 
ந்‌ ஸ்ரீமங எறமாஞ்சி துலுக்கண நாயக்கர்‌ நாயனார்‌ திருக்காகரமுடைய 
நாபனாற்கு தேரும்‌ சமைத்து திருநாளும்‌ மாசித்‌ திருநாளாக ஆபிலியத்‌ தில்‌ 
கண்ட 
மகத்திலே திருமஞ்சனமும்‌ ஆக கட்டளை பண்ணி திருநான்‌ நுடக்கமில்‌ 
தூமதநல்லூ ரில்‌ கைக்கோளந்‌ . . . பெருமான்‌ மகன்‌ பபையம்‌ பறை 
எடுத்து முதலியார்‌ சன்னகமல ர 
னாயனார்‌. ஆதிசண்டேசுர நாயநாரும்‌ மாகேசுரரும்‌ ஆச அ(றைநாஙக 
மண்டயத்தில்‌ நிறைவு நிறைந்து குறைவறக்‌ கூடி இருந்து அமழிசண்டே சர 
னரயனார்‌ 
திருவாய்‌ மலந்தருளநபடி இந்த பறையனுக்கு உதிரப்பட்டி ஆஃ ஆறகடழர்‌ 
நன்செய்‌ நிலத்தில்‌ காளி அம்மை உடைப்புக்கு மேற்கு தியாகணருல்லார்‌ 
வாய்‌(க்‌) 
(கைக்கு கிழக்கு நன்செய்‌ குழி 250 * ஒரிணை ஏர்‌ ௬டந்தமட்டு புன்செய்‌ 
மா நிலமும்‌ ஒருமனையும்‌ ஒரு . . மானிபமும்‌ திருமஞ்சன வழுக்கு தெற்கு 
இரண்‌ 

டு ஒரு தோட்டமும்‌ கேர்மிலிலே நிற்றம்‌ இருநாழி அருசிய'ல்‌ சோறும்‌ 
மனையாவது சந்நதி தெருவில்‌(க்கு) வட சிறகில்‌ ஒருமனையும்‌ குடூத்தரளி 
3 ஆதிசண்டேசுரனார்‌ திருவாய்‌ மலந்தருலிநபடியாலே இம்‌ மந்திரம்‌ 
உண்டானது இவற்‌ த . . .ன்‌ பெருமாளும்‌ இவன்‌ வற்கத்தாரும்‌ சந்திறாதித்‌ 
(தவரையும்‌) அனுபவித்து கொள்ள கடவர்களாகவும்‌ இவை திருஞான 
சம்பந்த பண்டிதர்‌ எழுத்து இவை பல முதல்‌ கங்காணி பெரிய நயினார்‌ 
எழுத்து ௨ 
கல்வெட்டு தொடர்ச்சி இல்லை 
*ஒரிணை 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
9. 
10. 
ரர, 
12. 
13. 
14, 
15. 
16, 
7. 
18. 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 


66 
எண்‌ : 54 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறையின்‌ முன்மண்டப 
வடக்குபுறச்‌ சுவர்‌ 


விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 


28.02.1510 


தமிழ்‌ ௧ஆஃஅ. 427 - 1913 


மேற்குறிப்பிட்ட தேர்த்‌ திருநாள்‌ தொடங்கிய பிறகு அது தொடர்பாக சீபாதம்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலேஸ்வரந்‌ பாஷைக்கு தப்பும்‌ ராயர்‌ கண்டந்‌ 
மூவராயர்‌ கண்டந்‌ மேதிநி மீசுவரகண்டந்‌ கட்டாரி -சாளுவந்‌ சதுத்‌ 
சமுத்திராதிபதி 

ஸ்ரீ கிருஷ்ணராயர்‌ பிறுத்விராஜ்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாபதம்‌ 
1430 இதந்‌ மேல்‌ செல்லாநின்ற சுக்கில . . . சம்வற்‌ சரத்து மீடி நாயற்று 
பூர்வபக்ஷ்த்து சப்தமியும்‌ பிரஹஸ்தபதி வாரமும்‌ பெற்ற விசாகத்து நாள்‌ 
மகதை மண்டலத்து ஆற்றூ ர்‌ கூற்றத்து ஆறகமுர்‌ நாயினார்‌ கீருகா 
மீசுரமுடைய தம்பிரானாற்க்கு ஸ்ரீமந்‌ மகாநாயங்காசாரியன்‌ . . .. . 
பாஷைக்கு தப்பும்‌ நாயங்கர கண்டன்‌ நரலோக கண்டந்‌ வங்க நா 
ராயணந்‌ ஸ்ரீமந்‌ எறமாஞ்சி துலுக்கண நாயக்கர்‌ திருக்காமீசுரமுடைய 
தம்பிரானாறக்கு பாண்டிய நாள்ளுக்கு தேரில்லாமல்‌ இருக்கயில்‌ 6 

தரும்‌ சமைத்து திருநாளும்‌ நடத்தி . . நாயகர்‌ திருமுன்‌ எழுந்தருளும்படி ௧ 
ட்டளை இடுகையில்‌ . . . நாயகர்க்கு சீபாதம்‌ தாங்கும்படி நாச்ச ராண்‌ 
டார்க்கு காணி ஆட்சி ஆச கோயிலிலே திநமும்‌ நானாழி அருசியில்‌ அ 
ம்முதும்‌ முள்ளி(ட்ட) குழி நஞ்சை நிலம்‌ . . ஒரு மனையும்‌ சந்திறாதித்த 
வரையும்‌ நாச்சராண்டாரும்‌ யிவந்‌ வங்சகாரரும்‌ காணி ஆக அனு பவித்துக்‌ 9 
காள்ளவும்‌ இதுக்கு அகுதம்‌ பண்ணிநவர்கள்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 


பாவத்திலே போகவும்‌ . . . . : . . இவை திருஞானசம்பந்த பண்டிதந்‌ 
எழுத்து 

எண்‌ : 55 ' 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்௬வர்‌ 
விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 
12.06.1514 


தமிழ்‌ கஆ௮, 423 - 1913 


செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


எறமாஞ்சி அக்கிதிம்மய நாயக்கரும்‌ கோவில்‌ தானத்தாரும்‌ சேர்ந்து ஊராண்டார்‌ 
என்பவருக்கு ஓர்‌ இணை ஏர்‌ உழக்கூடிய புன்செய்‌ நிலத்தை ஊரை இறையிலி 
(ஊர்க்கீழ்‌ இறையிலி) ஆகக்‌ கொடுத்த செய்தி. கல்வெட்டின்‌ பின்பகுதி சிதைந்‌ 
துள்ளதால்‌ எதன்பொருட்டுக்‌ கொடுக்கப்‌ பெற்றது என்பதை அறிய இபலவில்லை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மஹாமண்டலேஸ்வரந்‌ பாஷைக்கு தப்பும்‌ இராயர்‌ கண்‌ 
மூவராய கண்டந்‌ மேதிநி மீஸ்வ 

ரகண்டந்‌ கட்டாரி சாளுவந்‌ கிறுஷ்ணதேவ மஹாராயர்‌ ப்ருதவி ராஜ்யம்‌ 

பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 

1436 இதன்மேல்‌ செல்லாநின்ற யுவ ஸம்வத்ஸரத்து மிதுந நாயற்று பூர்வ 

பக்ஷத்து பஞ்‌(ச)மியும்‌ சோம வாரமும்‌ பெற்ற 

அவிட்டனான்‌ ஸ்ரீமந்‌ மகர நாயங்காசாரியன்‌ பரஷைக்கு தப்பும்‌ நாயங்கர்‌ 

கண்டந்‌ நரளோக கண்டந்‌ வங்கி நாராயணந்‌ மறை 

புக்கார்‌ காவலந்‌ சேர சோழ பாண்டிய வள்ளாளராய பயங்கரந்‌ யாதவராய 

சாளுவ நாசரரியந்‌ சம்புவராய சவுத்தாங்க வயிர சாடிக்காறர்‌ 

கண்டந்‌ ஸ்ரீமந்‌ எறமாஞ்சி அக்கி திம்மய நாயக்கரும்‌ மகதை மண்டலத்து 

ஆற்றூர்‌ கூற்றத்து ஆறகளுர்‌ நாயினார்‌ திருக்காமீசுரமுடை 

ய தம்பிரனார்‌ கோயில்‌ பண்டாரத்தாரும்‌ ஸ்ரீ மாயேசுரரும்‌ இவூர்‌ வேங்கடம்‌ 

மகன்‌ ஊராண்டாற்கு ஊரமை இறையிலி பட்டையம்‌ குடுத்த 

படி காளியம்மை நாச்சியார்‌ கோயிலுக்கு வடகிழக்கு முன்னாள்‌ தான்‌ 

திருத்தின நிலம்‌ உட்பட நஞ்சை நிலம்‌ 250 குழியும்‌ அக்குழிக்கள்ளே ப 
யிற்‌ செய்து கொண்டு புஞ்சை ஒரிணை ஏற்க்குமான . . . தானத்தாற்க்கு 

பின்பு ஊர்க்கழனி . , . 


எண்‌ : 56 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்‌ ௬வர்‌ 
விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 


30.08.1514 


தமழ்‌ ௧ஆஅ௮. 409 - 1913 


ஆறகளூர்‌ நத்தத்தின்‌ வடக்கில்‌ பனந்தலை என்னும்‌ ஊர்‌ தருக்காமீசவரமுடைய 
நாயனார்‌ கோவிலின்‌ சர்வமானிய தேவதான நிலமாக இருந்தது. பாழடைந்த 
நிலையிலிருந்த அவ்வூர்‌ எறமாஞ்சி அக்கிதிம்மய நாயக்கரால்‌ மீண்டும்‌ பதுப்பிக்கப்‌ 
பெற்று இம்மடிதுலுக்கண்ண நாயக்கன்‌ பேட்டை என்று பெயரிடப்பெற்றுள்ளது. 
இப்பேட்டையில்‌ புதிதாகக்‌ குடியேறிய கைக்கேளார்க்கும்‌ பிற குடிகளுக்கும்‌ வரிச்‌ 
சலுகை அளிக்கப்பெற்றது. 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


சேநமக -5 


ஜவ உய aw 


ஸ்வஸ்திஸ்ரீ மநு மஹா மண்ட 
லேஸ்வரந்‌ பாஷைக்குத்‌ 

தப்பும்‌ இராயர்‌ கண்டற்‌ இராயந்‌ 
கண்டந்‌ .மேதிநி மீசுர கண்டந்‌ கட்‌ 


்‌ டாரி சாளுவர்‌ -கிருட்டிணதேவ மஹா 


இராயர்‌ ப்ருதிவி ராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற சகா 

பப்தம்‌ 1436 இதின்மேல்‌ செல்லாநின்ற பாவஸம்‌ 

வற்சரத்து சிங்க நாயற்று பூர்வ பக்ஷத்‌ 

து ஏகாதெசியும்‌ புதவாரமும்‌ பெற்ற சோதி 

நாள்‌ ஸ்ரீமன்‌ மஹாந்‌ நாயஹ்காசாரியன்‌ பாஷைக்கு 

த்‌ தப்பும்‌ நாயங்கர்‌ கண்டந்‌ நரளோக கண்டர்‌ 

சம்புவராய சவ்‌ஆங்க வயிரி யாதவராய ஸ்யாபநாசா 

ஸியந்‌ சாடிக்காறர்‌ கண்டந்‌ ஸ்ரீ மது எர்ரமஞ்சி அக்கி 

த்திம்மய நாயக்கர்‌ மகதை மண்டலத்து அற்றா ர்‌ கூற்றத்து 

ஆறகளூர்‌ நயினர்‌ திருக்காமீசுரமுடைய தம்பிரான்‌ திருநாமத்‌ 

துக்காணி ஆந தேவதாநம்‌ சருவமாநிபயம்‌ ஆறகளூர்‌ நத்தத்தி வடக்கில்‌ நத்த 
ம்‌ பனத்தலைப்‌ பாழாகயில்‌ இன்த நத்தம்‌ இம்மடி துலுக்கண ஆயக்கன்‌ பேட்‌ை 
'ட என்று கட்டிஇநுக்கு ஸ்லை கிழக்கு ஆற்றுக்கு மேற்கு தெற்கு முட்டைய்‌ கிண 
ற்றுக்குத்தெற்க்கில்‌ கரைக்கு வடக்கு மேற்கு துர்கா தேவி சுரைக்‌ கிழக்கு அற்று 

க்கு தெற்க்கு இந்‌ நாற்கெல்லைக்கு உட்பட இந்‌ நத்தத்தில்‌ வந்தேறும கை 
ய்க்கோளரும்‌ இராச்சோறு வரிசோறு அமஞ்சி நாட்டுக்கு பிறக்‌ 

கும்‌ பழவரி புதுவரி கூடுவற்கம்‌ அரைவாசி இனிமேல்‌ பிறக்கும்‌ வரி உள்ப 
ட மனையாங்கட்டு குத்தகை மா தறிக்கு மூன்று பணமும்‌ யெருதுக்கு மூன்று 
(பாதுக இவை வாணகோவரையன்‌ எழுத்து இவை விழுப்பாதராயன்‌ எழுத்து 
இது கருகாலமுடையாற்‌ கல்வெட்டு ௨ 


எண்‌ : 57 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராச பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ கிழக்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 
10.06.1519 
தமிழ்‌ கூர 449 - 1913 


கரியவதராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ ஸ்தானிகர்‌ மூவர்‌ கிருட்டிண தேராயரை விசயநகரத்தில்‌ 
சந்தித்துக்‌ கோவிலில்‌ வழக்கத்திற்கு மாறாக வரி வசூல்‌ இறாசாகரம்‌) செய்யப்பெறும்‌ 
அநீதியை எடுத்துரைத்து நீதி வேண்டினார்‌. அமரம்‌ திம்மரசைய்யன்‌ அம்முவறைபும்‌ அரசர்முன்‌ 
அழைத்துச்‌ சென்று அவர்களுக்கு வேண்டியதைச்‌ செய்தார்‌. அரசர்‌ கோவில்‌ ஸ்தானிகரை 

த்து மேலாடையும்‌ தலைக்குல்லாவும்‌ குதிரையும்‌ கொடையும்‌ அளிந்துச்‌ சிறப்புத்‌ 
செய்து கஸ்லைக்குறிச்சி பற்றில்‌ பொன்டரப்பின ஏரிக்கீழ்‌ நன்செய்‌ நிலம்‌ ஸ்தாவ மணியடி 
300 குழியும்‌ தேவியர்குறிச்சி ஏரிக்கீழ்‌ 600 குழியும்‌ திருவிடையாட்பமாக மூன்று ஸ்துணிகர்க்கும்‌ 
கொடையாக அளித்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4, 
5, 
6. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


ஸ்வஸ்திஸ்ரீ மநு மஹாமண்டலேஸ்வரநு அரியராயவிபாடந்‌ பாஷைக்கு 
தப்புவராயர்‌ கண்டந்‌ மூவராய கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடாதான்‌ பூர்வ தக்ஷிண பச்சிம உத்தர சது சமுத்திராதிபதி ராசாதிராச 
பரமேசுவரந்‌ ஸ்ரீ கிருஷ்ணதேவ மகாராயர்‌ பிருதிவி ராச்சிம்‌ பண்ணி 
யருளாநின்ற சகாப்தம்‌ 1441 இதன்மேல்‌ செல்ல நின்ற பிரமாதி சம்வத்சரத்து 
மிதுந நாயற்று பூர்வபக்ஷத்து திரயோதிசியும்‌ சுக்ரவாரமும்‌ பெற்ற அநுராய 
நாள்‌ மலாடாகி ஜந(நா)த வளநாட்டு மகதை மண்டலத்து ஆற்றா ர்‌ கூற்றத்து 
ஆறகழர்‌ பெருமாள்‌ கரியவற்கு பூர்வம்‌ நடந்து வருகிற திருவிடை யாட்ட மாந்‌ 
தேவியர்குறுச்சிக்கு அங்கிருக்கிற ராசகரம்‌ அகிதம்‌ பண்ணுகையில்‌ பிது 
காரியம்மாக யிங்கே விசயநகரத்து யிக்‌ கோயில்‌ ஸ்தாநிகா வருகையில்‌ 
கிருஷ்ணதேவ மஹாஆய்‌ஆசலில்‌ ஸ்ரீமது அமரன்‌ திம்மரசர்‌ 

சுவாமி பாதமும்‌ காண்பித்து திருவிளையாட்டமார தேவியர்குறுச்சியும்‌ 
சீர்வமாந்யம்‌ ஆக பண்ணிக்குடுத்த பிக்‌ கோயில்‌ யிவ்வெம்பெருமான்‌ 
ஸ்தாநிகர்‌ அச்சநாளிருத்தி காணிய ஆத்ரகோத்ரத்து வைகாநஸ தத்ரத்து 
வென்று மாலையிட்ட பெருமாள்‌ புத்ரன்‌ திருமலைய்ய . . . கப த்துரைவார்‌ 
புத்ரன்‌ கரியபெருமாள்‌ பெரிய கரியவர்‌ புத்ரந்‌ வென்று மாலையிட்‌। 
பெருமாளும்‌ மூவற்கு பட்சைவடம்‌ குல்லாவும குடுத்து 

குதிரை குடையும்‌ குடுத்து நமக்கு சுவாமி பாலித்தருளின சீர்மையான 
கல்லைக்குறிச்சிப்‌ பற்று பொன்பரப்பின ஏரிகீழ்‌ நஞ்செய்‌ நிலம்‌ யில்‌ 
வெம்பெருமான்‌ திருவிடையாட்டம்‌ குழி 1000 [மதில்‌ மிந்த மூன்று 
நிக்வாகதத்துக்கும்‌ ஸ்தானமாந்ப யிறையிலி ஆக 

குடுத்த குழி 300 (மிந்த முந்நரறு குழியும்‌ திருவிடையாட்டம்‌ தேவியர்‌ குறிச்சி 
ஏரிகீழ்‌ நஞ்சை நிலத்தில்‌ மூன்று நிர்வாக்த்துக்கும்‌ ஸ்தானமாந்ப யிறையிலியாகக்‌ 
குடுத்த குழி 600 ஆக குழி துளாயிரமும்‌ சர்வமான்ய பிறை 

யிவி ஆக குடுத்தோம்‌ யீந்த ஸர்வமாந்ய யிறையிலி யிவர்களும்‌ யிவர்கள்‌ 
புத்ரர்கள்‌ தராதிகளும்‌ ஆச்சந்தர காலமும்‌ அனுபவித்துக்‌ கொண்டு வரக்‌ 
கடவர்கள்‌ ஆகவும்‌ அமரந்‌ திம்மரசைய்யன்‌ ஸ்ரீ கேசவய்ய வ்ராலு 


எண்‌ : 58 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராச பெருமாள்‌ கோவில்‌ கருவறை மண்டபத்தின்‌ தெற்குப்புற அடித்தளம்‌ 
விசயநகரர்‌, சாளுவ திம்மயராயர்‌ 


01.08.1522 


தமிழ்‌ கஆஅ, 450 - 1913 


திம்மநாயக்கர்‌ என்பவரால்‌ தன்னுடைய தலைவனாகிய குமார அம்மணநாயக்கர்‌ 
பெயரில்‌ நரசாநாயக்கர்‌ வெற்றி பெற வேமடிக்‌ கோவிலில்‌ பூசை செய்யும்‌ 
ஆழ்வார்கள்‌ மூவருக்கு அர்ச்சனா விபவ காணியாகச்‌ சர்வமாகியாக 450 கழி 
நிலம்‌ வழங்கப்பெற்றது. மற்றும்‌ திருவாராதனை பூசைக்கு இம்மூளர்க்கும்‌ 200 
குழி நிலம்‌ அளிக்கப்பெற்றது. - 


கல்வெட்டு : 
1, 
2. 
3 
4, 
5. 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி. : 
செய்தி 
சேநமக -$அ 


87 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலேசுவந்‌ அரியராய விபாடந்‌ பாஷைக்குத்‌ தப்புவராப 
ராயர்‌ கண்டன்‌ மூவராயர்‌ கண்டர்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடாதான்‌ பூர்வ தக்ஷ்ண பச்சிம உத்தர சது சமுத்திராதிபதி. கெஜவேட்டை 
கண்டருளி ஈழமும்‌ திரை கொண்ட 

இராசாதிராசந்‌ இராசபரமேசுவரந்‌ ஜகதேக ராமந்‌ ராயர்‌ சாளுவ 
நரசிங்கராயர்குமாரர்‌ தம்மையராயர்‌ பிருதிவிராஜ்பம்‌ பண்ணி அருளா நின்ற 
சகாப்தம்‌ 1444 இதன்மேற்‌ செல்லாநின்ற ருதிரோத்காரி ஸவத்சரத்து சிம்ம 
நாயற்று பூர்வபக்ஷத்து தசமியும்‌ சுக்கரவாரமும்‌ பெற்ற 

சோதிநாள்‌ மலாடாகிய ஐநநாத வளநாட்டு மகதை மண்டலத்‌ தாற்றா ர்க்‌ 
கூற்றத்து ஆறகளுர்‌ பெருமாள்‌ கரியவர்‌ கோயிலுக்கு சுவாமி நரசாநாயக்கர்‌ 
யுடையார்‌ திக்கு விசையம்‌ பண்ணி எழ வேணும்‌ என்று குமாரர்‌ சுவாமி 
அம்மணநாயக்கர்‌ தன்மம்‌ ஆக தம்மைய நாயகக்கர்‌ இக்கோயில்‌ அர்ஜ்ஜநா 
விபவ காணியுடைய 

ஆத்ரேய கோத்ரத்து வைகானச சூத்ரத்த திருவனந்தாழ்வார்‌ புத்ரந்‌ கூறியவற்‌ 
வென்று மாலையிட்ட பெருமாள்‌ புத்ரந்‌ திருமலை அப்பன்‌ உள்ளிட்டாரும்‌ 
வேங்கடத்துறைவார்‌ புத்ரன்‌. . கரியவர்‌ உள்ளிட்டாற்க்‌ கும்‌ மானியம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தபடி இம்மண்டலத்து இக்கூற்றில்‌ இவ்வூர்‌ பிடாகை ஆன சிற்றேரி 
ஏரிக்கீழ்‌ நஞ்சை நிலத்திலே இவ்வெம்பெருமான்‌ திருவிரை. ஆட்டம்‌ 
சறுவமாணியம்‌ இறைஇலி வாரப்பற்று நிலம்‌ 450' இதில்‌ இவர்கள்‌ மூன்று 
பேற்கு திவாராதநத்துக்கு இறையிலி ஆக சேத்த நிலம்‌ 200 இதுவும்‌ திருவிடை 
ஆம்டம்‌ கண்டமாத்தால்‌ புஞ்சை நிலத்தில்‌ . . . . மாணியமும்‌ தாதன்‌ ஏரிகீழ்‌ 
கொ... கராயன்‌ . . . ஏந்தல்‌ கீழ்‌ நஞ்சை நிலத்திலே திருத்தி பெறும்‌ 
குளம்‌ இம்மருவாதிக்கு சறுவமானியம்‌ ஆக சந்திராதித்தவரையும்‌ 
அனுபவித்து வரக்கடவர்சுளாகவும்‌ இந்த தன்மத்துக்கு அகிதம்‌ பண்ணின 
வர்கள்‌ கங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற பாபத்தில்‌ போக 
கடவர்களாகவும்‌ இவை அம்மணநாயக்கன்‌ எழுத்து 

திருவெழுத்து துல்யம்‌ ௨ 


எண்‌ : 59 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராச பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டபத 
தெற்குப்புற அடித்தளம்‌ 

விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 


06.01.1525 


தமிழ்‌ க, 451 - 1913 

ஆறகளூர்‌ கரியவரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலுக்குக்‌ கோவில்பணி செய்நற்‌ பொருட்டு 
அடியவர்‌ எண்மர்‌ அமர்த்தப்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ கோவில்‌ பிரசாதம்‌ செய்தருளவும்‌ 
திருவமுதுபடிக்‌ கட்டளைக்கும்‌ சர்வமானிய நிலமாக 1000 குழி திருமலைநாயக்கருக்கு 
நன்மை உண்டாகும்‌ பொருட்டு மிறுத்தஞ்சைய நாயக்கரால்‌ வழங்கப்பெற்றது. 


2 2] 


கல்வெட்டு : 
ர. 
2. 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹா மண்டலேஸ்வரந்‌ ராசாதிராசந்‌ ராஜ பரமேஸ்வரன்‌ 
ஸ்ரீமந்‌ பூர்வ தக்ஷண பக்ஷிம உத்தர சதா சமுத்திராதி பதி தம்மராய ஸ்ரீ 
வீரப்பிராதாப நரசா னாயக்க வீரளோக வசந்த ராய ஸ்ரீ கீருஷ்ணதேவ மஹாராயர்‌ 
பிருதிவிராச்சியம்‌ பண்ணி அருளாயிநின்ற சகாப்தம்‌ 1446 இதன்மேல்‌ 
செல்லாநின்ற தாருண ஸ்ம்வக்ஷரது மகர நாயற்று ஏகாதசியும்‌ 

ரேவதியும்‌ பெற்ற சுக்ரவாரத்து நாள்‌ மலாடாகிய செநநாதவளநாட்டு மகதை 
மண்டலத்து ஆற்றா ர்‌ கூற்றத்து ஆறகழூர்‌ பெருமாள்‌ கரிய பெருமாளுக்கு 
மலை நாயக்கர்‌ காயத்துக்கு கடவார்‌ மிறுத்தஞ்செய நாயக்கர்‌ சுவாமி திருமலை 
நாயக்கர்‌ நமக்குபாலித்‌ தருளின தென்கரை சீர்மையில்‌ கரையூர்‌ கூற்றத்து 
ராகவேவ்வரன்‌ காலில்‌ மேலை வெட்டி நஞ்சை நிலத்தில்‌ திருமலை நாயக்கர்‌ 
தன்மமாக இவ்வெம்பருமானுக்ககு எட்டுபேர்‌ எம்பெருமானடியாரையும்‌ வீட்டு 
இவர்களுக்கு ப்ரசாதத்துக்கு அமுதுபடிக்‌ கட்டளைக்கும்‌ இவர்களுக்கு 
இறலிக்கும்‌ ஆதிசங்கிறம புண்ய காலத்தில்‌ தாராபூர்வமாக சர்வமானியமாக 
விட்ட நிலம்‌ குழி 1000 இந்த நிலம்‌ ஆயிரங்குழிக்கும்‌ அணைவரி நீர்வழி 
காணிக்கை நாட்டு வெச்சம்‌ விலாடம்‌ பழவரி புதுவரி மற்றும்‌ எற்பேற்ப்‌ 

பட்ட சகல ப்ராபிதியும்‌ நாங்கலாகச்‌ சர்வமானியமாக கட்‌ ளையீட்டு 
வீட்டபடியாலே இந்த நின்றயத்திலே ஆசந்தராக்‌ காலமும்‌ அனுபவித்து வர 
“கடவதாகவும்‌ இந்த தம்மம்‌ பாதொருவர்‌ பரிபாலனம்‌ பண்ணினவர்‌ களுக்கு 
அனந்த புண்யம்‌ பண்ணின பலம்‌ உண்டாகவும்‌ இதுக்கு அகிதம்‌ 
பண்ணினவர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்பசுவைக்‌ கொன்ற போவத்திலே 
போகக்‌ கடவநாகவும்‌ உ ௬பமஸ்து சிதம்பரம்‌ 


எண்‌ : 60 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
கரியவரதராச பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டபத்‌ 
வடக்குப்புற அடித்தளம்‌ 

விசயநகரர்‌, அச்சுதேவ மகாராயர்‌ 


27.01.1533 


தமிழ்‌ ௧ஆஃஅ 452 - 1913 


குகையூரைச்‌ செர்ந்தகைக்கோளரான வேங்கி மகன்‌ கண்ணன்‌ என்பவன்‌ 
கரியஹதராசப்‌ பெருமான்‌ கோவிலில்‌ தேர்த்‌ திருவிழா நடத்தியமைக்காக அக்கோவில்‌ 
சன்னதியில்‌ கோவில்‌ தானத்தாரும்‌ சேனை முதலிகளும்‌ கூடி அக்கண்ணனுக்கு 
ஒருமனையும்‌ ஒருதறிமானியமும்‌ 3 குழி நிலமும்‌ மற்றும்‌ அனைத்து ௨ ரிமைகளும்‌ 
அளித்தனர்‌. அவ்வுரிமையை அவன்தம்பியும்‌ அவன்‌ வழித்தோன்றல்களும்‌ துய்த்துக்‌ 
கொள்ளவும்‌ விற்கவும்‌ ஒற்றி வைக்கவும்‌ உரிமை அளித்தனர்‌. 


கல்வெட்டு : 


அரசர்‌ : 
காலம்‌ 


மொழி 


சுபமஸ்து ஸலஸ்திஸ்ரீ மஹா மண்டலேஸ்வரந்‌ அரியராய விபாடன்‌ 
பாஷைக்குத்‌ தப்புவராய கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடாதான்‌ துலுக்க தளவிபாடன்‌ துலுக்க மோகந்தவிழ்த்தான்‌ 
எம்மண்டலமும்‌ திறை கொண்டருளிய அச்சுததேவ மகாரயர்‌ மிறுதுவி 
ராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 1454 இன்மேல்‌ செல்லா நின்ற 
நந்தன சங்வசரத்து கும்ப நாயற்ரு புறுவ பக்ஷ 

திறுதிகையும்‌ சோம வாரமும்‌ பெற்ற உத்திரட்டாதி நக்ஷத்தரத்து நாள்‌ 
மிலாடாகிய செனநாத வளநாட்டு மகதை மண்டலத்து வேறு பிறிந்த ஆற்றா 
ர்க்‌ கூற்றத்து ஆரச்ழர்‌ கரியபெருமாள்‌ சன்னதியில்க்‌ குகையூர்‌ கோளகடீவேங்கி 
மகன்‌ கண்ணன்‌ தேர்‌ எடுக்கையில்‌ பெருமாள்‌ கரியபெருமாள்‌ சன்னதியில்‌ 
சேனைமுதலி ஆழ்வாரும்‌ ஸ்ரீ காரியம்‌ செய்வார்‌ கோயில்‌ அதிகாரம்‌ ஸ்ரீ 
தானத்தாரும்‌ ஆக சோபான மண்டபத்தில்‌ நிறைவுற நிறைந்து குறைவறக்‌ 
கூடி இருந்து சேனைமுதலி ஆழ்வார்‌ திருவாய்‌ . . . 

ருளிநபடி ஆக இந்த கண்ணனுக்குக்‌ காணி ஆட்சிஆக பண்ணிக்‌ குடுத்தபடி 
கோயிலுக்கு தெக்கு தாதன்மனைக்கு கிழக்கு முதலியாள்‌ மனைக்கு மேற்கு 
ஒருமனையும்‌ ஒருதறி மானிபம்‌ தியாகணநல்‌ ஊரிலே பெரிய 
படாஇறைஇலிக்கு கிழக்கு வாய்க்காலுக்கு வடக்‌ தெற்கு கொல்லை ஒன்றும்‌ 
பொன்பரப்பி திருவிளையாட்டம்‌ நஞ்சை நிலத்தில்‌ பொன்பரப்பி 
தேவதானத்துக்கு வடக்குக்கு . . . மூன்று குழி நிலம்‌ கோயில்‌ தன்‌ மானம்‌ 
நாழி பிரசாதமும்‌ மெருவாதி சேனைமுதலி ஆழ்வார்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளுகை 

யாலே இந்த சுவந்திம்மனையான மறுவாதியும்‌ இவன்‌ தம்பி சின்னனும்‌ 
இவன்‌ வற்கத்தாரும்‌ அனுபவித்து விற்றும்‌ ஒற்றி வைத்துக்‌ கொள்ள 
கடைவராகவும்‌ மலைமண்டல பெருமாள்‌ எழுத்து கரியபெருமாள்‌ எழுத்து 
வென்று மாலை இட்ட பெருமாள்‌ எழுத்து பேர்ரேற்றுப்பிள்ளை எழுத்து 


எண்‌ : 6 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டப 
வடக்குப்புற அடித்தளம்‌ 


விசயநகரர்‌, அச்சுகேவ மகாராயர்‌ 


19.09.1539 


தமிழ்‌ ௧ஆஅ௮. 433 - 1913 

திருக்காமீசுவரமுடைய கோவில்‌ தானத்தார்‌ கோவில்‌ ஊழியம்‌ செய்வார்க்கு 
நிலத்தையும்‌ மாடாபத்தய உரிமையையும்‌ அளித்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 
கோவில்‌ தானத்தார்கள்‌ காணிக்குடியாளர்‌ திம்மரசையன்‌ என்பவருக்குப்‌ 
பணத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு நிலத்தையும்‌ ஊழியத்தையும்‌ உரிமையாக்கினர்‌. 


கல்வெட்டு : 
1 
2. 
4. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


79 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹா மண்டலேஸ்வரந்‌ அச்சுததேவ மகாராயர்‌ 
ப்றுதுவிராச்சியம்‌ பண்ணி அருளாநீன்ற சகாப்தம்‌ 1661 இதன்மெல்‌ 
செல்லாநின்ற விகாரி சம்வத்சரத்து கன்னி நாயற்று பூர்வ பக்ஷத்து சப்தமியும்‌ 
சுக்கிர வாரமும்‌ மூல நட்சத்திரமும்‌ பெற்ற மலாடாகிய செனநாத வளநாட்டு 
மகதை மண்டலம்‌ 
ஆற்றா ர்‌ கூற்றத்து ஆறகளூர்‌ திருக்காமீகவரமுடைய தம்பீரானார்‌ திருக்கோயில்‌ 
ஆ . . . மண்டபத்தில்‌ நிறைவுற நிறைந்து குறைவறக்‌ கூடி சண்டேசுவர 
நாயனார்‌ திருவாய்‌ மலரந்தருளிச்‌ செயல்படிக்கு கரணிக்குடி நிம்மரசயன்‌ 
முத்தறை மனு . . ன்‌ கோயில்‌ அதிகாரம்‌ காணிப்‌ பணம்‌ கொண்டு . . . . 
. தானத்தார்‌ ஆன வித்த . . திருஞான சம்பந்த பண்டிதரும்‌ பெரிய 
பெருமான்‌ ஆன கங்காணி ஆண்டாரும்‌ கோயில்‌ கணக்குதீருக்காமீகரம்‌ 
. உடையான்‌ அம்பலவன்‌ செவ்வந்திறாதன்‌ ஆற்றா ர்‌ நாட்டு வேணிற்கு 
மாடாபத்தியத்து . . நாள்‌ முப்பதும்‌ உபையம்‌ பண்ணிக்‌ குடுத்த இந்த 
காணி ஆட்சிக்குள்ளாந . . 
ற்ற இறையிலி சுதந்தர இறை மாணியம்‌ காணி . . . மேல்‌ நோக்கிய மரம்‌ 
கீழ்நோக்கிய கிணறு கோயில்‌ சுவந்திரம்‌ உண்டானதும்‌ பெற்று கோயில்‌ 
ஊழியம்‌ எங்களுக்கு அற்றபடி பண்ணி சந்திராதித்தவரையும்‌ தாமும்‌ தம்மிட 
வற்கத்தாரும்‌ இந்த மாடாபத்தியக்‌ காணிச சுவந்தர . , 


- அனுபவித்துச்‌ 
சுகத்திலே இருக்கவும்‌. 


எண்‌ : 62 
ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புற அடித்தளம்‌ 
திருமலைநாயக்கர்‌ 
26.11.1624 
தமிழ்‌ ௧ஆஅ, 413 - 1913 


ஆறகளூர்‌ திருக்காமீசுவரமுடைய கோவில்‌ முப்பது நாள்‌ பூசைவட்டமும்‌ 
திருஞானசம்பந்த பண்டிதர்க்கு உரிமையாக இருந்தது. பசுபதி பண்டிதர்‌ என்பவர்‌ 
முன்னரே நம்பியார்‌ அழகியார்‌ என்பவர்க்கு அப்பூசை நாளில்‌ பதினைந்து நாள்‌ 
பூசை உரிமை உண்டென்றும்‌ அதற்கான கோவில்‌ ஆணை ஒன்று உண்டென்றும்‌ 
கூறினார்‌. அவருக்கு ஏழரை நாள்‌ பூசை உரிமையாக்கப்‌ பெற்றது. ஆனால்‌ அவர்‌ 
பத்தெட்டுத்‌ தலைமுறையாக அப்பூசை உரிமையைத்‌ துய்த்து வருவதால்‌ 
அவ்வேழரை நாள்‌ உரிமையை ஏற்கவில்லை. பழங்காலத்தி லிருந்து, தொடர்ந்து 
துய்த்து வந்த திருஞான சம்பந்த பண்டிதரை நாட்டார்‌ வரவழைத்தட வழக்கைக்‌ 
கேட்டுத்‌ தீர்ப்பு வழங்கியும்‌ வழக்கு முற்றுப்‌ பெறாமையால்‌ திருமலைநாயக்கர்‌ 
தலையிட்டு அவர்‌ ஏற்பாட்டின்படி நான்கு அகரத்துப்‌ பொதுமக்கள்‌ காமநாநன்‌ 
சன்னதியில்‌ கூடி இருவரின்‌ வழக்கைக்‌ கேட்டுப்‌ பழங்காலமாகத்‌ தொடர்ந்து 


பூசை முறையைத்‌ துய்த்து வந்த திருஞான சம்பந்த பண்டிதர்க்கு முப்பது நாள்‌ 
பூசையும்‌ உரிமையாக்கப்‌ பெற்றமை, 


கல்வெட்டு : 


10. 


71 


ரக்தாக்ஷி வருஷம்‌ கரத்திகை மாதம்‌ 27 தியதி ஸ்ரீமது திருமலைய்‌ நாயக்கர்‌ 
ஆறகமுர்‌ தானத்தார்க்கு வரக்காட்டின காரியம்‌ ஆவது அறகமூர்‌ உடையார்‌ 
திருக்காமீசுவரமுடைய நாயினார்‌ யுசை நாள்‌ 

முப்பது வட்டமும்‌ நம்பியார்‌ திருஞாநசம்பந்த பண்டிதர்‌ பூசித்துப்‌ போந்த 
இதிலே முன்பே நம்பியார்‌ அழகியார்க்கு பதின்‌அஞ்சு நாள்‌ காணி உண்டு 
என்றும்‌ கரலற்ற கணி ஆட்சி அனுபவித்துப்‌ போந்த இது திறப்பு 
ஆகவேணும்‌ என்று இந்த அழகியார்‌ காணி பதின்‌அஞ்சு நாளும்‌ .இறங்கல்‌ 
இட்ட மரிஆதிக்கு 

கோயிலிலே பட்டோலை உண்டு என்றும்‌ பசுபதி பண்டிதரைத்‌ தாங்கள்‌ 
அழைப்பித்து இதிலே ஏழரை நாள்‌ அவர்க்கு சண்டேசுவப்‌ பெருவிலை 
ஆகத்‌ தாங்கள்‌ சரதனம்‌ பண்ணிக்குடுத்தபடிஆலே பத்து எட்டு தலைமுறை 
ஆக நடந்து போந்த காணியைத்‌ தாங்கள்‌ வன்மையிலே ஏழரை நா 

ள்‌ சாதனம்‌ பண்ணுவித்தக்‌ குடுத்தார்கள்‌ என்றும்‌ பூுறுவி ஆன திருஞான 
சம்பந்த பண்டிதர்‌ புறப்பற்றே போய்‌ இருந்தபடிஆலே நியாயம்‌ ஆன 
மரியாதிக்கு நின்றயம்‌ பண்ணுவித்து குடுக்கிறோம்‌ என்றும்‌ நாட்டவர்‌ ஓலை 
வரக்காட்டி அழைப்பித்தபடிஆலெ வந்தேன்‌ என்றும்‌ இந்த திருஞா 
சம்பந்த பண்டிதர்‌ முன்பே சொன்னபடிஆலே தங்களையும்‌ அழைப்பீத்த 
நாட்டவர்‌ முன்பாக திருஞானசம்பந்த பண்டிதற்கும்‌ பசுபதி பண்டிதற்கும்‌ 
உண்டுஆன வழக்கு கேட்டு அவர்கள்‌ நின்றயம்‌ பண்ணின மரி.ஆதி கேட்க 
என்றும்‌ அவளவும்‌ தாங்கள்‌ தீர்ப்பு என்று சொன்ன 

பதின்‌அஞ்சு நாளும்‌ கூலிஆன்‌ இட்டு புசிப்பிக்க என்று முன்பே தங்களுக்கு 
நாம்‌ ஒலை குடுத்தபடிஆலே நாமும்‌ ஆறகழ்‌ ஊற்கு வந்தபொழுது இந்த 
திருஞானசம்பந்த பண்டிதர்‌ வழக்கு கேட்டு நியாயமான மரி யாதிக்கு நின்றயம்‌ 
பண்ணவேணும்‌, என்றும்‌ சொ 

ல்லுகைஆலே நாமும்‌ நாட்டவரும்‌ஆக மகா ஜனங்கள்‌ முன்புஆக இரண்டு 
திறத்தாரையும்‌ வழக்கு கேட்டுக்‌ கொள்ளச்‌ சொல்லி மணித்தரையும்‌ கூட்டி 
போகவிட்ட அளவிலே குளத்தா ர்‌ ஆலம்பளம்‌ சடையன்பட்டு 
மட்டியக்குறுச்சி இந்த நானு அகரத்தில்‌ மஹா ஜநங்களும்‌ காமநாதன்‌ 
சன்னதியிலே இருந்து இரண்டு திறத்தர்‌ சொல்லுகிற வழக்கும்‌ கேட்டு 
பூறூவபரமாக அனுயித்துப்‌ போந்த நம்பியார்‌ திருஞானசம்பந்த பண்டிதர்‌ 
இருக்க புறத்திலே பசுபதி பண்டிதர்‌ கொ 

ள்ள பணி அல்ல என்றும்‌ தீர்ப்பு உண்டு ஆநாலும்‌ பூறுவம்‌ ஆன தீருஞான 
சம்பந்த பண்டிதரே கொள்ள பிராப்தம்‌ என்றும்‌ நாலு அகரத்தில்‌ மஹா 
ஜநங்களும்‌ நியமித்தபடிஆலே நாள்‌ முப்பது வட்டமும்‌ திருஞான சம்பந்த 
பண்‌இதர்‌ காணிஆக பூறுவம்‌ அற்ற மரிஆதி அறுபவித்து 

போதும்படி கற்பித்த நம்முடைய ஒலையும்‌ திருஞானசம்பந்த பண்டிதர்ககு 
குடுத்த அளவுக்கு தாங்கள்‌ பசுபதி பண்டிதற்கு பண்ணக்குடுத்த சாதனமும்‌ 
கிழித்து போகட்டு நாள்‌ முப்பது வட்டமும்‌ திருஞான சம்பந்த பண்டிதர்‌ 
முசிக்கும்படி கற்பித்து இம்மரிஆதிக்கு 

கோயீலிலே கல்லும்‌ வெட்டுவித்து நடத்திப்‌ போதலும்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ii. 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி : 


79 
எண்‌ ; 63 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்ட பத்‌ 
தெற்குப்புற அடித்தளம்‌ 


தி.பி, 16ஆம்‌ நூற்றாண்டு 


ஆமிர்‌ ௧ஆ௮, 422 - 1913 

தியாகண நாயக்கர்‌ மகதை மண்டல நாட்டவர்க்குக்‌ கல்வெட்டிக்‌ தொடுத்த உடன்‌ 
படிக்கையைத்‌ தெரிவிப்பது, அந்நாட்டின்‌ பல இடையூறுகள்‌ காரணமாகக்‌ குடிகளின்‌ 
நலன்‌ குலைந்தது என்று நாட்டவர்‌ முறையிட்டனர்‌. அதனடிப்படையில்‌ தியாகண 
நாயக்கர்‌ பதிய அடையோலை (வரி நிர்ணய ஓலை) கொடுத்து மிகுந்த வரிச்ூமைகளை 
(அடந்தேற்றம்‌) சுமத்தாமல்‌ குடிகளைக்காப்பதாக உறுதி அளித்தமை. 


பிலவ வருஷம்‌ மாசி மாதம்‌ 10 தியதி ஸ்ரீமது தியாகண நாயக்கர்‌ மகதை 
மண்டல நாட்வற்கு கல்வெட்டி 

குடுத்தபடி மகதை மண்டலம்‌ பல. உபதுரோகத்தாலும்‌ குடிக்குலைந்‌ (குது 
என்று நாடார்க(ள்‌) சொன்னபடிஆலே 

இந்த மண்டலத்துக்கு நாளாவது முதலுக்கு .நாம்‌ குடூத்த அடை ஒலை படி 
ஒழந்து அடந்தேற்றம்‌ கொள்ளக்கடவது . 

அல்ல ஒருகுடிச்‌ சேதம்‌ பண்ணக்கடவோம்‌ அல்ல அன்னியாயம்‌ இடந்‌ 
தேற்றம்‌ பண்ணாமல்‌ நியாயம்‌ ஆ 

ன மரிஆதி கொள்ளுற இதுக்கு சுவாமி யீசுநாயக்கர்‌. நாததாணையே தம்பி 
யீ . . பன்‌ ஆணையே தப்பாது 

இந்த நின்றையப்படிக்கு தப்பினவன்‌ கெங்கை கரையில்‌ காராம்பசுவை 
கொன்ற பாவதிலே போக கடவ 

னாகவும்‌ ௨ 


எண்‌ : 64 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ * ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவமுடைய நாயனார்‌ கோவில்‌ க்ருவறையின்‌ முன்புற 

மண்டபத்‌ தென்புறச்சுவர்‌ 

விசயநகரர்‌ 

கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆ.அ, 423 - 1913 

இக்‌ கல்வெட்டு வரிச்சுமை (அடைந்தேற்றம்‌) குறைக்கப்பெற்றுப்‌ புதிதாக விதிக்கப்‌ 


பெற்ற வரிவிகிதங்களைக்‌ குறிப்பிடுகிறது. இது தொடர்பான ஒரு நாயக்கரின்‌ 
ஆணை நாட்டவர்க்குக்‌ கொடுக்கப்பெற்றது. 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


78 


. மாதம்‌ . . . . இருமடி இராயப்ப நாயக்கத்‌ . . . நாயக்கர்‌ மகதை 
மண்டலம்‌ நாட்டாற்கு கல்வெட்டிக்‌ குடுத்தபடி 
. . . லே அடைந்தேற்றம்‌ ஆகக்‌ கொண்ட கால்வாசிகைய்‌ விலை தானியம்‌ 
அனுவற்தினை கோவைவற்தினை அதிகாரவற்தினை பலவும்‌ வற்தினை 
கொள்ளு 
...... தக்கதாகவும்‌ கற்பித்து மரக்கால்‌ வாசி பூறுவம்‌ அற மரி அதி முதல்‌ 
காலுக்குப்‌ படிக்கால்‌ கலத்துக்கு குறுணி நானாழி உள்‌ வட்டம்‌ கட்டா 
52 நாத படியும்‌ கற்பித்து வாரப்பற்று நெல்லு உள்ளது கொட்டாரக்‌ 
கட்டாக அளக்கும்‌ படியும்‌ கற்பித்து காணிப்பற்று நெ 
ர ர கழித்து விட்ட மகண்கூலிக்கு நூற்றுக்கு ஒருபணம்‌ கொள்ளத்‌ 
தக்கதாகவும்‌ கற்பித்து காணிக்கைக்‌ 
கழகக்‌ யாதி கழித்து கல்லும்‌ வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இம்‌ மரிஆதிக்கு இந்த 
வரி உண்டான 
தி இளக யே தப்பாது ஆன அளம்‌ . . . . . . க்கு இவை இருமுடி இ 
, க்க திம்மைய நாயக்கர்‌ எழுத்து 


ண்‌ : 65 


ஊர்‌ - ஆறகளூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
திருக்காமீசுவமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டப 
வடக்குப்புற அடித்தளம்‌ 


கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ ௧.ஆ௮. 434 - 1913 


சேரமான்‌ என்பவருக்கு திருக்காமீசுவரமுடைய நாயனார்‌ கோயிலும்‌ உடையார்‌ 
தாயினு நல்லசோளீசுவரமுடைய நாயனார்‌ கோயிலும்‌ பொன்பரப்பின 
சோழிசுரமுடயநாயனார்‌ கோவிலும்‌ காணியாக அளிக்கப்‌ பெற்றது. மேலும்‌ நன்செய்‌ 
நிலம்‌ 200 குழியும்‌ புன்செய்‌ நிலம்‌ 2000 குழியும்‌ வழங்கி உரியாக்கப்‌ பெற்றது. 


சேரமானுக்கு சிறுமுறி உடையார்‌ திருக்காமீகவரமுடைய நாயனார்‌ கோயிலும்‌ 
உடையார்‌ தாயீலு நல்ல சோளீகரமுடைய நாயனார்‌ கோயிலும்‌ உடையார்‌ 
பொன்பரப்பின சோளீசுரமுடைய நாயனார்‌ கோயிலும்‌ உட்பட்ட கோயில்களும்‌ 
தங்களுக்கு காணியாகத்‌ தந்தோம்‌ இப்படிக்கு காணி ஆக 

அனுபவித்து போதவும்‌ தங்களுக்கு காணியாக பதின்மூன்றாவது பங்குனி 
மாதமுதல்‌ குறுக்கைபாடியில்‌ நஞ்செயில்‌ நடுப்பற்றிலே கார்‌ பாசானழ்‌ 
புஞ்செயும்‌ நிலத்திலே இறையிலியாக அனுபவித்து அடைத்த குழி நூ 
றும்‌ பாக்கன்பாடியில்‌ நஞ்செய்‌ நிலத்கில்‌ நடுப்பற்றில்‌ அடைத்த இறையிலி 
குழி நாறும்‌ இலத்திபாடியில்‌ வரகு 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


ஆ னெ. ௭ 


அரசர்‌ 


மொழி 


74 


விளையும்‌ நிலத்தில்‌ அடைத்த குழி ஆயிரமும்‌ விசலூரில்‌ வரகு விலை௫.ம்‌ 
நிலத்தில்‌ அடைத்த குழி ஆயிரமும்‌ ஆக நஞ்செய்‌ குழி இருநூ றும்‌ புஞ்செய்‌ 
கழி இரண்டாயிரமு ஒலை பிடிபாடாக கொண்டூ சந்திராதித்த வரையும்‌ 
காணியாக அனுபவித்து போகவும்‌ இப்படி கல்லிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளவும்‌ 
பாற்பது 

முதலியார்‌ நமசிவாய தேவர்‌ எழுத்து னாயனார்‌ திருககாமீசுவ ரமுடையார்‌ 
எழுத்து தாயிலுநல்ல பட்டர்‌ எழுத்து திருமேற்தளி உடையார்‌ எழுத்து சேதிராய 
பீரமராயர்‌ எழுத்து ஆறகளூற்‌ கோயில்‌ கணக்கு காணியுடைய 
நெடுவாயலுடையாந்‌ பிச்சந்‌ திருக்காமிசுவர வேளாளர்‌ எழுத்து 


எண்‌ : 66 


ஊர்‌ - இடங்கணசாலை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
விநாயகர்‌ கோவில்‌ முன்புறம்‌ கிடக்கும்‌ கல்‌ 


கொங்கு, வீரபாண்டிய தேவர்‌ 


தி.பி. 1281 


தமிழ்‌ ஆஅ. 7  - 1913 
இடங்கணசாலை தந்தரமரில்‌ ஒருவராகிய கூத்தாடுவார்‌ கொடுத்த கொடை 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தேவ 
ற்கு பாண்டு 16வது இளங்கிடா 
சானை இல்‌ தந்தரிமாரி கூத்தாடூவ 
ரர்‌ தந்ம்ம்‌ 


எண்‌ : 6 


ஊர்‌ - இடங்கணசாலை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்கு, மேற்கு மற்றும்‌ தெற்ருப்புறச்சுவர்‌ 


கொங்கு, இராசராச தேவர்‌ 
தி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧கஆஅ௮, 6 1913 


கோவில்‌ திருப்பணியை வெள்ளான்‌ முதலிகளும்‌ வாணிய முதலிகளும்‌ 
செய்வித்துத்‌ திருவமுது! படைக்க 200 கல அனவு விதை நிலமும்‌ காணியாக 
விட்ட செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. கல்வெட்டு மூன்று பகுதிகளாக உள்ளது. 
அவை தொடர்ந்து ஒரே செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 


N= 


RT 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெடமு : 


Mw 


முதல்துண்டுக்கல்‌ 


. . . ரஜராஜ தேவற்கு யாண்டு 17வது கொங்கா 

. , , வெளியான்‌ சவன்னமா தேவனும்‌ பதரிய(ன்‌) 

ன வீரசோழ மண்டலத்து தென்புவாணிய நாட்டு இளங்கிடாசானை 
வெள்ளான்‌ முத . . 

ஆண்ட பிள்ளை) சிறியானும்‌ வாணிய முதலிகளில்‌ வய:ரவன்‌ . , 
றுப்பிள்ளை பொன்னனும்‌ 


இரண்டாம்‌ துண்டுக்கல்‌ 


, .. சம்மனும்‌ சொக்கனான கூத்தாடுவானும்‌ குமபந்னந்‌ நாயனா 
. . . நாஸதரலி பரிசந்தமாகத்‌ திருக்கற்றளி செய்வித்து திருப்படி மாற்றுக்கு 
200 . .. ரைம 

,, , சல விதை விட்டோம்‌ இக்கோயில்‌ காணி உடைய பாப்பாரில்‌ காசியந்‌ 


பெரியநம்பி 
மூன்றாம்‌ துண்டுக்கல்‌ 


டன்‌ வெம்பனும்‌ கரந்தை பூமன்‌ பூமன்னும்‌ கரந்தை ஆளு 
... வத்து முதலிகளும்‌ எங்கள்‌ நாயனா(ர) கஞ்சமல தேவர்‌ கொ 
, வில்‌ பாரிசத்து பெரியேரியில்‌ தூ ம்புக்கு தெற்க்கு அகரத்து இருகண்ட 
னு நம்பிதேவனு இ(நிலம்‌ உழக்‌ கடவர்களாகவும்‌ மாஹேவ்வர ரக்க்ஷை 


எண்‌ : 66. 


ஊர்‌ - இராசபாளையம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அப்பச்சிசுவாமி கோவில்‌ அருகில்‌ உள்ள பாறை 


கி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧.ஆ.௮. 232 - 1913 
குன்னத்தூ£க கிராமத்தில்‌ வேட்டூவக்குடியில்‌ பெரிய கவுண்டன்‌ மகன்‌ 


ஆவுடைக்கவுண்டன்‌ கருகஞ்‌ சண்டையில்‌ உயிர்‌ நீத்தமைக்காக அவருடைய 
மகன்‌ வடமலைக்கவுண்டன்‌ செய்த அறச்செயல்‌, 


பீறசோற்பதி வரு 

ஷம்‌ ஆவணி மாதம்‌ 5 தேதி 
குண்ணத்தா ர்‌ கிற (ரம) 
த்திலிருக்குங்‌ குண்ண 


த, 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1, 
2. 
3. 
4. 
த்‌, 
6. 
7. 
8. 
9, 
10. 
ரீ, 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 


ம்‌ வேட்டுவரி பெரிய 
கவன்டன்‌ மகன்‌ 
ஆவுடைக்கவுண்ட 

ன்‌ கருகஞ்‌ சண்டையில்‌ 
பட்டதுக்கு அவன்‌ மகன்‌ வட்ட 
(மலை) க்‌ கவுண்டன்‌ உயையம்‌ 


«வ 69 
ஊர்‌ - இராசிபுறம்‌ வட்டம - இராச்புரம 
பொன்‌ வரதராசப்பெருமாள்‌  முன்புறமுள்ள கல்‌ 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசரா£ 
10.10.1231 
தமிழ்‌ 
பல மண்டலத்து வணிகர்கள்‌ ஒன்றுகூடி இராசிபுரத்து வணிகர்‌ வீரபட்‌ : 
. . ௩. A பட 
அமைத்துக்‌ கொடுத்த செய்தியைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது, விவ்‌ 
ஸ்வஸ்திஸ்ரீ சகல க (2. ஈற்கு சமஸ்த சகல 
லம்‌ வை 13 சந்திராதித்தியம்‌ உரித்தா 
த்த கோ 4. வதாக வீரபட்டண 
இராச இர 15. க்கல்ந்‌ நாட்டிக்‌ கு 
ரச தேவற்‌ 16. டூத்தோம்‌ பல 
ஐப்பசி மாதம்‌ 13 திய 8. ரபெரு நிரவோயரே 
தி பல மண்டலத்து வீ 19, ராம்‌ இதுபல ம 
ரபெருநிரவி யாரோம்‌ 20. ண்டலத்து நீர 
இராசபுரத்து ஊர்‌ மன்‌ 4. வியார்‌ 
றத்து இவ்வூர்‌ நகரத்த 22. ரக்ஷை 
எண்‌ : 70 
ஊர்‌ - இராசிபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


கைலாயநாதர்‌ கோவில்‌ வெளிப்பகுதி கோபர வாயிலின்‌ தெற்கிலுள்ள குத்துக்கல்‌ 
பாண்டியன்‌, மூன்றாம்‌ விக்கிரம பாண்டியன்‌ 
கி.பி. 1288 


தமிழ்‌ 


கல்வெட்டு : 


வ.க௩&௦ 3 34௫ 20:0௨ ௮௮03 


அ ஷ்‌ 
> 


sees 


ww NNN 
த இறட 99 54 கர 


உல வ 


77 


கோவில்‌ திருமடைவளாகத்தில்‌ குடியிருப்பவர்கள்‌ செலுத்திய வரி விகிதங்கள்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. குற்றம்‌ செய்தோர்க்குப்‌ பத்துப்‌ பணம்‌ தண்டம்‌ விதிக்கப்‌ 
பெற்றுள்ளது. திருமடைவளாகத்தில்‌ கைக்கோளர்‌ தேவரடியார்‌ முதலியவர்க்குக்‌ 
கொடுத்த மனையை விற்கவும்‌ ஒற்றி வைக்‌ i ரிக்கப்‌ ற்றுள்ளது. 
இராசிபுரப்பற்றுசபையாரும்‌ நகரத்தாரும்‌ நாட்டாரும்‌ இவ்‌ விதிமுறைகளை நிறுவினர்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ வி 35, ட விளாகத்தி 
க்கிரம பாண்டிய 36. ல்‌ கைக்கோ 
த்‌ தொண்டை 37. ளர்‌ தேவரடி 
மான்‌ ஒலை இரா 38. யாற்கு இட்ட 
சிபுரத்து உடை 39. மனை ஓற்றியு 
யார்‌ ஸ்ரீ கயில 40. ம்‌ விலையுஞ்‌ 
ரய முடைய ந 41 செல்வதாக 
ரயநார்‌ கோயி 42. வுமிப்படிக்‌ 
லில்‌ தாநத்தா 43. கு இராசிபுர 
ற்கு திரும 44. ப்யபற்றுச 
ட விளாகத்து 45. பையே 
ஏறின குடிக்கு த 46. மு நாட்‌ 
றிக்கு மூன்‌ 47. டோமும்‌ 

று பணமும்‌ 48. நகரத்‌ 

கீழ்க்‌ குடிய 49, தோமும்‌ 

ரய வெள்ள 50. முதலிய 
ருக்கைய்‌ 54, ரர்‌ அருளி 
யிருக்கும்‌ 52. ச்செயல்‌ 
குடிக்கு இர 53. படியே 
ண்டு பணமு 54, ஏழாவ 

ங்‌ கொள்ள 35. துதைம்‌ 

க்‌ கடவதா 56. மாத முதல்‌ 
கவும்‌ குற்ற 57. .  சந்திராதித்தவ 
ஞ்‌ செய்த 58. ரை செல்‌ 
ரருண்ட 59. வதாகவு 
ரகில்‌ குற்‌ 60. ம்‌இதுவி 
நத்துக்குப்‌ ப 61. லங்கு வா 
த்து பண 62. ரே ழெ 

ந்‌ தெண்‌ 63. ச்சமறுவ 
டங்‌ கொ 64, ரன்‌ 

ள்ளவு மிப்ப 65. இவை தி 
ணம்‌ சீ பண்ட 66. ருமலை கண்‌ 
ரரமாவ தாக 67. டன்‌ எழுத்து 


வும்‌ திருமன 


78 


எண்‌ : 7 
இடம்‌ : ஊர்‌ - இராசிபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கைலாயநாதர்‌ கோவிலிலுள்ள நந்தி மண்டபத்தின்‌ மேற்பகுதி 
காலம்‌ : கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : பொன்பரப்பு நம்பியார்‌ சபாபதி மண்டபம்‌ கட்டியமை 
கல்வெட்டு : 
1 நந்தன ஸ்ரீ அற்பிசை மாதம்‌ 19 கயிலாச னாத சுவாமியாருக்கு 
2, இதுவும்‌ சபாபதி மண்டபமும்‌ கட்ட பொன்பரப்பு நம்பியார்‌ சதா சேர்வை 
எண்‌ : 72 
இடம்‌ : ஊர்‌ - இராசிபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கைலாயநார்‌ கோவில்‌ தட்சிணாமூர்த்தி மண்டப மேல்‌ விதானம்‌ 
அரசர்‌ கடலக 
காலம்‌ : 74.05.1844 
மொழி : தமிழ்‌ 
செய்தி ; தட்சிணாமூர்த்தி முன்மண்டபத்தை நாயனார்‌ அழகிய சிற்றம்பலக்‌ க்கல்‌ 
கட்டியமை ட்டன 
கல்வெட்டு : 
1 குரோதி வருஷம்‌ வய்யாசி மாதம்‌ 13 தியதி தெஷிணாமூற்தி 
2, முன்மண்பம்‌ நயினார்‌ அளிகய சிற்றம்பல கு 
3, ருக்கள்‌ சதா சேவை 
எண்‌ : 75 
டம்‌ : ஊர்‌ - இராசிபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
இ கைலாயநார்‌ கோவில்‌ வெளியில்‌ கோட்டை வாயில்‌ தூண்‌ 
அரசர்‌ : ன ன ர. 
காலம்‌ : சிபி. 18ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி ! தமிழ்‌ 


செய்தி : வீரராகவய்யன்‌ என்பவர்‌ கோட்டை வாயில்‌ கட்டி வைத்தமை 


கல்வெட்டு : 


பம ௯ ஒன்டும்‌ ர 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 


கல்வெட்டு : 


இவ த ப த 


= 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


ரெளத்திரி 
வீரராகவ ய்ய 
னவரகள்‌ 

வச்ச கோட்டை 
வாசல்‌ 


எண்‌ : 74 


ஊர்‌ - இராசிபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
பேருந்து நிலையத்தின்‌ அருகில்‌ நாளிதழ்‌ செய்தியாளர்‌ நாகராசன்‌ என்பவரின்‌ 
வீட்ட வாயிலில்‌ கிடக்கும்‌ கல்‌ 


கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 


இராசிபுரம்‌ கைலாயநாதருக்கு உற்சவம்‌ நடத்த இராசிபுர ஆடடைச்‌ சேர்ந்த 
ஏழு ஊர்களின்‌ வான்ந்த கைக்கோளர்க்குரிய உரிமையைக்‌ காட்டுகிறது. 


இராசிபுரம்‌ 12. யம்‌ 2 கடந்த 
கைலாசநா 13. பட்டி 3 புத்தூர்‌ 4 
த சுவாமிக்கு 14. அத்தரைர்‌ 5 
மண்டபம்‌ கட்டளை) 15. புதுப்பாளைய 
உத்சவம்‌ நடத்‌ 16. ம்‌ 6 சீறாப்ப: 
துவதற்க்காக 17. ள்ளி 7 இந்த கி 
இராசிபுரம்‌ நா 18. றாமங்களிலிருக்‌ 
ட்டைச்‌ சார்ந்‌ 19, கும்‌ கைக்கோ 
த அடில கண்‌ 20. ன முதலிமார்கள்‌ 
ட பாச்சல்‌ | 21. பாத்தியப்பட்டது 
குருசாமி பாள 

ண்‌ : 75 
ஊர்‌ - இருப்பல்லி ' வட்டம்‌ - திருச்செங்கோடு 


தேவராசப்‌ பெருமால்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குபுறச்‌ சுவர்‌ 
ஓய்சாளர்‌, வீரராமநாத தேவர்‌ 
கி.பி. 1268 


தமிழ்‌ 


செய்தி 
கல்வெட்டு : 
1 
2, 
3. 
4 
5, 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 


80 
சத்திரிய சிகாமணிச்‌ சதுர்வேதி மங்கலத்துத்‌ தேவப்பெருமாளுக்குத்‌ திருவிளக்ககுப்‌ 
புறமாக ஊர்ச்‌ பபைக்குப்‌ ஒதுவான நிலத்தில்‌ இருபத்தைந்து குழி நிலம்‌ 
கவுண்டச்சிப்பள்ளியில்‌ முத்தண்ணன்‌ எனவர்‌ விலை கொடுத்து வாங்கி 
அளித்தமை. மேலும்‌ அமுதுபடிக்கு4 செல்லநம்பி என்பவனிடம்‌ பொன்‌ கொடுத்த 
செய்தி இடம்பெற்றுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ராமநாத தேவற்கு யாண்டூ 14ஆவது இருப்பல்லியான க்ஷத்திரிய 
சிகாமண சதுர்வேதி மங்கலத்து தேவப்‌ பெருமாளுக்கு திருவிளக்குப்‌ புறமாக 
இவ்வூர்‌ சபையார்‌ தோட்டச்‌ சுற்றில்‌ சபை பொதுவான நிலத்து குழி 25ம்‌ 
இச்சபையார்‌ பக்கல்‌ பொன்னைக்‌ குடுத்து மண்ணறக்‌ கொண்டு விட்டேந்‌ கெளண்‌ 
டச்சிப்‌ பல்லியில்‌ கேசிக்‌ குஷண்டன்‌ மகன்‌ முத்தண்ணனேன்‌ இக்‌ குழி 
இருபத்தஞ்சும்‌ விலங்குமவன்‌ ஏழெச்ச மறுவான்‌ இது நோக்குமவன்‌ 
கால்களிரண்டு என்‌ தலைமேல்‌ பின்பு 
மேற்படியான்‌ அமுதுபடிக்கு இவர்களில்‌ செல்லநம்ப பக்கல்‌ பொன்னறக்‌ 
குடுத்து மண்ணறக்‌ கொண்டு: விட்ட குழி ஜம்பதும்‌ 

சிறுகாலை சந்திக்கு வரி அரிசிக்கு குடுத்தனம்‌ விலங்குமவன்‌ ஏழெச்ச 
மறுவான்‌ நோக்குமவன்‌ கால்களிரண்டும்‌ என்‌ தலைமேல்‌ 


எண்‌ : 76 


ஊர்‌ - இலவம்பட்டி 
கன்னிமார்‌ பாழி பாறை 


கி.பி. 08.06.1655 


வட்டம்‌ - ஓமலூர்‌ 


தமிழ்‌ (கிரந்தம்‌ கலந்து) ௧.ஆ.அ 312 - 1919 

வீரசோழ மண்டலத்துக்‌ குன்றத்தூ ர்ச்‌ சாவடியைச்‌ சேர்ந்த பூவாணிய நாட்டுத்‌ 
தாரமங்கலத்தில்‌ வாழ்ந்த வெள்ளாளன்‌ இம்மூடி சீயால கட்டி முதலியார்‌ தம்‌ 
குலதெய்வமான கைலாசநாதர்‌ - சிவகாமி அம்மைக்குப்‌ பூசைக்‌ கட்டளையாக 
இலவம்பட்டி என்ற ஊரைக்‌ கைலாச நூதபுரம்‌ என்று பெயர்‌ மாற்றம்‌ 


செய்‌ 
எல்லா வரிகளும்‌ உட்படக்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. பூ 


ஸ்வஸ்தி ஸ்ரீமத்‌ மஹா மண்டலேஸ்சுவரந்‌ அரியராயர்‌ விபாடந்‌ ஜாஷைக்கு 
தப்புவராயர்‌ கண்டந்‌ மூவராயர்‌ கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு 
கொடாதாந்‌ துலுகா மோகந்தவிழ்ந்தான்‌ ஜுவுகர தள விபாடந்‌ எம்மண்யலுமும்‌ 
மீழமுந்‌ திறை கொண்டருளிய 

ராஜாதீராஜ ராஜ பரமேவ்வர ராஜ மாரத்தாண்ட ராஜ கம்பீர பூர்வ ஷ்க்ஷிண 
பஸ்யம உதர சுஸ்ஸமுஷராயிபதி ஸ்ரீ விரப்ரஷாப ஸ்ரீ ரங்ஓஷேவ 
மஹாராயர்‌ ப்ரிதிவ ராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற காலத்தில்‌ கலியும்‌ சகாப்தம்‌ 
1756 ஸாலியவாஹன சகாப்தம்‌ 


10. 


ப 


12. 


13. 


௪௪.ந.ம.க -6 


1577 இதன்மேல்ச்‌ செல்லாநின்ற மந்மதி வருஷம்‌ ஆனி மாதம்‌ 12 புர்ணமை 
வெள்ளிக்கிழமையும்‌ மூல நட்சத்திரமும்‌ ஸ்ரீவிநாமயோகிமும்‌ வவ கரணமும்‌ 
பெற்ற நாளில்‌ மயிரை விசுவநாத நாயக்கர்‌ வீரப்ப நாயக்கர்‌ கிருஷ்ணப்ப 
நாயக்கர்‌ திருமலை 
நாயக்கர்‌ சீமையீ கொங்கர்‌ (தேவர்‌ சோழ மண்டலத்தில்‌ -குன்றத்தார்த்‌ 
தி(ரு)வடிக்குச்‌ செல்லாநின்ற பூவாணிய நாட்டுக்‌ கெல்லா பிரதாந ஸ்தலமான 
தாரமங்கலத்தில்‌ வாழ்ந்திருக்கும்‌ நாடு வாழி வெள்ளாழர்‌ நிலங்‌(க)யார்‌ 
வணங்கா 
முடி வண்ணத்தடுக்கு வாடாத மாலை புலிக்கொடி வில்க்கொடி ,மகரகபகாடி 
சிங்கக்கொடியும்‌ மன்னர்‌ வணங்கிலுந்‌ தான்‌ வணங்காத மஸ்தகக்‌ குடோரி 
விருதம்‌ மடைந்து(ள) வலிமையும்‌பெருமையு உடைத்தாய்‌ 
வாழ்கின்ற வணங்காமுடி முதலிமார்களில்‌ ஸ்ரீ மது முதலியார்‌ 
நல்லுடையப்பர்‌ இம்முடியால்‌ கட்டி முதலியாரய்யருக்கு ஸ்ரீமத்‌ குமாரராகிய 
புரட்டாதி நட்சத்திரம்‌ கும்பராசியில்‌ உதயமான இம்முடி கட்டி 
முதலியாரோம்‌ தேவஸ்ாதந தர்மம்‌ ஸ்ரீலா (சாஸநம்‌) பண்ணிக்‌ குடுத்தபடி 
நம்மிடையே குலஸ்வாமியாரான தாரமங்கைஇல்‌ நிக்ஷத்ரதில்‌ வாழும்‌ ஸ்ரீமது 
கைலாசநாய வ்வாமியாருக்கும்‌ அம்மை சிவகாமித்‌ தாயாருக்கும்‌ 
திருவனாதல்‌ முதல்‌ திருவுசாமம்‌ மட்டு நடக்கிற . . . . ங்களில்‌ அபிஷேக 
நிவேத்தியம்‌ ஆடல்‌ பாடல்‌ அங்ரங்க வைபோகம்‌ முதலாகிய பூஜை கட்டளை 
, ற்கு நம்முடையதான அமரக்குன்றி சீர்மையில்‌ பூவாணிய 
நாட்டில்‌ இலவம்பட்டி கிறாமம்‌ பட்டி பா . . யங்களுள்பட ட திரு 
விடையாட்ட கிறாமமாக பிலாசசாஸநம்‌ பண்ணி குடுத்தோம்‌ இந்(த) 
கிறாமத்துக்கு எல்லை விபரம்‌ கிழக்கு அரியூர்‌ கருஙாடு நாடு பாதி மட்டு 
தென்‌ கிழக்கராய்‌ நாடு) 
ண்டான்‌ மட்டு தெற்க்குப்‌ பெரிய ஸமுத்ரம்‌ ஏரிக்கு மாரஸமுத்ரம்‌ அடித . 
ம்‌ மட்டு கரை கிழ(க்கு) மேற்கு (வன்பான) மட்டும்‌ தென்‌ மேற்க்கு 
செட்டிமாங்குறிச்சி எல்லை மட்டும்‌ மேற்க்கு இருப்பாளி நாடு கண்டான்‌ 
மேடு நடுப்பாதி மட்டும்‌ வடமேற்க்கு 
இ தாரமங்கலம்‌ எல்லை மட்டும்‌ வடக்கு வெள்ளிப்‌ பாறை நாச்சினழ்‌ பட்டி 
நல்லண கவுண்டன்‌ மகன்‌ வ(ள்ளியர்‌) கவுண்டன்‌ கொல்லை யுண்டான மட்டும்‌ 
வடகிழக்குக்‌ குன்றங்‌ கல்லுக்கரடு கூட ஆரியூர்‌ எல்லை குடுத்த காவா 
ண்டை கவுண்டன்‌ கொல்லையுண்டான மட்டும்‌ இதப்படிக்கு எட்டுத்திக்கும்‌ 
எல்லை கண்டு ஊர்‌ காணியான வேள்ளாழர்‌ உத்தமகுலம்‌ சிந்தாமணி கவுண்டன்‌ 
சொல்லரிகுலம்‌ காவாண்டை கவுண்டன்‌ தண்டு ஸ்தாநத்து 
மற்றுமுண்டான கட்டுக்‌ கல்லணையுளும்‌ கூட எட்டுத்திக்கும்‌ எல்லை நடந்த 
படிக்கு இக்கிறாமம்‌ இலவம்பட்டியை கைலாஸநாதபுர மென்று ப்ரதி 
நாமயேமும்‌ உண்டுபணி சிலாசாஸநம்‌ பண்ணி குடுத்தோம்‌ ஆகை 
யினால்‌ இந்த கிறாமம்‌ இன்று முதல்‌ கைலாஸநாதபுர மென்று பெர்‌ இந்த 
கிழாமம்‌ கைலாதபுரத்துக்கு எட்டு திக்குக்கு உள்புட்ட நஞ்சை புஞ்சை மவிடை 
மரவிடை நத்தம்‌ படுகை செய்தலை திடர்‌ ஆற்றுக்‌ கால்‌ ஊற்றுக்கால்‌ மேல்‌ 
நோக்கிய மரமும்‌ கீழ்நோக்கிய கிணறு தென்படு வரை மீன்படு . . . மனப்போம்‌ 
ஸ்கல வ்வாமியங்களும்‌ குடிபடைவரி வுண்ணும்‌ கட்டாயம்‌ கைவிலை வெட்டி 
ஆயம்‌ . . க மற்றும்‌ எப்பேற்பட்ட ஸகல ஸழமுஷாய ப்ராப்தி 


16. 
17. 
18. 
19, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5, 
6. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ ்‌ 
மொழி 
செய்தி 


82 
நியிநிக்ஷ்பஜலதரபஷான க்ஷ்ண்யாகாமி ஸிஷ்டஸாஷ்ட மென்று 
சொல்லபபட்ட அஷ்டபோகதேஜ வ்வாமியங்களும்‌ ஸ்ர்வ்வமாந்ய மாக புத்ர 
பெளத்ர பாரம்பரையாக அசந்ரார்க்க ஸ்யாமியாக (புத்ரரோசாரமாக) 
(வம்ஸபாரம்‌) பரையாக நடத்தி வரக்கடவோமாகவும்‌ ௨ இந்த தர்மமத்துக்கு 
யொதொருவர்‌ விஹதம்‌ பண்ணினாலும்‌ அவர்கள்‌ கங்பை கரையிலே காராம்‌ 
பசுவைக்‌ கன்ற தோஷத்திலே போவார்கள்‌ இந்‌ . . 
தர்ம்ம சிலாசாசநம்‌ எழுதின நன்மைக்கு நாட்டு கறணிக்கு மன்னமி . 
அதியாரி மகன்‌ அசுரபபன்‌ கை எழுத்துப்படிக்கு தாரமங்கல ஸ்தலம்‌ நரவப்பா 
சாரி காறனாசாரி கல்வெட்டுப்படி . . . 


க வலது கைலாஸநாத உவாமி ரக்ஷிகா சுபமஸ்க! 


எண்‌ : 77 
ஊர்‌ - இலவம்பட்டி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
மாரியம்மன்‌ கோவில்‌ அருகிலுள்ள பலகைக்கல்லின்‌ பின்புறம்‌ 


கி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆஃஅ. 317 - 1919 


புலலூர்த்‌ தேவர்க்கு நந்தாவிளக்கு எரித்தற்பொருட்டு ஐந்து கழஞ்சுப்‌ பொன்‌ 
கொடையாக அளிக்கப்பெற்ற செய்தி 


புழுலா ர்த்‌ தேவ 

பட கப்‌ ல்‌ கணா 
௨௨௩, விக்கு வைத்‌ 
த பொன்‌ அஞ்‌ கழஞ்‌ 
ச 


எண்‌ : 78 


ஊர்‌ - இலவம்பட்டி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
மாரியம்மன்‌ கோவில்‌ அருகிலுள்ள பலகைக்கல்‌ 


கி.பி. 14 ஆம நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧ஆஅ 313 - 1919 


புலலூர்த்‌ தேவர்க்கு திருந்தா விளக்கு எரித்தற்பொருட்டு வாணிகத்தாரால்‌ முப்பது 
கழஞ்சுப்பொன கொடையாக அளிக்கப்பெற்ற செய்தி. 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி : 


கல்வெட்டு : 


ஜவ ரூ WN 


சே.ந.ம.க -6அ 


SONAR 


ஸ்ரீ புழலார்‌ 

தேவர்க்கு ௧ 

ல்‌ வாணீக த 

(த்த) வை (த்த) பொ 

ன்‌ முப்பதின்‌ கழஞ்‌ 

௬ இப்‌ பொன்னால்‌ நொ 
ந்தா விளக்குத்‌ தி(ருவ 
மிர்துக்கு . 3... 


ஊர்‌ - உத்தமசோழபுரம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கரபுரநாதர்‌ கோவில்‌ பெரிய மண்டபத்தில்‌ உள்ள கல்‌ 


சோழன்‌, முதலாம்‌ இராசாதிராசன்‌ 
கி.பி. 1027 


தமிழ்‌ தெ.இ.கதொ, 4,- 166 

கரபுமுடைய நாயனார்‌ கோவில்‌ வைகுந்தப்‌ பெருமாள்‌, சுந்தர தேவர்‌, நாச்சிமார்‌ 
இருவர்‌, இடபதேவர்‌ ஆகிய தெய்வங்கள்‌ குறிப்படப்‌ பெற்றுள்ஷீ்ன. கல்வெட்டுச்‌ 
சிதைவின்‌ காரணமாக முழுச்‌ செய்தியை ௮றிய இயலவில்லை. 


ஸ்வஸ்திஸ்ரீ இராரஜாதிரா 

ஜ தேவர்க்கு யாண்டு (9) 

(ஆ) வது . . . | பல்லவரை 
யன்‌ நாட்டு உத்தம சோ 
ழபுரத்து கரபுரமுடைய ந 
ஈயனார்‌ கோயிலில்‌ . . ... 

. ... குந்தவ (9) பருமாள்‌ 
சுந்தரதேவரும்‌ நாச்சி 
மாரிருவரும்‌. பிள்ளையா (ர இ 
ஷ்ப (ரும்‌) இராஜேந்திர சோ 
மு தேவர்க்கு எட்டாவதி 

ல்‌ கலிகடிந்‌ த பச்‌ செ.... 
தெற்கு . . . . யோடுடைய (ந) 
யினார்‌ இத்‌ தேவர்க்‌ . . . 


1 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 


w= 


அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


84 
எண்‌ : 80 


ஊர்‌ - உத்தமசோழபுரம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கரபுரநூதர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 


தி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 165 
பாடலின்‌ ஒருபகுதி மட்டும்‌ உள்ளது. 


சங்கெட்டல்‌ கோழிய (ர்‌ 9) பா (ன்‌) கோட்டை வா 
மு சதிமறையோன்‌ செங்கேவடி (யர்‌) க்கு பொன்‌ 
சென்னி பொன்னாயன்‌ செழு 

ஞ்‌ (சி சிலம்பில்‌ கொங்கோனை 


எண்‌ : 81 


ஊர்‌ - உத்தமசோழபுரம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கரபுரநாதர்‌ கோவிலின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 
கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இகதொ 4 - 164 

மேல்மலைக்‌ காவிரிப்பூம்பட்டணமாகிய உத்தமசோழபுரத்தில்‌ இருககும்‌ 
உத்தமசோழ செட்டி ஆதித்ததேவன்‌ என்பான்‌ கரபுரமுடைய நாயனார்க்கு முன்பு 
நடந்து வந்த தேவதான இறையிலி நிலம்‌ சேலம்‌ நாட்டின்‌ சில ஊர்களில்‌ 
நன்செய்ப்‌ புன்செய்‌ நிலங்களையும்‌ உத்தமசோழபுரத்தின்‌ மகமையையும்‌ கோவில்‌ 
திருப்பணி, திருமேனிச்சாத்து, திருவிளக்கு, அமுதுபடி முதலியவற்ரின்‌ முதலீட்டுப்‌ 
பொருளாகக்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


சுபமஸ்து நன்றாக ௨ ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமவமஹாமன்டலேஸ்வரந்‌ ஹரி (ஹு 
ராய விபாடந்‌ பாஷைக்குத்‌ தப்புவராயரகண்டன்‌ மூவராயரகண்டன்‌ கண்டனாடு 
கொண்டு கொண்டனாடு குடாதான்‌ ஸ்ரீக்ருஷ்னராயற்கு யாண்டு 27வது 
மஹாப்ரதாபரயான்‌ திப்பரச அய்யனுக்குச்‌ செல்லாநின்ற காலத்து சேலநாட்டு 
உத்தமசோழபுரமான மேற்த்தலைக்‌ காவேரிப்பூம்‌(ப்‌) பட்டணத்தில்‌ 
உத்தமசோழச்‌ செட்டி அதித்ததேவன்‌ இன்னாட்டு உத்தம 

சோழபுரத்துக்‌ கரபுரமுடைய நயினாற்க்கு திருநாமத்துக்காணியான முன்னாள்‌ 
நடந்த தேவதரரநத்து . . . ள்ளான்‌ இன்னாட்டு நட்டா மங்கலத்து நஞ்சை 
புஞ்சை நாற்பாங்கெல்லையும்‌ மேல்னோக்கிய மர 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


RNA AWN 


_ 


86 
முங்‌ கீழ்னோக்கிய கிணறும்‌ மான்படுகாடும்‌ தேன்படுவரையு மீன்படு 
சுனையும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட பல ஸ்வர்ணாதாயங்களும்‌ இன்னாட்டு 
ஆலைவாயில்‌ தச்சன்‌ ஏரிகீழ்‌ நஞ்சை உண்டானதும்‌ இன்னாட்டு ௯ 
வாதபுரத்து பெரிய ஏரியில்‌ ஓட்டுக்கீழ்‌ நஞ்சை யுண்டானதும்‌ என்னடைய 
உ பையமாக இன்னாட்டு புத்தா ரில்க்‌ கீரைப்பள்ளத்து ஏரி நஞ்சை உண்டானதும்‌ 
என்னிட ஏரியில்‌ மேலைமதகு நீரேறு நஞ்சை உண்டானதுவும்‌ இன்னாட்டு 
உத்தமசோ 
ழபுரத்து முன்னாள்‌ நடந்த மகமையும்‌ இன்னாயினாற்கு த்ரிஸந்திநை 
வேத்யத்துக்கும்‌ (த்‌) திருவிளக்கு (கிகும்‌ திருமேனிசாத்துப்படி திருப்பணிக்கும்‌ 
உடலாக கரபுரமுடைய தம்பரானாற்கு செம்பி 
லும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ குடித்தேன்‌ இத்தன்மம்‌ சந்தராதித்தியவரையும்‌ 
நடக்கக்‌ கடவதாகவும்‌ உத்தமசோழச்செட்டி அதித்ததேவன்‌ இத்தன்‌ (ம்‌) 
மத்தை நட்த்தினவன்‌ சீபா 
தம்‌ இரண்டும்‌ என்‌ தைலமேலே இத்தம்மத்தை இலங்கனம்‌(ப்‌) பண்ணுவான்‌ 
கெங்கை கரையில்‌ குரால்ப்பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலே போவான்‌ 
வ்ரமஹத்தி பண்ணு 
வான்‌ ஏழைச்சம்‌ அறுவான்‌. 


எண்‌ : 82 


ஊர்‌ - உத்தமசோழபுரம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ மேற்கில்‌ வயலிலுள்ள பாறை 


விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 


19.11.1516 


தமிழ்‌ 


உத்தமசோழச்செட்டி மகன்‌ ஆதித்தவதேவசெட்டி என்பவர்‌ மேல்தலைக்‌ 
காவிரிப்பூம்பட்டணமாகிய சேலநாட்டு உத்தமசோழபுரத்து அழகிய பெருமாளுக்குத்‌ 
திருநாள்‌ முதலிய விழாக்களுக்கு அவ்வூரில்‌ உள்ள குடிகள்‌ மீதான தறிவரி, 
மனைவி முதலியவற்றுடன்‌ முத்திரைக்காகக்‌ காசுகள்‌ மானியமாகக கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மஹாப்ரதாப கிருஷ்ணீராயற்கு செல்லா 

நின்ற சகாத்தம்‌ 1438ன்‌ மேல்‌ செல்லாநீன்ற தாதுவருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 20 
சேல நாட்டு உத்தமசோழச்செட்டி முதலியப்‌ பள்ளி உடையான்‌ இளைய நயினார்‌ 
செட்டியார்‌ ஆதிச்சதேவ செட்டியார்‌ சேல நாட்டு உத்தமசோழபுரம்‌ ஆன மேல்‌ 
தலைக்காவேரிப்‌ பூம்பட்டினத்து அழகிய பெருமாளுக்்‌ 

கு திருநாள்‌ இல . . . வைக்க உத்தமசோழபுரத்தில்‌ குடி இருக்‌ 

கிற தீரு . . . தம்மிராரு . . . குடிகளுக்குத்‌ தறிக்கடமை மனைவரி 
ஆயத்துக்கு உண்டான சமழூ . . அம்‌ முத்திரைக்கரசு 30 காசு 100ம்‌ 
உண்டான பல இறையும்‌ சந்திராதித்தவரைச்‌ சறுவமான்னியம்‌ 

ஆக பூறுவத்திலே நடக்கும்படிக்கு சறுவமானியம்‌ ஆக சந்தி 


ர]. 
12. 
13. 
14. 
15. 
16. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3 
4, 
5. 
6. 


86 
றாதித்தவரைக்கும நடக்கும்படிக்கு சிலையிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்குடுத்‌ 
தோம்‌ இந்தன்மத்தை பரிபாலனம்‌ பண்ணனவன்‌ ஸ்ரீ வயிஷ்ணவர்‌ பொற்‌ 
பாதம்‌ பெறக்கடவான்‌ ஆகவும்‌ அவன்‌ சிரிபாதம்‌ என்‌ தலைமேல்‌ இதுக்கு 
அகித 
ம்‌ பண்ணினவன்‌ கெங்கைக்‌ கரையிலே குரால்‌ பசுவைக்‌ கொன்ற 
தோஷத்திலே போகக்கடவான்‌ ஏழெச்சம்‌ அறுவான்‌ ஏழு சிவாலயத்தை மழித்த ப 


ாவத்திலே போவான்‌ ஆசாரியணைத்‌ துரோகம்‌ பண்ணின பாவத்தில்‌ 
போவான்‌ 


எண்‌ : 83 


ஊர்‌ - எருமைநாயக்கன்‌ பாளையம்‌ வட்டம்‌. - சேலம்‌ 


அம்மன்மலை எனப்பெறும்‌ பொன்சொரி மலையின்‌ தாமரைப்‌ பாழியின்‌ மேல்‌ பறை 


கியி, 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


திருக்குறள்‌, அதிகாரம்‌ 26, புலான்‌ மறுத்தல்‌ 


தன்னா ன்‌ 
பெருக்கற்‌ 

குத்‌ தான்பி 

றி கர ண்‌ 
பர னெங்ங 

ன மாளு மருள்‌ 


தன்னூ ன்‌ பெருக்கற்குத்‌ தான்பிரி தூ வுண்பா 
னெங்ஙன மாளு மருள்‌ (குறள்‌ 251 
எண்‌ : 84 
ஊர்‌ - எருமைப்பட்டி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
ஊர்த்‌ தெற்கில்‌ நத்தமேடு என்னும்‌ நிலத்தில்‌ கிடக்கும்‌ கல்‌ 
பாண்டியன்‌, சுந்தரன்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
தேவன்‌ என்பவன்‌ அரசாளுகையில்‌ வீற்றிருந்த பெருமாள்‌ நல்லூ ர்‌ என்னும்‌ 


ஊரில்‌ நன்செய்‌, புன்செய்‌ நிலத்து வாரத்தில்‌ பாதியுரிமை பெர்‌ 
ப . ப ற்றமை 
தெரிவிக்கிறது. “ஐவர்‌ ராசாக்கள்‌ ஆணை" குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 


ஐ 3) உகு து 


87 


ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தர 9. அடுத்த ணாக தந்தரு 
பாண்டிய தேவர்க்‌ 10. ளுகையில்‌ நன்செய்‌ 
கு யாண்டு ஏழாவது 1. புன்செய்‌ இருகை 
வீற்றிருந்த பெருமா 12. யில்‌ ஒருகை வார 
ள்‌ நல்லா ர்‌ இவ்வாண்‌ 13. ம்‌ கொள்ளக்‌ கடட 
டு முதல்‌ தேசமாள தே 14. வன்‌ ஐவர்‌ இராச 
வனேன்‌ எனக்கு இவ்‌ 15. ரக்களாணையே 
வூர்‌ பெருமாள்‌ 

எண்‌ : 85 
ஊர்‌ - ஏழூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


மாரியம்மன்‌ கோவில்‌ அருகிலுள்ள சிங்கத்தூ ண்‌ 
கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 
ஏழரைச்‌ சேர்ந்த பாராதாயன்‌ நாராயணன்‌ வமாசகிதனான திருவேங்கடத்து 
நம்பி கொடுத்த தூ ண்‌ 


ஸ்வ்ஸதிஸ்ரீ இக்கால்‌ இவ்வூற்‌ பாராதாயன்‌ 
நாராயணந்‌ உமாசகிதநாத திருவேங்கடத்து 
நம்பி தன்மம்‌ 


வடகரை ஆற்றூ ரைச்‌ சேர்ந்த புல்லை வேட்டுவன்‌ கூத்தாடுந்‌ தேவன்‌ 
இருங்கோளனான வலங்கை மீகாமன்‌ அமைந்த தூண்‌ 


ஸ்வ்ஸதிஸ்ரீ வடகரை யாற்றூ ர்ற்‌ புல்லை 
வேட்டுவன்‌ கூத்தாடுந்தேவந்‌ இருங்கோள 
நான வலங்கை மீகாமந்‌ தன்மம்‌ இக்கால்‌ 


எண்‌ : 86 


ஊர்‌ - ஏழூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
பாவடிப்பிள்ளையார்‌ கோவில்‌ பீடம்‌ 


ந நன நன .. 


தி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி 


கல்வெட்டு : 


அரசர்‌ : 


மொழி 


கல்வெட்டு : 


ர ன்‌ 


ஐஐ. ஐவ கர. WNT 


தமிழ்‌ 
இக்கல்வெட்டில்‌ ஐம்பெருங்‌ குழுவினர்‌ குறிக்கப்பெற்றுள்ளனர்‌. 


. . . முதல்‌ தேவர்க்கும்‌ பை 
ட பிடித்த பல்லாயிரவ 
ற்கும்‌ ஐம்பெருங்‌ குழு 
வுக்கும்‌ அடைக்கலம்‌ இவை 
காத்தான்‌ அ 

டி தலைமேலின 

இப்பனை வெட்டினா 

ன்‌ வழி ஏழச்சம்‌ . . . மியா 


ன்‌ தா. . . வான்வழி வ: 
ழா யிது 
எண்‌ : 87 
ஊர்‌ - ஏழூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


பிள்ளையார்‌ கோவில்‌ மேல்‌ தளத்தில்‌ உள்ள கல்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


புல்லைவேட்டுவன்‌ என்பவர்‌ கோவில்‌ வாசலும்‌ i i 
ன்னர்‌ திருவாசலும்‌ போதிகையும்‌ உத்திரமும்‌ 


. டட பெருந்திருவாசலும்‌ கட்டிட கல்லும்‌ போதிகையும்‌ i i 
செய்வித்தான்‌ வடக வெடலிவன்‌ 


ரையாற்றா ர்‌ புல்லை வேட்டுவன்‌ (வளர்ந்த) அம்மத திருவ 
வீரசிங்கந்‌ தம்மம்‌ திருவ நாடாழ்‌ வாநாந 


சிவன்கோயிலிலுள்ள கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தர பாண்டிய 6 
தவ யாண்டு 11வது விழுப்பரை 
ய பிள்ளகளில்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


சமாழி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு 


னர்‌ அட 09. 19) து 


89 
எண்‌ : 88 


ஊர்‌ - ஏழூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
மாரியம்மன்‌ கோவிலிலுள்ள கல்வெட்டு 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


நமிழ்‌ 
புல்லைவேட்டுவன்‌ கூத்தாடுவான்‌ தேவனின்‌ கொடை 


ஸ்வஸ்த்‌ ஸ்ரீ வடகரையாற்றுர்‌ 

புல்லை வேட்டுவன்‌ கூத்தாடு 

ந்‌ தேவந்‌ இருங்‌ கெ 

ள (பாடி) நா... லெல்‌ 

மிச்சய 

பண்ணையம்மன்‌ கோவில்‌ சன்னதி முன்பறம்‌ 
மாணிக்க கவுண்டன்‌ ம 

கன்‌ மாணிக்கன்‌ உபையம்‌ 

இப்பலிபீடம்‌ 


எண்‌ : 89 


ஊர்‌ க கதிராநல்லூர்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


பிள்ளையார்‌ கோவில்‌ மேல்‌ தளத்தில்‌ உள்ள கல்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


நத்தமேட்டுப்‌ பகுதியிலுள்ள சிவன்‌ கோவில்‌ முழுவதும்‌ இடிந்து கட்டிடக்‌ கற்கள்‌ 

ஆங்காங்குச்‌ சிதறியுள்ளன. முதலாம்‌ இராசேந்திரனின்‌ 'திருமன்னிவளர' என்ற 

மெய்க்கீர்த்திக்‌ காணப்பெறுகிறது.. பராந்தக ஈசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ 

வ த பதக்க அரிசியும்‌ திருமஞ்சனப்‌ புறம்பாக அரைக்காணி நிலமும்‌ 
௩ 


செய்தி. 


திருமன்னி வளர இருநில மடந்தை . . . செயப்‌ பாவையுஞ்‌ சீர்த்‌ தனிச்‌ 


செல்வியும்‌ தன்பெருந்‌ தேவியராகி யினபுற 


இடைதுறை நாடு துடர்வன வேலிப்‌ படர்வன வாசியும்‌ கள்ளிச்கழ மதன்‌ 


கொள்ளிப்‌ பாக்கம்‌ கண்ணத்‌ . . . 


2. 
3. 
4, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1. 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
1. 
12. 
13. 
14. 


90 


இரண்டாம்‌ கல்‌ 


உ பந்ரமான ஸ்ரீ ராஜேந்திரசோழ தேவற்கு யாண்டு 3வது வடகரை .. , 
கேசரி சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ பராந்தக ஈசுவரமுடைய மஹா தேவர்‌ 
. . . நிறுக்கு வைச்ச சாவா மூவாப்‌ பேராடு 30 இத்தன்மம்‌ சந்திராதித்தவற்‌ 


மூன்றாம்‌ கல்‌ 


, ஈசீர்‌ பராந்தக ஈசுரமுடையாற்க்கு நாந்‌ திருமஞ்சனப்‌ புறமாக னார்‌ . 
படி செய்வதாகவும்‌ இந்நிலம்‌ அரைக்காணியும்‌ 


நான்காம்‌ கல்‌ 


. ..றுணை ஈசபட்டனாந தில்லைநாயக நம்பிரன்‌ இவ ட்ட வடி ஷியும்‌ 
காலு திருமஞ்சனத்துக்கும்‌ நாலு பதக்கு அரிசிஅமுது 


எண்‌ : 90 


ஊர்‌ - கபிலர்மலை 


. வட்டம்‌ - நாமக்கல்‌ 
மலைமேல்‌ உள்ள கல்வெட்டு 


க ட ட ட ட ட உ டட உக 


21.11.1670 


தமிழ்‌ ௧ஆ.அ, 438 - 1989 
சித்தி செட்டியாரின்‌ தாயார்‌ படி அமைத்த செய்தி 


சாதாரண வருஷம்‌ காற்த்திகை மாதம்‌ 
21 சோமவார னாள்‌ வசிகர்‌ வங்‌ 
கிஷத்தில்‌ நகரத்தாரில்‌ வண்ணி 
க்கா மக(ரரிஷி கோத்திரம்‌ காவெ 
வாச(ம்‌) குண்ணத்தா ரிலிருக்‌ 
கும்‌ நா. . ன்‌ செட்டியார்‌ கு 
மாரன்‌ ..... கு செட்டியார்‌ 
சித்தி செட்டியார்‌ குமார 

ன்‌ குருவி செட்டியார்‌) குமா 
ரன்‌ வசவி செட்டியார்‌ 

சித்தி செட்டியார்‌ ருடை 

ய மாதா சேர்வை ௨ 

சுருளும்‌ படியும்‌ 

முடிந்தது 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 


94 
எண்‌ : 94 


ஊர்‌ - கபிலர்மலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
மலைமேல்‌ உள்ள கல்வெட்டு 


01.01.1694 
தமிழ்‌ ௧கஆஅ௮. 438 - 1929 
தலையாரி சங்கரன்‌ என்பவன்‌ படிக்கட்டு அமைத்துக்‌ கொடுத்த செய்தி 


தலையாரி குஞ்சுக்காளி மகன்‌ சங்கரன்‌ 

படிக்கட்டு உபையம்‌ கலியுக சகாற்த்தம்‌ 

4794ல்‌ னாளது வருஷம்‌ முகஸ்ரீ தைய்‌ மாதம்‌ 12 புஷற்ன்‌ 
மையும்‌ பூச நட்செத்திரமும்‌ சுப்பிறமண்‌ 

ணியர்‌ லடச்சிக்‌ 

கவும்‌ 


எண்‌ : 92 
ஊர்‌ - கருங்காடு வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
மாரியம்மன்‌ கோவில்‌ அருகில்‌ நடப்பெற்றுள்ள கல்‌ 
கி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ தெ.இக.தொ. 4 - 457 
அவ்வையாரம்மைக்குப்‌ பூதானமாகக்‌ கள்ளநாட்டைச்‌ சேர்ந்த கருங்காடு என்ற 


பகுதியைக்‌ கரையப்பக்‌ கவுண்டர்‌ அன்னியப்பக்‌ கவுண்டர்‌ ஆகிய இரு 
தலைவர்களும்‌ நாலுகரை நாட்டாரும்‌ சேர்ந்து விட்டமை. 


விய வருஷம்‌ வய்யாசி மாதம்‌ 27 11, சுரைநாட்டரும்‌ கள்‌(ள) 
அவைய்யாரம்மை 1. நாட்டில்‌ செத்த கா(ங்‌) 
சுவாமியார்‌ $ பூத 13. நாடு பூதானம்‌ வீட்ட 
ஈனம்‌ விட்டதுக்கு (௧) 14, தூக்கு பூசை நிமத்தி 
ள்ளரையக பெரிய 15. யம்‌ பண்ணி வருகுறவர்‌ 
கரியப்பகவுண்ட(ர) 16. கள்‌ நயீனைவுண்டந (மப்‌ 
பட்டத்து கள்ளை 17. யார்‌ உள்பட்ட யிந்தவூர்‌ 
கால்க 18. தானததுக்கு யாதா மொரு 
கவுண்டர்‌ இந்த ரண்‌ 19. வர்‌ பூசை கட்டளை அவி 


டூ துரையளும்‌ நாலு 20 மெ) கம்‌ அதி 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 


0௮. உர தவ ஐ ௯ 


ye 


காமாகா நடததிவரு (கிற) ன்‌ உள்ளமட்டும்‌ நடத்தவு/ம்‌ இ/ 
(ஷர்கள்‌ ஆயிராரோக்கி (ய) 29, ப்படி யிதுக்கு (மாதா) 
(அய்‌ஸ்வரியம்‌ அவர்பி 30.  மொருத்தர ரண்டு௫) 

. வை தொழுது மாதா . . 31. னைச்சவர்கள்‌ கெங்‌ 
யம்‌ பண்ணி வருகுறவர்‌ 32. கைக்கரையிலே 
யிந்த பூ (தானம்‌ பூமி 33. க(ரராம்‌ பசுவை(க்‌) 
ஆகவும்‌) சந்திரறதித்தர்‌ 34. கொன்ற பாவத்தி 

35. (லே போவர்‌ (கள்‌) 
எண்‌ : 93 

ஊர்‌ - கல்பகனூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


வேங்கடேசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ வாயிற்படி 
கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


பெரிய பாலு நாயக்கரய்யர்‌ அவர்கள்‌ அமைத்த 


பக்க; நல்லூர்‌ வாய்க்கால்‌ பற்றியது. 
கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


கர வருஷம்‌ 10. பெரிய 
சித்திரை ப ன்‌ 
மாதம்‌ 17 தேதி 8... ஆல த அ 
பெரிய பா 13. மண்ட .., 
லு னாயக்‌ 14. த்தில்‌ த 
கரய்ய 15. த்‌ நல்‌ 
ர்‌ 17. வாய்க்‌ 
18. கால்‌ 

எண்‌ : 94 

ஊர்‌ - கல்ராயன்மலை வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


கரியராமன்‌ கோவில்‌ (மன்பக்கமுள்ள கல்‌ 


கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
தள்ளரையக்‌ கவுண்டரும்‌ மதுரை வீரைய கவுண்டரும்‌ மேல்மலை 


ன்‌ பவல்‌ நாட்டாரும்‌ 
சேர்ந்து கரியபெருமாளுக்கு மேலைச்‌ செம்பறக்கையில்‌ நிலம்‌ றையிலிய க 
வழங்கிய செய்தி 


கல்வெட்டு : 


௬.1௭ 


இடம்‌ 


அரசர்‌ : 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


கல்லின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ 


(வீ) ரோதிகிறி வருஷம்‌ மார்‌ 

கழி மாதம்‌ 21 தள்ள 

() ரயகவுண்டர்‌ மேல்ம 

வீரையகவுண்டர்‌ மேல்ம 

யுள்பட ச 

(லை) நாட்டாரும்‌ கரிய 

ல பருமாளுக்கு மேலைச்‌ 

செம்பறக்கை திருவி 
மேற்குப்‌ பக்கம்‌ 

க(ரொம்‌ பசுவை 

கொன்ற பா 


எண்‌ : 95 


ஊர்‌ - காக்காவேரி 
சிவபெருமான்‌ கோவில்‌ கருவறை 


சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1253 
தமிழ்‌ 


8. ளையாட்டம்‌ 
9. படி நஞ்சை. புஞ்சை 
10. தாற்பாக்கெல்லை 
1. வும்‌) சகலமும்‌ 


ந்தி (ர) சூரியர்வனடர) 
௮ (கு தம்‌ பண்ணீ 
a. வர்‌ கொங்கையிலே 


8 


17. வத்திலே (போ) 
18. க (க) டைவர்கள்‌ 


வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


சேலநாட்டு அஞ்சாத பெருமாளான சோழங்க தேவன்‌ பொன்பரப்பினான்‌ 
என்பவன்‌ குமரப்பெருமாளுக்குச்‌ சிவபெருமான்‌ ஏரிக்‌ கீழ்க்கடையில்‌ நூறு குழி 


நிலத்தை அமுதுபடிக்காக விட்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ சிரி இராசேந்திர சோழ தேலர்க்கு 


யாண்டு 7வது 


சேல நாட்டு அஞ்சாத பெருமாளான சோழங்க தேவர்‌ பொந்‌ 
பரப்பினானேன்‌ இந்த குமரப்‌ பெருமாளுக்கு சிவப்பெருமாள்‌ ஏரியில்‌ 


கீழ்கடையில்‌ கொளம்‌ 


உட்பட குழி நூறும்‌ அமுதுபடிக்கு விட்டேந்‌ இது மாற்றுவான்‌ ஏழெச்சம்‌ 


மறுவான்‌ 
எண்‌ : 9% 


ஊர்‌ - காக்காவேரி 
சிவபெருமான்‌ கோவில்‌ கருவறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.மி. 1260 


வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


2. 
3. 
4. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
&. 
9, 


94 
சேல நாட்டு இராசிபுரப்பற்றில்‌ இருக்கும்‌ படடாகர்‌ தொடர்ந்து பத்ன்மூன்று 
ஆண்டுகளாக இறையிவியாகத்‌ துய்த்து வந்த நிலத்தில்‌ பதினாந்காம்‌ ஆண்டு முதல்‌ 
பயிர்‌ விளைந்த நிலத்தீற்குக்‌ கடமையாகக்‌ குழி ஒன்றுக்குக்‌ கடமைக்கால்‌ என்‌ னும்‌ 
அளவால்‌ வரியாக நெல்லைப்‌ பெற்றுக்கொள்ள ஒப்புதல்‌ அளித்து ஓலை 
» ச்‌ As 
அனுப்பப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ சேல நாட்டு 
இராசிபுரப்பற்றில்‌ இருக்கும்‌ பட்டாகருக்கு தாங்கள்‌ 

இப்பற்றில்‌ பதின்முன்றாவதுவரையும்‌ இறையிலியாக அனுபவித்துப்‌ 
போந்த நிலத்தில்‌ பதினாலாவது முதல்‌ பயிரேறின நிலத்துக்குக்‌ 
கடமைக்காலாலே குழி ஒன்றுக்கு வரியாக ்‌ 
வந்த நெல்லுக்‌ கொள்ளச்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு தி௩.மகப்படிக்கு 
இவ்வோலையை பிடிபாடகக்‌ கொண்டு 

சந்திராதித்தவரை அனுபவிக்க இவை விழப்பாதரய்‌ எழுத்து கலி 4361 
இவா காலிங்கராயர்‌ எழுத்து 


எண்‌ : 97 


ஊர்‌ - கார்குடி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
கைலாயநாத சுவாமி கோவில்‌ மண்டபத்தின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


ஒய்சாளர்‌, வீரரமநாத தேவர்‌ 


10.03.1266 


தமிழ்‌ ஆஅ, 40 - 1913 
முதன்மை அமைச்சராக விளங்கிய பக்க திக்காறச்‌ சோமைய தண்ண 
நாயக்கருக்குப்‌ பணி செய்த இராமன்‌ சக்கரவர்த்தி என்பவர்‌ திருக்கமிலாயநாயனார்‌ 
கோவில்‌ தேவகன்மிகளுக்கு ஊர்விலை பிரமாண இசைவுத்தீட்டு *ுதிக்கொடுத்‌ 
நிலம்‌ விற்பணை செய்து கொடுத்தமை. த்து 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸர்வ்வலோக ச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீ 

ர ரமனாத தேவர்க்கு யாண்டு 11வது மீன நாயற்று பூர்வ ப 

க்ஷத்துப்‌ புதன்கிழமையும்‌ திரதியையும்‌ பெற்ற அசுவதி நாள்‌ ஸ்வஸ்தி 
ஸ்ரீ மனு மஹா பிரதானி பக்கதிக்காறச்‌ சோமைய தெண்ணாயக்கர்‌ காரி 
யஞ்‌ செய்வார்களில்‌ சீராமன்‌ சக்கரவத்தியேன்‌ ஊர்விலை பிரமாண இசை 
வுதீட்டு வடகரை கரிகால கன்ன வளநாட்டுத்‌ திருக்காரி குடியான விக்க்ரம 
சோழபுரத்து உடையார்‌ ஸ்ரீ கையிலாசமுடைய நாயனார்‌ கோயில்‌ ஆ. 
திசண்டேசுவர்‌ அருளால்‌ தேவர்கன்மிகளுக்கு நான்‌ விற்றுக்‌ குடுத்த ஊராவ 
து புத்தூ ருடையாந்‌ நம்புசெயன்‌ பக்கலிலும்‌ பேரூருடையான்‌ சக்க . . . 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 


1 


12. 


13. 


96 
ஏண்‌ : 98 


ஊர்‌ - கார்குடி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
கைலாயநாதர்‌ கோவில்‌ முன்மண்டபத்தின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
பாண்டியன்‌, மூன்றாம்‌ சடையவர்மன்‌ வீரன்‌ 

30.10.1318 


தமீழ்‌ ௧ஆ.அ. 38 - 1913 


திருக்கயிலாயமுடைய நாயனார்‌ கோவில்‌ ஆதிசண்டேசுவரர்‌ தேவகன்மி கோவில்‌ 
கணக்கர்க்குக்‌ கரிகால்சோழ வளநாட்டு நாட்டவர்கள்‌ அழகியகூத்த நல்லூரைச்‌ 
சர்வமானிய இறையிலியாகக்‌ கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. அக்கோவில்‌ 
திருமதின்‌ அழிந்தமையாலும்‌ கோவில்‌ திருப்பணி தடைப்பட்டமையாலும்‌ அப்பணி 
நிறைவுசெய்தற்‌ பொருட்டு அவ்விறையிலி அளிக்கப்பெற்றது. குலசேகர தேவரும்‌ 
உடன்கூட்டமும்‌ விசயாலய தேவரும்‌ இக்கோவிலை மீட்கப்பல போர்களை 
நிகழ்த்தினர்‌. அப்பொழுது தடைப்பட்டிருந்த சித்திரைத்‌ திருநாளும்‌ பூசைகளும்‌ 
மீண்டும்‌ தொடர அவ்விறையிலி அளிக்கப்‌ பெற்றது. 


கோச்சட பன்மரான திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வரபாண்டிய தேவர்க்கு 
யாண்டு இருபத்திரண்டாவது விருச்சிக நாயற்று பூர்வ பக்ஷத்து பஞ்சமியும்‌ 
திங்கட்கிழமையும்‌ பெற்ற உத்திராடதது நாள்‌ வடகரை கரிகால சோழ 
வளநாட்டு நாட்டவரோம்‌ 

இன்னாட்டூ திருக்காரி குடியான விக்கிரமசோழபுரத; உடையா ஸ்ரீ கையிலா 
சமுடைய நாயனார்‌ கோயில்‌ ஆதிசண்டேசுவர தேவர்கன்மி கோயிற்‌ கா 
, .. இன்னாட்டு மனற்றக்கரையான அழகியகூத்த நல்லா ர்‌ நான்கெல்லைக்கு 
நன்செய்‌ புன்செய்‌ காடு மேடு களதிடர்‌ உட்பட நிலத்து உள்ளூர்‌ நாயினார்‌ தெ 
இவ்வூர்‌ திருமாணிக்க தேவநான சித்திரமேழி தட்டான்‌ குழுமி படுத்த இதுக்கு 
இவன்‌ இறையிலி 

நீக்கி நீக்கியுள்ள நிலத்து புன்செயும்‌ இவ்வூர்‌ குளங்கள்‌ முன்னாள்‌ வேடு 
கடிந்த நாள்‌ முதல்‌ 

இன்னாள்‌ வரையும்‌ உடைககுல்ப்‌ பாழாய்க்‌ காணியழிந்து கிடக்கயில்‌ 
இக்குளங்கள்‌ அடைத்து 

கொண்டு இக்குளங்காலுள்ள நன்செயும்‌ மாவடை ஆயவற்கம்‌ பஞ்சுபிலி 
சந்து விக்கிரக பே 

று தரியிறை தட்டார்பாட்டம்‌ தட்டொலி செக்கிறை ஏரிவரி இனவரி இடைவரி 
குளவடை ஒழுக்கு 

நீர்பாட்டம்‌ ஆனைச்சாலை குதிரைப்பந்தி காணிக்கை காத்திகை பட்டை 
நாட்டு வீநியோகமும்‌ 

மற்றுமுள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ இன்னாயனார்‌ திருக்கோயிலிலே பெருமாள்‌ 
குலசேகர தேவர்‌ பலமு 

தலிகளும்‌ உடன்கூட்டமும்‌ விசையாலய தேவரும வளைந்த இதுக்கும்‌ 
பல கலகங்களுக்கும்‌ நாடாடக புகு 


17. 


18. 


19. 


20. 


21, 


22. 


23, 


24, 


25. 


26. 


27. 


28. 


29, 


96 
ந்து பரிகாளப்படுகையாலேஇன்னாயனார்க்கு சித்திரைத்‌ திருநாளுக்கு 
அமுதுபடி சாத்துபடிக்கு நிசத நிமந்தங்களுக்கு 
இத்திருக்கோயில்‌ திருமதிள்‌ அழிவு சோரவும்‌ பல திருப்பணிகளுக்கும்‌ 
தேவர்தானமாக இந்த ஊற்றகரையாந அ 
ழகிய கூத்தலார்‌ சர்வநமசியமும்‌ இறையிலியாக குடுத்து இவூர்‌ சந்தியாதிவத்‌ 
செல்லவும்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு இவ்வூர்‌ நத்தத்திவும்‌ நான்கெல்லையிலும்‌ 
திருச்கூதைதாபனம்‌ பண்ணிக்‌ கொள்ளவும்‌ 
இவ்வூர்‌ முதலடங்க இறையிலியாக சூடுத்தோம்‌ உடையார்‌ ஸ்ரீ 
கையிலாசமுடைய நாயனார்‌ கோயில்‌ 
ஆதசண்டேசுவர தேவர்கன்மி கோயிற்‌ கணக்கற்க்கு கரிகால சோவ வளநாட்டு 
நாட்டவரம்‌ இப்படிக்கு இ 
வை புத்தூருடையான்‌ கண்ணுடைப்‌ பெருமாளான நம்புசெய்வான்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை புத்தா ருடை 
யான்‌ திருச்சிராப்பள்ளி உடையாநான நம்புசெய்வான்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை பாச்சிலுடையான்‌ திருப்‌ 
பஞ்சிலி உடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை பாலையூருடையான்‌ 
திருச்சிராப்பள்ளி உடையான்‌ சமய 
சேநாதிபதி எழுத்து இப்படிக்கு இவை நல்லா ர்‌ கிழவன்‌ திருச்சிராபள்ளி 
உடையான்‌ அரிந்தவன்‌ விழுப்பரையன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை சுரும்பரை ர்‌ கிழவன்‌ சாத்தப்பிள்லையான சேர்க கோன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ஆறனிநல்லூ 
குடையான்‌ பெரியவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை நல்லா ருடையான்‌ 
திருமாணிக்க தேவன்‌ எழுத்து 


ன ரர ரர J, J. J 


ஊர்‌ - கார்குடி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
திருக்கயிலாயநாதர்‌ கோவில்‌ மண்டபத்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


வியநகரர்‌, இம்மடி இராமச்சந்திர நாயக்கர்‌ 
27.02.1620 
தமிழ்‌ கஆஆ 41 - 1913 


கயிலாயநாத சுவாமி கோவில்‌ ஆதிசண்டேசுவர தேவகன்மிகளுக்கு இம்மடி 
இராமச்சந்திர நாயக்கர்‌ என்பவர்‌ நான்கெல்லைகளை வகுத்து நிலத்தைக்‌ 
கொடையாக அளித்த செய்தி. 


ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 541 இதன்மேல்‌ செல்லாநின்ற சித்தாத்தி வருஷம்‌ பங்கு 
னி மாதம்‌ 1 தேதி திருக்காரிகுடியாற்‌ கயிலாசமுடைய நயனர்‌ கோயில்‌ ஆதிசன்‌ 
டேசுர தேவரருளால்‌ கன்மிகோயிற்‌ கணக்கற்கு இம்முடி ராசச்சந்திர . . ரம்‌. 


4, 
ட்‌ 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 
3, 
4, 
செய்தி 
கல்வெட்டு : 
ர. 
2. 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌. 
மொழி 
செய்தி 


சேநமக -7 


97 
வாயாப்‌ பத்தி நாராயணச்‌ செட்டி தோர்பு கிணத்துக்குத்‌ தெற்கு . . . ணிக்கு 
வடக்க. விட்டபடியாலே சகல ஆ 
தாயமு மனுபனித்துக்‌ கொள்ளவும்‌ 


எண்‌ : 100 


ஊர்‌ - கார்குடி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
கைலாயநாதர்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்மண்டபம்‌ 


கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ஆஅ, 37 - 1913 
காசிபொடி நாயக்கர்‌ என்பவர்‌ பைரவர்‌ சிலையைப்‌ பிரதிட்டை செய்து அனைத்துப்‌ 
பூசைகளும்‌ நடைமுறைப்படுத்தியமை. 


குரோதி வருஷம்‌ ஆடி மாதம்‌ 13 தேதி காசிபொ 
டீ நாயக்கர்‌ வயிரவனார்ப்‌ 

பிறதிட்டை பண்ணி விச்சார்‌ 

சகல மூசையு உண்டாக்கி நடத்தி விச்சார்‌ 


இரேவதி நட்சத்திரம்‌ மட்டும்‌ குறிப்பிடப்பெறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
திருக்காரி 
குடி பிறந்த 
நாள்‌ ரேவதி 
எண்‌ : 101 
ஊர்‌ - குச்சிக்காடூ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
(வடுகம்‌ முனியப்பம்பாளையம்‌) 


வீரன்‌ காட்டில்‌ உள்ள பாறை 

விசயநகரர்‌, திருமலைநாயக்கர்‌ 

20.08.1646 

தமிழ்‌ 

இராசிபற நாட்டிலிருந்த செண்பகராய கவுண்டன்‌ பேரனும்‌ நல்லதம்பி கவுண்டன்‌ 
மகனுமான செண்பகராய கவுண்டன்‌ என்பவர்‌ தம்முடைய பெரியவர்க்சூம்‌ 
பெற்றோர்க்கும்‌ பேறு உண்டாகும்பொருட்டு மதுரை செர்க்கர்‌ - மீனாட்சி 


கல்வெட்டு : 


ஆ 


20. 


21. 


22. 
23. 
24. 
25, 
26, 
27. 
28. 
29, 
30. 


31. 


32. 


96 


திருக்கோவிலில்‌ நெய்‌ விளக்கு நடத்திவரச்‌ சின்னவடுகத்துப்‌ புன்செய்‌ நிலமும்‌ 
பொருளும்‌ கேனேரியப்பன்‌ என்பவரிடத்தில்‌ ஒப்படைத்தமை. 


ஸ்ரீ மது சாலிவாகன சகாற்த்தம்‌ 1568 இதின்மேற்‌ செல்லாநின்‌ 
ற விக்கிரம வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 20 தேதி ஸ்ரீ மன்மத்‌ திரையோதெசி 
குரவாரம்‌ குரு . . . . . ணை 
நாட்ஷெத்திரமும்‌ பத்திர கரணமும்‌ பெற்ற சுபயோகமும்‌ பெற்ற 
சுகனாள்‌ ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுரர்‌ ராசாதிராச 
பரமேசுரர்‌ ஸ்ரீ வீரவேங்கட தேவ மகாராயரையந்வர்‌ பெருங்கொண்டை 
சிங்காதனத்திலே இருந்து பிறு திவி 
சாம்ராச்சியம்‌ பண்ணுகையில்‌ மதுரை மண்டல விசுவனாத நாயக்கர்‌ 
திருமலை னரயக்கரையனவர்‌ ராச்சிய பரிமாலனம்‌ பண்ணுகைபில்‌ 
வயித்தியப்ப அய்யனவர்கல்‌ ராச்சியம்‌ ஆளுகயில்‌ கொங்‌ 
கு மண்டலம்‌ குன்றத்தா ர்‌. கூற்றெத்துக்குச்‌ 
செல்லும்‌ ராசிபுரநாட்டில்‌ செண்பகராய 
கவுண்டர்‌ பவுக்கிரன்‌ நல்லதம்பி கவுண்டர்‌ 
புத்திரன்‌ செண்பகராய கவுண்டர்‌ சொக்கநாத 
சுவாமியாற்கு அறக்கட்டளை அபிஷேக நெய்வேத்திய தி 
ருமஞ்சனத்‌ திருமாலைக்கு அங்கய்க்கண்‌ 
ணம்மன்‌ சந்நிதியில்‌ வடபுறத்தில்‌ தம்மிட 
அறைக்கட்டனைக்கு நெய்‌ விளக்குக்குக்‌ 
கோனேரியப்பன்‌ பவுத்திரன்‌ சொக்‌ 
கனாதன்‌ புத்திரன்‌ கோனேரியப்பன்‌ வசமாக 
அந்த அறைக்கட்டளை நடத்திவரச்‌ சொல்லி கட்டளையிட்ட படியினாலே 
அதுக்குப்‌ 
யூதான தனம்‌ சாதனம்‌ நம்மிடை கிறாமமன பட்டணத்துக்குச்‌ 
சேந்த சின்னவடுகத்துப்‌ புஞ்சையில்‌ பிள்ளையார்‌ கோவிலுக்குக்‌ 
தென்புறத்துக்‌ கொல்லையான பத்தஞ்சு 
பொ . . . ரூகதமட்டுக்கட்டிச்‌ சிவாற்பிதமாக 
தம்மிட பெரியவர்கள்‌ பிதாக்களுக்குப்‌ புண்ணியமாக கட்டளையிட்டோம்‌ 
யிந்த தன்மம்‌ அற்சந்திராதிராற்காலமாக நடக்கத்‌ தக்கதா 
கட்டளையிட்டோம்‌ இந்தத்‌ தன்மத்துக்கு யாதாம்‌ ஒருத்தர்‌ அ 
கிதம்‌ பண்ணினால்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொ 
ன்ற தோஷத்திலேயும்‌ அதபத்தி வீறுபத்தி சிறுகத்தி பண்ணின 
ணின தேரஷத்திலேயு மாதா பிதா வதைப்‌ பண்ணின தோ 
ஷத்திலேயும்‌ போக . . . . . ம்‌ இப்படிக்கு இந்த தன்ம்‌. . . , . , 
. .ராக்கடளையிட்டோம்‌ . . . . எழுதினமைக்கு இளைச்சி ௧ 
ணக்கப்‌ பிள்ளை எழுத்து 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


oo No Ds 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


கூல ஐ: 


சேநமக -7அ 


99 
எண்‌ : 102 


ஊர்‌ - குஞ்சாம்பாளையம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பெரியமணலியின்‌ மேற்கே வயிலுள்ள பாறை 


கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 

கருமாபுரத்தைச்‌ செர்ந்த நகரத்தாரில்‌ நல்லான்செட்டி மகன்‌ சடையன்செட்டி 
என்பவர்‌ தண்ணீர்ப்‌ பந்தல்‌ வைப்பதற்கு விலைக்கு வாங்கி விட்ட கிளுவன்காடு 
பற்றிய செய்தி. 


அஷ்ய வருஷம்‌ ஆனி மாதம்‌ கருமாபுரத்தில்‌ 
நகரத்தான்‌ நல்லான்செட்டி குமாரன்‌ 

சடையன்‌ செட்டி தண்ணிப்‌ பந்தலுக்கு 
கிறையத்துக்கு வாங்கிவிட்ட கிளுவன்‌ 

காடூ யிந்த தன்மத்துக்கு ஆதாம்‌ 

ஒருவன்‌ இசகு பண்ணினால்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 
தோஷத்தில்‌ போகக்‌ கடவது 


எண்‌ : 03 


ஜார்‌ - குமாரசாமிப்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 
எல்லையம்மன்‌ கோவிலில்‌ நடப்பெற்றுள்ள கல்‌ 
சிம்மையநாயக்க பாளையக்காரர்‌ 


தி.பி. 17ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 


சேலம்‌ பாளையக்காரர்‌ சன்னமநாயக்கன்‌, குமாரசுவாமிப்பட்டி எல்லம்மன்‌ 
கோவிலில்‌ திருவிளக்குக்‌ கட்டளை வைக்கச்‌ செக்குக்‌ குத்தகை எல்லப்‌ ப 
அவருடைய குலத்தாரும்‌ சேர்ந்து முப்பது பணம்‌ கொடையாக மனகன 


செய வருஷம்‌ பிரட்டாசி மாதம்‌ 13 தேதி 
சேலம்‌ சின்னம நாயக்கரை 

ய்யன்‌ அவர்கள்‌ குமாரசுவா 

மிபட்டி எல்லம்மன்‌ கோ 

வில்‌ திருவிளக்குக்‌ கட்ட 


6. 
7. 
8. 
9, 
70, 
1 
12, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
த, 
6. 
7. 
8. 
9, 
10. 
ர்‌, 
12. 
13. 
14. 
15. 


100 


“ளையிட்ட படிக்கு செக்கு 


குக்கை எல்லப்பனும்‌ 
சம்மதித்து அவர்கள்‌ குலத்‌ 
தார்‌ எல்லாரும்‌ கூடி நட 
த்தின தன்மம்‌ பணம்‌ முப்‌ 
பதிந்த தன்மம்‌ சந்திர கூரிய 
ன்‌ உள்ளவரை தரும .. 


எண்‌ : 104 


ஊர்‌ - குருசாமி பாளையம்‌ 


குஞ்சாம்பாறையின்‌ மேற்குத்‌ திசை 


24.01.1759 


தமிழ்‌ 


வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


இராசிபுரம்‌ நாட்டைச்‌ சேர்ந்த வேலப்பக்‌ கவுண்டர்‌ மகன்‌ துலுக்கண்ண கவுண்டர்‌ 
என்பவர்‌ பொன்குறிச்சி இராசியப்பருக்கு (சிவன்‌) பூசைக்‌ கட்டளைக்காகக்‌ 
குஞ்சலிக்கரட்டில்‌ ஆறு பொன்‌ விலை மதிப்புள்ள நிலம்‌ விட்டமை. மேலும்‌ 
பத்துப்‌ பணம்‌ கொடுத்து மூன்று பொன்‌ மதிப்புள்ள நிலம்‌ வாங்கி மொத்தமாக 
ஒன்பது பொன்‌ மதிப்புள்ள நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


வெகுதா 16. - :உஉணமுடி... . பத்து 
னிய வரு 17. பணமும்‌ ஆக ஒன்பது பொ 
ஷம்‌ தை மாதம்‌ 18, ன்‌ மானியம்‌ யந்த புண்‌ 
15 தேதி வேலப்‌ 19, ணியத்தை குறைவற நிறை 
ப கவுண்டர்‌ 20. வேத்தின பேற்கு மோட்ஷமு 
துலுக்கணக்‌ ௧ 21, ண்டாம்‌ யிதுக்கு யா 
வுண்டர்‌ ராசிபு 22. தாம்‌ ஒருவன்‌ விக்ன 
ர னாட்டில்‌ போ 23. ம்‌ பண்ணினால்‌ கெ 
த்தாம்‌ குறிச்சி இ 24. ங்கைக்‌ கரையிலே 
ராசியப்பருக்கு 25, காரம்‌ பசுவைக்‌ கொன்ற 
குஞ்சிலி கறட்டில்‌ 26. தோஷத்திலே போவான்‌ 
கொல்லையை பூசை 27. (பிப்படி எழுதினமை 
கட்டளைக்கு விட்டது 28. க்கு ராசிபுர நாட்டுக்‌ கணக்கு 
ஆறு பொன்‌ கொல்லை 29. சேனாதிபதி 
யும்‌ முன்னாள்‌ கொல்லையிரு 30. குமாரன்‌ பெற்றியப்பன்‌ 

x. ட்‌ 


எழுத்து 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


3 3ு.உ.ஐ வ களு AWN 


401 


எண்‌ : 105 


ஊர்‌ - குன்னமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
திருவேலீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
கி.மி, 1202 


தமிழ்‌ ௧ஆஃஅ., 43 - 1913 


மலைநாட்டு வலிபுரம்‌ என்னும்‌ ஊரிலுள்ள வேளாளர்‌ குடிகளில்‌ காமிண்டன்‌ 
என்பவன்‌ அக்கோவில்‌ சுவரை எழுப்பியிருக்கலாம்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
வீரராசேந்தி 
ர தேவற்க்கு 
யாண்டு 24 
ஆவது ம 
ழை நாட்டு 
வலிபுரத்து 
லவெள்ளாழ 
குடிகளில்‌ 
மகா மண்‌ 
டந்‌ 

காமிண்டன்‌ : காப்பதில்‌ வல்லவன்‌ 


எண்‌ : 106 
ஊர்‌ - கூளிப்பட்டி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ அருகில்‌ நடூகல்‌ 
சோழன்‌, மூதலாம்‌ பராந்தகன்‌ 
கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
கொடுக்கமங்கலத்து ஊராள்வோன்‌ சடைய௰ரையன்‌ என்பவனுடைய 
ஆநிரைகளைப்‌ பிடித்துச்‌ செல்ல அவன்‌ மகன்‌ ஆரையன்‌ ஆயிரவனான 


இளட்சிக்கலத்ததரையனைத்‌ துணையாக அழைத்துச்‌ சென்று போர்‌ செய்து 
இருவரும்‌ களத்தில்‌ இறந்துபட்ட செய்தி 


10£ 


கல்வெட்டு : 
1. மதிரை கொண்ட கோப்பரகேசரிக்கு ........... 
2. கொடுக்க 16. ரை 
3. யங்கலத்‌ 7. ய்மரை 
4. தூ ராழ்வான்‌ 15. ய்ன்மக 
5. சடைய மரை 1. ன்‌ ஆமை 
6 கர காலி கொ 20. (பன்‌ 
7. ள்ளன மகனை 21. ஆயி 
8. ச்‌ சேமஞ்‌ 22. ரவன்‌ 
9, செய்து 23. களயொ 
10. எதிரே 24. றிப்‌ 
1 ப்ரா 25. பிச்‌ 
12. ந்து 26. சான்‌ தந்‌ 
13. சென்‌ 27. தை யா 
14, று பட்டா 28. ரைச்‌ 
15. ன்ச 29. சாத்தி 
எண்‌ : 107 
இடம்‌ : ஊர்‌ - கலரிப்பட்டி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ அருகிலுள்ள நடுகல்‌ 
அரசர்‌ : சோழன்‌, ஆதித்த கரிகாலன்‌ 
காலம்‌ : கி... 960 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : கொடுக்கமங்கலத்து ஊர்த்‌ தலைவன்‌ ஆரையன்‌ ஷயிரவவான இளஞ்‌ 
திங்களத்தரையனின்‌ ஆநிரைக்‌ கூட்டத்தைப்‌ பிடித்துச்‌ செல்ல அவன்‌ பகைவர்‌ 
போர்‌ புரிந்து இறந்துபட்டான்‌. வீரமுத்தரையன்‌ என்பவன்‌ அவனுக்கு நடுகல்‌ 
எடுப்பித்தமை. 
கல்வெட்டு : 
1 வீர பாண்‌ 11. மங்‌ 
2. டிகளை எறிஞ்‌ 12. கல 
3. சு தலை கொ 13. த்திலி 
4. ண்ட கரி 14. ருக்கும்‌ 
5, கால சோழ 15. ன்‌ ஆயிர 
6. ற்குச்‌ செல்லா 16. வனான 
7. நீன்ற யா 17. இளஞ்‌ 
8. ண்டு நூலா 18. சி 
9. வது கொ 19. ங்கமு 
10. டுக்க 20. த்தரை 


இடம்‌ 
அரசர்‌ 


மொழி 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 


கல்வெட்டு : 


ல்‌ 
உ ஜ.3 ஐ 3 உரு ஆல 00௯ 


க 
ப 


108 


யன்‌ த 27. ம ஆவ்‌. இட பப்‌ 
ன்ரை 28. வனான ஏக 
ர்க்கா 29, வீரமுச்சரை 
வி... 30. யன்‌ கல்லு 
பல்‌ கோல கல்‌ 31. நாட்டு விச்சா 
ச தி ல்‌ 32, ன்‌ 

எண்‌ : 108 
ஊர்‌ - கூளிப்பட்டி வட்டம்‌ - நாமக்கல்‌ 


நிலத்தில்‌ கிடக்கும்‌ தணிக்கல்‌ 


07.05.1880 

தமிழ்‌ 

இராமசாமி ரெட்டியார்‌ என்பவரால்‌ தோகைநத்தம்‌ பெரியா கவுண்டர்‌ பெயரில்‌ 
அமைந்த தண்ணீர்ப்‌ பந்தலுக்குக்‌ கொடையாக இராசிபுரத்‌ தெற்‌ ப்‌ . 
சர்வமானியமாக விடப்பெற்றமை. கனக்‌ ன்‌ அ 


விக்கிறம வருஷம்‌ சித்திரை மாதம்‌ 27 (தேதி) 
நாமக்கல்ச்‌ சீர்மை சுமை (ரா) 
மி செட்டியார வர்கள்‌ தொ 
கை நத்தம்‌ பெரியாக்‌ கவு 
ண்டர்‌ தண்ணிப்பந்தல்‌ சா 
வடி தற்மத்துக்கு ராமிபுர 

த்து ஊருக்குத்‌ தெற்கு த 

, . ற்குத்தாறு சறுவமானியமா 
(க) விட்ட உபையம்‌ 

யீந்த தற்மத்‌ 

(துக்கு) விகா 

(தம்‌ ப) ண்ணினல 

ன்‌ கறாம்‌ பசுவை 

க்‌ கொண்ண தோ 


சம்‌ 
எண்‌ : 109 
ஊர்‌ - கூனவேலம்பட்டி வட்டம்‌ 
& 3 ன்‌ ம்‌ 
சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
கி.பி. 1193 
தமிழ்‌ ௧ஆ.அ, 370 - 1940 


அலைவாய்மலை சுப்பரமணியர்க்கு அழகிய சீயனான சே 
அழியாவிலங்கி ஊரின்‌ நான்கு எல்லைகளையும்‌ சூலக்கல்‌ எண்டர்‌ சன்டை 
கொடுத்தமை ட்‌ 


104 
கல்வெட்டு : 
ஸ்வஸ்திஸ்ரீ வீர ராஜேந்திர சோழ தேவற்கு 
வது அலைவாய்‌ சுப்ரமணிய பிள்ளையாற்கு 
அழகிய சீயநாத சோழங்க தேவநேந்‌ 
அழியா விலங்கி நால்‌ 
பால்‌ எல்லைச்‌ ௧ 
ல கல்லு ஊன்ரி உதகம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ இது மாறுவார்‌ ஏழ்‌ எச்சம்‌ 
அறுவான்‌ 


ட த பத த்‌ று று 


எண்‌ : 110 

இடம்‌ : ஊர்‌ - கூனவேலம்பட்டி வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
அழியாவிலங்கியம்மன்‌ கோவில்‌ 

அரசர்‌ 1: 0௨௨ 

காலம்‌ : கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி : தமிழ்‌ 

செய்தி : அழியாவிலங்கியம்மைக்குத்‌ துலுக்கண்ண கவுண்டர்‌ நந்தவனம்‌ மற்றும்‌ 
மரவகைகளை வைத்துக்‌ கொடுத்தமை. 

கல்வெட்டு : 

அழியா விலங்கை அ 

ம்மைக்கு துலுக்கண 

கவிண்டரிட தன்ம 

மாகக்‌ குடுத்த நன்தவா 

னப்‌ பயிர்‌ மாமரம்‌ இ 

லுப்பை மரம்‌ தெ 

ன்ன மரம்‌ இதை ய 

ரதொருவன்‌ அழிய 

பண்ணினவன்‌ 

கெங்கைக்‌ கரையில்‌ 

காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 

பாவத்திலே போவான்‌ 


SONAR WNT 


ன்‌ 
வீ 35 


எண்‌ : 111 
இடம்‌ : ஊர்‌ - கொக்கராயன்‌ பேட்டை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பிரமபுரியீசுவரமுடைய கோவில்‌ தரைமட்டத்தில்‌ பொருத்தபெற்றுள்ள நூன்கு கற்கள்‌ 
அரசர்‌ : சோழன்‌, முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலம்‌ : கி.பி. 1074 
மொழி : தமிழ்‌ கஆஅ. 468 - 1913 
செய்தி : முதலாம்‌ குலோத்துங்கச்‌ சோழனின்‌ “புகழ்மாது விளங்க” எனத்தொடங்கும்‌ 


மெக்கீர்த்தி இடம்பெற்றுள்ளது. பிரமத்சுவரர்‌ கொவில்‌ பூசை வழிபாட்டிற்காக அமது 
படைக்கும்‌ பொருட்டுப்‌ படைப்புப்‌ பொருள்களையும்‌ அதன்‌ அளவையும்‌ 


கல்வெட்டு : 


ou ஜக. ஆலு ௫.௯ 


அ ஸ்‌ மம்‌. ஊம்‌ 
ண கை 


14. 


105 
குறிப்பிட்டுத்‌ திருவமுது படைக்க ஆவன செய்யப்பெற்றுள்ளது. இந்தத்‌ திருவமுதுக்‌ 
கொடை மாதவராசன்‌ என்பஹால்‌ தன்‌ அரசன்‌ குலோத்துங்கச்‌ சோழனுக்கு 
ன்மை உண்டாகும்பொருட்டூ வழங்கப்பெற்றது. 


ந 
(ஸ்வஸ்திஸ்ரீ) புகழ்‌ 39. ம்‌ நெய்‌ அமுது இரு செ 
மாது வீள (ங்க) ஜய மாது 40. விடரைய்க்கு ஒராடை 
விரும்ப நி (ல மகள்‌ வளர ம) 41. . தயிரு பத்து நாழிக்கு 
லர்‌ மகள்‌ பு (ணற உரிமைய 42. ப்‌ பொந்‌ எழு மஞ்சாடியு ௫ 
(ற்‌) சிறந்த மணிமுடி கடி தெ 43. ந்றியும்‌ தயிரமுதுரியா ஓஒ 
வ்வர்‌ குலைதர மீநவர்‌ நி 44. ராட்டைக்கு தயிர்‌ கலநே 
லைகெட விக்கலர்‌ சிங்கணர்‌ 45. இருதா ணி பதக்கு நாநாழி 
மேல்கடல்‌ பாயத்‌ திக்கநை 46. கு பொந்‌ மூந்று மஞ்சாடி 
த்தும்‌ தென்‌ சக்கர நாடாத்தி வீர 47.  யும்‌உப்பு இரு செவிட (றை 
சிம்மாசனத்துப்‌ புவன 48. யாச ஒராட்டைக்கு உப்பு பத்‌ 
முழுதுடை யாளோ 49. து நாழி ஊரிக்கு பொந்‌ இண்‌ 
டு வீற்றிருந்தருளிய கோ 50. டூ/ மஞ்சாடியும்‌ குந்றி 
விராசகேசரி பன்மராந ச 51. பூமாலைச்‌ சாரன்‌ அஞ்சுக்கு 
க்கரவர்த்திகள்‌ சிரி குலோத்‌ 52. ஒருநாழி உரியாக ஒராட்‌ 
துங்க சோழ தேவற்கு பா 53. டைக்கு ஒந்பதிநால்‌ 
ண்டு நால்‌ ஆவது சக்கிரவ 54. க்காணி நராழியும்‌ ஆக 
த்தி ஸ்ரீ குலோத்துங்க 6 55. ஓராட்டைக்கு பொந்‌ நகர்கல்‌ 
சாழ தேவர்‌ திருமேனி கல்‌ 56, லால்‌ நிலை யெண்‌ கழஞ்சே 
லியாணமாக வேணு மெ 57. அரைக்காலும்‌ அருமொழி தே 
ன்று கங்கை கொண்ட (ன்‌) 58. வநாற்‌ இருபத்தொரு ௧ 
அம்மையப்பநாத மா (த) 59. லநே எழுகுறுணி நாநாழிக்கு 
வராஜத்‌ கொங்காள வீர 60. ம்‌ இம்மண்டலத்து மேல்‌ 
சோழ மண்டலத்து நாடா 61. சுரை நாடா(னி மகதநாட்டு வட 
ழ்வான்‌ நாட்டு கீழ்கரை 62. கரை கல்லை பிரமதேயபம்‌ 
மங்கலத்து பிரமதீசுவ 63. பா... . ஆவது முதல்‌ 
ரமுடையார்‌ தேவர்கு 64. அட்டக்கடவ நாட்டு கலந்‌..... 
யாண்டு நாலாவது முதல்‌ 65. லற்பொந்‌:எழகழஞ்சுக்கும்‌ எ 
திருவர்தம மாயத்துக்கு செய்த 66. சய . . நகர்க்கல்லால்‌ ஒடுக்கு 
நித்த நிமத்தமாவது தி 67. ம்‌ பொந்‌ எண்கழஞ்சே இர 
ருவமுதுகு நாளொந்ருகு அரு 68. ஸ்டூ மஞ்சாடியும்‌ குந்றியு 
மொழி தேவநால்‌ திரு 69. ம்‌ . . காவல்‌ கரை பூ பத. 
வமுது 2௨2522 70. த்தால்‌ கட கரபு பத. 
ம்‌ பருப்பமுதுரியாக ஓ 71. லநே . . . குறுணி யி... 
தக இ 2௮ இ வேண்டும்‌ பருப்பு உ 72. (அ) ருமொழி தேவநால்‌ 
லநே இரு காணி... 73. பு இருபத்தொரு கலநே 
பொன்‌ நாலு மஞ்சாடி (யு) 74. குறுணி நாநாழியும்‌ 
கறியமு திரண்டுகு பொன்‌ ஏ 75. ட வொட்டில்‌ ஏறிந , , 
மு மஞ்சாடியும்‌ குன்றியு 76. . ஈட்டுவரி காடசிக , 
77. ய்பெற்‌ பா ..... 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


மொழி 


1. 


2. 


10. 


12. 


106 
எண்‌ : 112 


ஊர்‌ - கொக்கராயன்‌ பேட்டை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பிரமபுரியீசுவரமுடையார்‌ கோவில்‌ கிழக்குப்புறச்சுவர்‌ 


விசயநகரர்‌, கிருட்டிணதேவராயர்‌ 
25.01.1518 
தமிழ்‌ ௧ஆ.அ. 466 - 1913 


பிரமயீசுவரமுடைய தம்பிரானார்‌ கோவிலுக்குச்‌ சங்கமபுரம்‌ என்னும்‌ கிராமம்‌ 
கொடையாக அளிக்கப்பெற்ற செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. அனைதது 
உரிமைகளும்‌ வழங்கப்பெற்றுள்ளது. கிருட்டிணதேவ மகாராயர்‌ “இராசாக்கள்‌ 
தம்பிரான்‌” என்ற பட்டப்‌ பெயருடன்‌ அழைக்கப்‌ பெறுகிறார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மகாமண்டலேசுரன்‌ அரியராய விபாட்டன்‌ மேதினிமீசுர 
கண்டன்‌ பாஷைக்குத்‌ த 
ப்புவராயர்‌ கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநாடு குடாதான்‌ துலுக்க 
தன விபாடன்‌ துலக்க . . 

ட்‌ எம்மண்டலமும்‌ கொண்டு அருளிய இராசாக்கள்‌ தம்பிரான்‌ பூர்வ 
எதக்ஷ்ண பச்சிம உத்தர சதுச்‌ சமுத்திராதிபதி ஸ்ரீ 
வீர பிறதாப ஸ்ரீ கிருஷ்ணதேவ மகாராயன்‌ மபிறுதுவி ராச்சியம்‌ பண்ணி 
யருளா நின்ற சகாப்தம்‌ 1438 ல்‌ மே 
ற்‌ செல்லா நின்ற யீசுர வருசம்‌ தைய்‌ மாதம்‌ 20 பூற நடசத்தரமும 
சதுறுத்தெசியும்‌ ஆயுஷம்‌ யோகமும்‌ பெற்ற சோமவார புண்‌ 
ணிய காலத்தில்‌ கீழ்கரைப்‌ (பூன்துறை நா) ரர்‌ வெள்ளாழன்‌ கண்ணி களில்‌ 
பெரிய 
ட்ட ல்‌ நஞ்சை புஞ்சை நாற்பா கெல்லைக்கு உட்பட தோ 
ட்டம்‌ பாட்டம்‌ மாவடை மரவடை மேல்‌ நோக்கின மரமும்‌ கீந்‌ நோக்கிய 
கிணறும்‌ . . . 
களத்துப்‌ பயிருண்டானதும்‌ துறையில்‌ தீர்வையும்‌ சங்கமாபுரமும்‌ நஞ்சலார்‌ 
எற்பேற்பட்டது உள்ப்பட ப்பிரமீசுரமுடைய தம்பிரானார்க்கு சயி 
ரெண்ணி யோதக தன்மத்தை நீதி வாதை யின்றி நடத்தினவன்‌ 
சீபாதம்‌ என்‌ தலைமேலே யீந்தத்‌ தன்மத்துக்கு அகிதம்‌ பண்ணினவன்‌ 
ஏழெச்சமறுவான்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்திலே 
போகக்‌ கடவர்கள்‌ பஞ்சமா பாதகம்‌ பண்ணின பாவத்திலே போகக்‌ கடவார்கள்‌. 


உ Pe ட்டி 


எண்‌ : 113 
ஊர்‌ - கொக்கராயன்‌ பேட்டை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பிரமபுரியீசுவரமுடையார்‌ கோவிலின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, அச்சுததேவ மகாராயர்‌ 
திதி நட்சத்திரமும்‌ பொருந்தவில்லை 24.10.1530 
தமிழ்‌ ௬ஆஃஅ 465 - 1913 


கிருட்டிணராய நாயக்கருக்கு நன்மையும்‌ பேறும்‌ உண்டாகும்‌ பொருட்டுச்‌ சாம 
நயினார்‌ என்பவர்‌ பிரமீசுணமுடைய தம்பிரானார்க்குக்‌ கொடையாகத்‌ தகடப்பாடிப்‌ 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2, 
3. 
4. 


107 


பாளையமான வழியுடைய மங்கைபுரம்‌ என்னும்‌ கிராமத்தை வழங்கிய செய்தி 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமந்‌ மகாமண்டலேசுஙர மேதிநி மீசுரகண்ட கட்டாரி சாளுவ 
சாளுவ ஸரீ வீரபிறதாப பூறுவ தெக்ஷண பச்சிம உத்தர சது 
சமுத்திராதிபதியான அச்சுததேவ மகாராயன்‌ மிருதிவிராச்சியம்‌ பண்ணி 
அருளா நின்ற சகாப்தம்‌ 1452 மேல்‌ செல்லாநின்ற விகூதி வருசம்‌ அற்பசி 
மாசம்‌ 3 தேதிக்கு புறுவ பக்ஷத்து 

துவாதேசியும்‌ புணர்பூசமும்‌ பெற்ற சோமவாரத்தில்‌ . . . . கிருஷ்ணராய 
நாயக்கன்‌ காரியத்துக்கு கடவரான சாம நயினார்‌ அதியாரியன்‌ 
பீறமீசுரமுடையதம்பீரானாற்கு மானியமாக விட்ட பட்டலூ ர்‌ கால வல்லி 
ப்பாடி பாளையமான வடிவுடைய மங்கைபுரம்‌ சந்திறாதித்த வரைக்கும்‌ 


தகட 
மீந்த கிறாமத்துக்கு அகிதம்‌ பண்ணினவன்‌ செங்கை 


கடவதாகவும்‌ 
கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற 


பாவத்திலே போகவும்‌ 
எண்‌ : 14 


ஊர்‌ - கொக்கராயன்‌ பேட்டை வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பிரமபுரியீசுவரமுடையார்‌ கோவில்‌ கிழக்குப்புறச்‌௬வர்‌ 


விசயந்கரர்‌ 

கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆஅ. 467 - 1913 
பிரமீசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ திருப்பணிக்காவும்‌ கோவில்‌ நட்டுவனுக்கும்‌ 
பாடுவானுக்கும்‌ இரு கிராமங்களைக்‌ கொடையாக அளித்த செய்தி குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளது. 


செறுவதரறி வருசம்‌ ஆடி மாதம்‌ முதல்‌ கு . . ஸ்ரீம்‌ மது கிட்டிண நாயக்கர்‌ 
காரியத்துக்கு கடவரான நாகரசைய்யன்‌ வரதளி பேட்டையில்‌ பிரமீசுரமுடை 
ம தம்பானாரிடைய அங்கரங்க போகம்க்கும்‌ திருபணிக்கும்‌ பிறிவு பேட்டை 
இதில்‌ பீறிவான மிழியம்‌ பாளையமும்‌ மயனாண்டான்‌ பாளையமும்‌ நம்‌ 


பரிசத்துகும்‌ நட்டுவனுக்கும்‌ பெண்‌. . . . . . பிரமபுரமும்‌ செள்ளன்பட்டியும்‌ 
(வ அ ப்ளம்‌ ண்ணான்பட்டியும்‌ 
பாடுவான்‌ பரிங்கமட்டுக்‌ கானொ . . . . க்கும்‌ பிறி . . . 


அங்கரங்க போகம்‌ - அணிசெய்தல்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி :, 
A 
கல்வெட்டு : 
ர்‌, 
2 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 
9, 
10. 
11. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ : 
மொழி 
செய்தி 


108 


எண்‌ : 15 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பன்ளி ஈகஷர்‌ கோவில்‌ கருவறை நுழைவாயில்‌ இடப்பக்கம்‌ 


சோழன்‌, உத்தமசோழன்‌ 

கி.பி. 980 

தமிழ்‌ தெ.இஃக.தொ 19 - 274 
பிரதிகண்டன்‌ என்பவன்‌ திருவறப்பள்லி ஆவ்வாருக்குக்‌ கார்த்திகைத்‌ 


னில்‌ சாலைப்புறமாகக்‌ குளம்‌ உட்படக்‌ கால்செய்‌ நிலத்தைக்‌ கொடையாக 
அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கே 5 சாலைப்புறமாக (சி 9 
ரப்பரகேசரிபந்‌ 6 ச (ய்‌) த நிலம்‌ (காற்‌ எ 
மற்க்கு செல்ல 7. சவ்‌ நிலம்‌ கற்கண்‌ 
ரநின்ற (ப) எண்‌ 8. ணுக்கு மேல்‌ 
டூ பத்தாவது 16. குளமுள்ப்‌ 
ப்ரதி கண்டன்‌ 17. பட நீர்‌ நி 
தரச்சோழந்‌ தி 18. லமாந 
ருவறப்பள்ளி யா 19, தெல்லா 
ழ்வார்க்கு காத்தி 20. ம்‌ தேவர்‌ 
கை காத்திகைத்‌ 21. க்கு அவ்‌ 
திருவிழாவுக்கு 22. ஹூரோ 

எண்‌ : 16 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 


. அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ மண்டபத்தில்‌ இருக்கும்‌ தனிக்கல்‌ 


சோழன்‌, உத்தமன்‌ 

கி.பி. 980 

தமிழ்‌ தெ.இ.க.தொ. 19 - 275 
பிரதிகண்டன்தரச்‌ சோழன்‌ என்பவன்‌ திருவறப்பள்ளி ஆழ்வார்க்குக்‌ கார்த்திகைத்‌ 


திருவிழாவின்‌ பொருட்டுச்‌ சாலைப்‌ புறமாக அரை செய்‌ நிலம்‌, குளம்‌ உட்படக்‌ 
கொடையாக அளித்தமை. கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளது. i 


& 


இடம்‌ 
அரசர்‌ 


மொழி 
செய்தி 


» 
ஓ 
ஐ 
3] 


வத்தி பப உ 6 


2. 


த ஐவ தக்க; வல இ 


109 


ஸ்வ்ஸதிஸ்ரீ 9. வார்க்கு கார்த்திகை 

கோபரகேச 10. க்‌ கா (ர) த்திகை திருவி 

ரிபன்ரமக்குச்‌ 11. மாவுக்குச்‌ சா (லை) 

செல்லா நிற்கு யா 12. புறமாக செ ய்‌) த நில 

ண்டு பத்தாவ B. ம்‌ தாழன்‌ நிலம்‌ அ 

து ப்ரதிகண்டன்‌ 4. ரை நீல (ம்‌) கற்கண்ணு 

தர சோழனேன்‌ தி 15. க்கு மேலை (செய்க்கு) 

ருவறப்பள்ளி ஆம்‌ 16. னமுட்‌ . ......... 
எண்‌ : 117 

ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 

அறப்பள்ளி ஈசுஹர்‌ கோவில்‌ கருவறையின நிலைக்கால்‌ 

சோழன்‌, உத்தமன்‌ 

கி.பி. 986 

தமிழ்‌ தெ.இ.க.தொ. 19 - 409 


உத்தமசோழனின்‌ தூயார்‌ பராந்தகன்‌ மாதேவடிகள்‌ என்ற செம்பியன்‌ மாதேவியார்‌ 
கொல்‌ எள பன்னிரண்டு ஊராரிடத்து நூ று கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து 
அதன்‌ வட்டியைக்‌ கொண்டுவரும்‌ வருவாயை ஒவ்வொரு திங்களும்‌ அறப்பள்ளி 
ஈசுவரர்‌ கோவிலில்‌ சிறப்பு வழிபாடு நடத்த ஆவன செய்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கே 24, £டு நெடுவலம்‌ 
ரப்பரகேசரி பர்ம்ம (ற்‌) க்‌ 25. காமு (ஸ்‌) இவனைத்‌ 
26. தூர்‌ (வ) சமும்‌ செம்‌ 


கு செல்லா நிந்‌ 

ற யாண்டு 16 27 பியந்மா தேவியார்‌ 
ஆவது கொல்‌ 28. சந்தராதித்தவற்‌ 

லி நாட்டுக்‌ கொ 29. நி (ற்‌) க்க திங்கள்‌ ஸங்கர 
ல்லிமலை மே 30 மத்துக்கு வைத்‌ 

ற்‌ திருவறப்பள்‌ 31. தபொந்‌ குடிஞை 

ளி ஆழ்வார்க்கு கண்‌ 32. க்‌ கல்லால்‌ நூ ற்று 

டந்‌ மதுராந்தக 33. க்‌ கழஞ்ச பொ 

(ந்‌ நாராய (னை ஸ்ரீ உத்‌ 34, ந்‌ கொண்டோம்‌ இ 
தம சோழதேவர்‌ 35. வனைத்‌ தா ரோமும்‌ 
தங்கள்‌ னாட்சி பிரா 36. இதுக்கு வைத்த 9 

ந்தகந்‌ மாதேவ 37. பாந்‌ கழஞ்சிந்‌ வா (ய்‌) 
டிகளா (ர்‌) செம்பியந்‌ 38. திங்கள்‌ பிளவு பொ 
மாதேவியார்‌ கொ 39. ந்‌ பலிசை (யாக்கி வ 
ல்லிமலை நாடு ௨ 40. ந்த பொந்‌ குடிஞைக்‌ ௧ 
ள்‌ காங்கயம்‌ பருவ 41. ல்லால்‌ கழஞ்சே ௧ 

ர்‌ ஊரலம்‌ புந்ந (ப்பு) ரம்‌ 42. ரல்‌ திங்கள்‌ ஒரு ஊராம்‌ தி 
மேற்புந்தம்‌ முத்‌ 43. ருவறப்பள்ளி ஸை (ய) 
தூர்‌ வெருரைர்‌ வா 44, ரர்‌ வசம்‌ குடுப்பதாநே (ர) 
யலூ ர்‌ மங்க 45, ம்‌ ஸை 


லம்‌ க (யீ) றங்க 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


110 


எண்‌ : 118 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறயின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


சோழன்‌, உத்தமன்‌ 
கி.பி. 981 


தமிழ்‌ தெ.இ.க.தொ. 19 - 291 

அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவிலில்‌ பணி செய்து வந்த “மாணி” கள்‌ த 
கழஞ்சு பொன்‌ பெற்றுக்கொண்டு வெருஷார்‌ நிலத்தில்‌ பயிர்‌ செய்து ட்‌ 
அரிசியில்‌ சந்தி ஒன்றுக்குத்‌ 'திருவெள்ளறை காணம்‌' எனர அளவினால்‌ ட 


நாழியாக மூன்று சந்திக்கு பன்னிரு ட 
ஒப்புக்கொண்டமை. ௬ நாழி அரிசி பெற்றுப்‌ பூசை செய்ய 


ஸ்ரீ கோப்பரகேசரி பந்மற்கு யாண்டு பதிநொன்‌ 
பள்ளியுடையார்க்கு றாவது திருவறப்‌ 
திருவெள்ளறைக்‌ காணத்தால்‌ ஸந்தியொரோவொ 

ந்றுக்கு நிருவமுர்தரிசி நாநாழியாக ஸ்ந்திமூந்றுக்‌ ன 
வெ மூந்றுக்கு அரிசி பந்நிரு நாழிக்கும்‌ 
ருண ரில்‌ நிலங்கொண்டு செய்து வருகிற மாணிகள்‌ நால்வற்க்கு இரு 
பொந்கழஞ்சும்‌ சந்ராதித்தற்‌ ம்‌ 


மாணி - துறவி 
கருமாணியாய்‌ இரந்த கள்வனே - திவ்‌. இயற்‌ 2.61 


ண்‌ : 119 
ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுஹர்‌ கோவில்‌ கருவறயின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌, உத்தமன்‌ 
கிபி. 984 


தமிழ்‌ தெ.இ.க.தொ. 19 - 360 
ள்‌ என்பவரின்‌ மருமகள்‌ கணலைத்தாதியர்‌ என்பவர்‌ ப்பள்‌ 
வதன ஹன்‌ ்‌ வர்‌ திருவநப்பள்‌ 
இறைவர்க்குக்‌ கார்த்திகைத்‌ திருநாளின்போது விளக்கு வைக்கக்‌ அகத்‌ 
நாட்டாரிடம்‌ 'மலைக்கல்‌ என்ற எடையினால்‌ இரு கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்த 


செய்தி. 


கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி ; 
கல்வெட்டு : 
ர்‌. 
2 
3. 
4, 
5, 


11 


கோப்பரகேசரிபற்மற்கு யாண்டு பதி 

நாலாவது மழிபெருமாள்‌ மருமகள்‌ கண (லை) தாதியார்‌ அணிமூரி நாடாழ்வார்‌ 
தேவியார்‌ திருவறப்பள்ளி உடை யார்க்கு திருக்‌ கார்த்திகை 

த்‌ திருநாளுக்குத்‌ திருவிளக்கும்‌ தகளிக்கும்‌ கொல்லிமலை நாட்டார்‌ வசம்‌ 
வைத்த பொந்‌ மலைக்‌ கல்லால்‌ இரு கழஞ்சு இத்தந்மம்‌ இறக்குவாந்‌ வ 
மி யேழேச்சம்‌ மறுவாந்‌ ரக்ஷித்தாந்‌ ஸ்ரீபாதம்‌ எந்தலைமேலின 


மலைக்கல்‌ - அளவுப்பெயர்‌ 
எண்‌ : 120 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 


ர ரர ர 2. 


கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ 494 - 1930 

திருவறப்பள்லி சபையாரிடம்‌ இருபது கழஞ்சு பொன்‌ பெற்று அதற்குக்‌ கழஞ்சுக்கு 
ஆறு திங்ளுக்கு வட்டியாகக்‌ ஐங்குறுணி வீதம்‌ இருபது கழஞ்சுக்கு ஆண்டுக்கு 
வட்டியாகப்‌ பதினாறு கலனே இருதூ ணி நெல்‌ பெறப்பட்டது. இந்த நெல்லில்‌ 
கோவில்‌ உவச்சு (மேளம்‌) கொட்டும்‌ ஒருவனுக்கு நாள்தோறும்‌ கொங்கம்‌ என்னும்‌ 
அளவால்‌ மூன்று நாழியாக ஆண்டுக்குப்‌ பதினொரு கலனே முக்குறுணி 
அளக்கப்பெற்றது. எஞ்சிய ஐங்கலனே ஐங்குறுணி நெல்லுடன்‌ பருவூர்‌ பலகுடிகள்‌ 
பெற்ற கழஞ்சுப்‌ பொன்னின்‌ வட்டியும்‌ சேர்த்து மொத்தம்‌ பத்து கலனே குறுணியும்‌ 
கோவிலில்‌ மூன்று வேளையும்‌ சங்கு ஓதுபவனுக்குக்‌ கொடுக்கப்பெற்ற செய்தி. 


திருவறப்பள்ளி ஸயையார்‌ கடவ பொத்‌ இருபதின்‌ கழஞ்சு கழஞ்சின்‌ வாயாற்‌ 
திங்கள்‌ ஐங்குறுணி ஆட்டை வட்டங்‌ கடவ பூப்‌ 

பலிசை நெல்ப்‌ பதிநாறு கலநே இருதார ணி இந்த நெல்‌ உவச்சு கொட்டும்‌ 
ஆளில்‌ ஒருவநுக்கு நித்தம்‌ கொங்கத்தால்‌ முந்நாழி ஆக ஒராட்டைக்கு நெ 

ல்‌ பதிநொரு கலநெ முக்குறுணியும்‌ சந்தராதித்தவர்‌ செல்லுவதாகவும்‌ நீக்கி 
நெல்‌ ஐங்கலநே ஐங்குறுணியும்‌ பருவூரில்ப்‌ பல குடிகளாய்க்‌ கட 

வ பொந்‌ கழஞ்சு கழஞ்சிந்‌ வாய்‌ ஆறு திங்கள்‌ தரணியாக ஆட்டை வட்டம்‌ 
கடவ நெல்‌ நார்க்கலநே இரு தூ ணியும்‌ ஆக நெல்‌ பதிந்‌ கலநே குறுணியும்‌ 
மூந்‌ 

று ஸந்திக்கு திருவிழா எடுக்கும்போது சங்கொத்துவாந்‌ ஒருவனுக்கு 
சந்திராதித்தவர்‌ செலுத்துவதாகவும்‌ 


கொங்கம்‌ - அளவுப்பெயர்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2. 1 
2, 
3. 1 
2 
4, 1 


12 


ஏண்‌ : 121 
ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ 
தி.பி. 1021 
தமிழ்‌ ௧ஆ௮. 490 - 1929 - 30 
திருவறப்பள்ளியுடைய இறைவர்க்கு முன்னரே திருவமுதுக்காகப்‌ பெற்ற 


நிலத்தை இரட்டித்து வெருகணூ ரிலும்‌ மங்கலத்திலும்‌ நெல்‌ வருவாய்க்கு 
ஆவன செய்யப்பெற்ற செய்தி. 


முதலாம்‌ துண்டுக்கல்‌ 
ஸ்ரீ ராஜேந்த்ர சோழ தேவற்க்கு யாண்டு பந்நிரண்டாவது திருவறப்‌ 
பள்ளியுடையார்க்கு 

இரண்டாம்‌ துண்டுக்கல்‌ 


முந்நஞ்‌ சென்று வி (வ) ருகிற நிமந்நதத்தின்‌ மேல்‌ வாண்டு முதல்‌ 
ஏற்றமாக இரட்டித்த திருவமுர்து யிதுக்கு 

முந்நஞ்‌ செந்று வருகிற வெருரை ர்‌ எண்கலநே இருநாழி 

நெல்‌ விதையும்‌ மங்கலத்து இருத்‌ 


மூன்றாம்‌ துண்டுக்கல்‌ 
(தி) ய முக்குறுணி நெல்‌ விதையும்‌ முத . . . முக்கலநே பத்‌ . ...க்கு 
நல்‌ விதையும்‌ ஆ 
, வதின்‌ மகுகல நெல்‌ ஐங்குறுணி இருநாழி நெல்‌ விதை நிலங்கொண்டு 
சந்திராதித 


நான்காம்‌ துண்டுக்கல்‌ 


வ (ம்‌) செலுத்துவதாகவும்‌ 


118 


எண்‌ ; 122 


இடம்‌ : ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ தென்மேற்குப்புறச்சுவர்‌ 

அரசர்‌ : சோழன்‌, முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 

காலம்‌ : தி.பி. 1082 

மொழி : தமிழ்‌ ௧.ஆ.அ. 502 - 1929 - 30 

செய்தி : இராசமகேந்திர தேவர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ கொல்லிமலை நாட்டில்‌ வாயனூ ரார்‌ 


செலுத்த வேண்டிய வரியைத்‌ திருவறப்பள்ளி இறைவர்க்குச்‌ செலுத்துமாறு 
ஆவன செய்யப்பெற்றது. அப்பணி தொடர்ந்து நடைபெறவில்லை. அரசனின்‌ 
பன்னிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ கொல்லிமலை நாட்டாரும்‌ கோவில்‌ தாந்ததாரும்‌ 
பல மண்டலத்து மாயேசுவரர்களும்‌ அதை மீண்டு நடைமுறைக்குக்‌ கொண்டு 
வந்தனர்‌. அதனால்‌ வயலூ ராரிடமிருந்து வரவேண்டிய நான்கு கல நெல்‌ 
விதைப்பாட்டளவினால்‌ நிலவருவாய்‌ மீண்டும்‌ அறப்பள்ளி இறைவர்க்கு உரிமை 


யாக்கப்பெற்றது. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ ராஜமஹேந்திர தேவ 
2 ற்கு கொல்லிமலை நாடு இறை 
3. இறுத்தபோது வயலூ ர்‌ இறை 
4, விடையார்‌ திருவறப்பள்ளி விடையாற்கு சி 
5 றம்பாக வீட்டுச்‌ சென்று செல்லா 
6. மையால்‌ செல்விதாக கொலோத்து 
7. ங்க சோழதேவற்கு யாண்டு 
8. பன்னிரண்டாவதில்‌ கொல்லிமலை னாடும்‌ 
9. திருவறப்பன்ளித்தாநமும்‌ திருவன 
10. பலக னில்த்‌ தாநமும்‌ பல மண்டல 
11, த்தில்‌ மாயேஸ்வரரும்‌ இச்சிறப்ப 
12. ச்‌ செல்ல வேணுமெற்றும்‌ வாய 
13. லர ராரை இக்கழி நாற்கல நெல்‌ வி 
ர்4்‌, தையும்‌ விடுவித்து கல்வெட்டு வி 
5. த்தோம்‌ இந்நிலம்‌ குஞ்சப்பள்ளிப்‌ பரப்பில்‌ 
16. தூ ணிபதக்கிருநாழி பெருதுறை அற்றில்‌ முக்‌ 
7. குறுணி னானாழி புலத்துறை கழநீ இரு 
18. நாழி குறைய தூ ணீ ஊர்‌ கழனிஇயில்‌ இரு தூ 
19. ணி இருநாழி மணக்கண்‌ பரப்பில்‌ ஐங்குறுணி இருநாழி நா இ 
20. னத்தில்‌ கழநி ஐங்கு 
21. றுணி பாசி கழனி தூணி 
22. பதக்கு ஆத்திகுழி கழ 
23. நி இருதாணி சோலை ௧ 
24. முனி பன்னிருநாழி வ 


சே.ந.ம.க -8 


25. 
26. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5, 
6, 
7. 
8. 
9, 
10. 
1. 
12. 
13. 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


114 
டவூர்‌ கழனி இருநா 
ழி குறையப்‌ பதக்கு 


எண்‌ : 123 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறுப்பன்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


சோழன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
கிரி. 1172 
தமிழ்‌ ௧ஆ௮. 499 - 1929 - 30 


வீற்றிருந்தான்‌ சேமாண்டரான பிள்ளை அகளங்க நா ஈழ்வார்க்குக்‌ கொல்லி 
மலை மலையாள நாட்டவர்‌ கல்வெட்டிக்‌ கொடுத்த கொடையைப்‌ பற்றியது. 
ஆண்டுக்குக்‌ கொங்கத்தால்‌ நா ணிதினையும்‌ ஊரால்‌ ஒருபுழுகும்‌ அளிக்கப்பெற்றது. 


ஸ்வஸ்திஸ்ரீ யிராஜாராஜ 
தேவற்கு யாண்டு ஒந்பதாவ 
து வீற்றிருந்தாந்‌ சேமாண்ட 
ரராந பிள்ளை களங்க நாட 
ஈழ்வார்க்கு கொல்லிமலை 
குற்றக நாடு மலையான 
நாட்டோங்‌ கல்வெட்டிக்‌ குடு 
த்த பரிசாவது இவாண்டு மு 
தலெங்களூர்கள்‌ தேவதாந நீ 
க்கி யாட்டைக்கு கொங்கத்து ற்‌ 
கொடுவாந்‌ தூ ணித்‌ திநையும்‌ ஊ 
ரால்‌ ஒரு புழுகும்‌ கிருப்புதியது 
பச்சைய்த்‌ கிருக்காத்திகை உ 


எண்‌ : 124 
உளர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறயின்‌ தென்புறச்சுவர்‌ 
சோழன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
கி.பி. 1172 


தமிழ்‌ ௧ஆ௮அ, 500 - 1929 - 30 


பாண்டி குலாசனி வளநாட்டு இடையாற்று நாட்டுத்‌ திருத்தவத்துறை யுடைய 
வீற்றிருந்தான்‌ சேமாண்டரான பிள்ளை அகளங்க நாடாழ்வார்க்கு வீரசோழ 
ண்டலத்துக்‌ கொல்லிமலை நாட்டைச்‌ சேர்ந்த பல ஊரினர்‌ அளித்த ஒர்‌ உடன்‌ 
பாட்டைத்‌ தெரிவிக்கிறது. பிற்பகுதி சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
1 
2 
3 
4. 
5. 
6. 
7. 
8. 
9, 
10. 
n 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌, 
2, 
3. 
4. 
5. 
6. 
7 
8. 


சேநமக -8இ 


திருபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ யீராஜதிராஜ 

தேவற்கு யாண்டு ஒந்பதாவது பாண்டி குலாச 

னி வளநாட்டு இடையாற்றா ர்‌ நாட்டுத்‌ திருத்தவத்துறையு 

டைய வீற்றிருந்தாந்‌ சேமாண்டாராந பிள்ளை யகளங்க 
நாடாழ்வார்க்கு வீரசோழ மண்டலத்துக்‌ கொல்லிமழ 

நாட்டு ஊரல்தூர ௬ம்‌ பருவூரும்‌ பந்நத்தா ௬ம்‌ முத்தா ரூரும்‌ வெரு 
ஹா ரும்‌ வாயலூரும்‌ மங்கலத்தா ரும்‌ . . . /கிறா/ங்கரட்டும்‌ நெடுவத்‌ 
தா ரும்‌ காமுரூருங்‌ கருங்கயத்தா 

7ரு/ முள்ளிட்ட ஊர்களுடையர்‌ திரு 

ப்பள்ளியுடையார்‌ திருக்கற்ற . . . 


எண்‌ : 125 
ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறயின்‌ தென்புறச்சுவர்‌ 
சோழன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 


கி.பி. 1172 


தமிழ்‌ ௧ஆ.அ. 501 - 1929 - 30 


வீற்றிருந்தாந்சேமாண்டாரான்‌ பிள்ளை அகளங்க நாடாழ்வ்க்குக்கொல்லிமலை 
நாட்டு மலையாளர்கள்‌ ஒன்பநாவது ஆண்டு முதல்‌ தாங்கள்‌ வரி செலுத்துவதாக 
உடன்பட்டுத்திருவறப்பள்ளியுடையார்‌ திருக்கற்றளியில்‌ கல்வெட்டிக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநச்‌ சக்கரவற்‌ . . . சாதிராச தேவற்கு யாண்டு ஒந்பதாவது 


வீற்றிருந்தாந்‌ சேமாண்டாராந பிள்ளை .. . . ரடாழ்வாருக்கு கொல்லிமலை நா 
ட்டூ மலையாளரோம்‌ உடையா . . . . வறப்பள்ளியுடையார்‌ திருக்கற்ற 
ளியில்‌ கல்வெட்டிக்‌ குடுத்த பரி , . . . ந்பதாவது முதல்‌ நாங்கள்‌ கட 


மை இறுக்கக்‌ கடனதாக இந்தப்படி மலையாளர்ரோம்‌ கொடுவாள்‌ முத்து 


டைகு கொங்கத்தால்‌ தூ ணித்‌ திநையும்‌ நாழிதி . . . . கோற்பு /ழுகும்‌/ 
ஆட்‌ 

டைவரை யீறுக்க கடவோமாகவும்‌ குறைவறுப்புக்‌ /கு/ . . . . 

கு /ழும்‌/ பச்சை எழுந்தருளியீருக்க /மு/க்‌ தெரிவிக்கக்‌ கடவோ மாகவும்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மாழி 
செய்தி 


கல்வெட்டு : 


டட 


2. 


இடம்‌ : 


அரசர்‌ : 
காலம்‌ : 
மொழி : 
செய்தி ; 


116 
ஏண்‌ : 126 


உணர்‌ - இகல்‌ பிபி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
ரித்‌ அண்னன்‌ வின்‌ ப ட்ட 
அறப்பணி ஈடஹர்‌ சோவில்‌ கருவறையின்‌ தென்புறச்சுவர்‌ 


சோழன்‌, இரண்டாம்‌ இரசாதிரான்‌ 
கியி. 1173 
குமிழ்‌ க.ஆ௮. 496 - 1929 - 30 


விற்றிபு்தான்‌ சேமாண்டாரான அனங்க நாடாழ்வான்‌ என்பவன்‌ கொல்லிமலை 
கொண்ட வலத்தில்‌ நிருக்களிற்றுப்படி நம்பி என்பான்‌ அறப்பள்ளி 
இரை வர்க்கும்‌ நூச்சியார்க்கும்‌ மார்கழித்‌ திருவாதிரை நோன்புக்கு வெருணூர்ப்பள்ள 


ஊழ்பில்‌ நிலம்‌ வப்‌! செய்தி. 


ஸ்வஸ்தீபரீ இராசாதிராச தேவர்க்கு யாண்டு பத்தாவது வீற்றிருந்தான்‌ 
சேமான அகளங்க நாடா 

முவார்‌ கொல்லிமலை கொண்ட நாளில்‌ ஊத்தர ற்‌ கூற்றத்து கூலா நாட்டுப்‌ 
பணை 

யூரூுடைய அரையமகள்பியாமாத்தநா . . . திருக்களிற்றுப்படி நம்ப” யேந்‌ 
திருவற 

ப்பள்ளி கடையாற்கு மார்கழித்‌ $ழெவாதிரைக்கு ஆளுடை நாச்சியார்க்கு 
திருநோன்பு நான்கொண்டுடைய 

பூமி வெருணூ ரீல்‌ பள்ள வழியில்‌ நந்தன வரம்பநாத திகை மாணிக்கச்‌ 
சட்டி செயிந்‌ கீழ்‌ வரம்பு காட 


ன்‌ காள திருவாலி செய்க்கு மேல்‌ வரம்பு முன்‌ . . . க்கு:. . . முக்குறுணி 
நெல்‌ விதையும்‌ அகனங்க நாடாழ்வாழ்கு (...... திருவாந்தகத்‌ துக்கு? 
ந 


டக இந்த நீல சந்திராதித்தவரை செல்ல விட்டேந்‌ 
திருக்களிற்றுப்படி நம்பியேந்‌ 


எண்‌ : 127 
ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குபுறச்சுவர்‌ 
கி.பி, 12 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧.ஆ.அ. 492 - 1929 - 30 
கருங்கயம்‌ என்னும்‌ ஊரிலிருந்த பல குடிகளும சேர்ந்து பதினெட்டரைக்‌ க ழுஞ்சுப்‌ 


பொன்‌ கொடுத்தனர்‌. ஒரு கழஞ்சுக்கு ஆறு திங்களுக்கு வட்டியாகத்‌ தூணி நெல்‌ 
வீதம்‌ பெறப்பட்டது. அந்நெல்லைக்‌ கொண்டு திருவறப்பன்ளி உடையார்க்குச்‌ 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 
9. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 


117 


சந்திக்கு அமுது படைக்கப்‌ பெற்றது. இவ்வாறே காமுளூர்‌ ஊரின்‌ பல குடிகளும்‌ 
அளித்தனர்‌. அது ஆடவல்லார்‌ நடராசப்‌ பெருமானுக்குப்‌ படைக்கப்‌ பெற்றது. 
வெருவணூ ர்‌ திசைமாணிக்கச்‌ செட்டி நிலத்தின்‌ பல குடிகள்‌ சேர்ந்து நம்பிராட்டியார்‌ 
கோவிலுக்குப்‌ படையல்‌ அளித்தனர்‌. 


கருங்கையத்து பல குடிகளாய்க்‌ கடவ பொந்‌ பதிநெண்கழஞ்சரை 
கழஞ்சிந்வாய்‌ ஆறு திங்கள்த்‌ தாணியாக ஆட்டை வட்டம்‌ கடவ பப்‌ 
பலிசை நெல்‌ 

பந்நிரு கலநே தூணி இந்த நெல்க்‌ கொண்டு திருவறப்பள்லி யுடையார்க்கு 
ஒரு சந்திக்கு காணத்தால்‌ நாழியுழக்கரிசியால்‌ ஒரு திருவமுர்தும்‌ இரண்டு 
கறி யமுர்தும்‌ சந்ராதித்தவற்‌ செலுத்துவதாகவும்‌ 

திறல்‌ கலி காமுள்ப்‌ பல குடிகளாய்க்‌ கடவ பொன்‌ பதிநெண்‌ கழஞ்சரை 
கழஞ்சிந்வாயாறு திங்கள்‌ தர ணியாக ஆட்டை வட்டம்‌ கடவ பூப்‌ பலிசை 
நெல்‌ பந்நிரு கலநே தூ ணி இந்த நெல்க்‌ கொண்டு ஆடவலார்க்‌ 

கு ஒரு ஸந்திக்கு காணத்தால்‌ நாழியுழக்‌ கரிசியால்‌ ஒரு திருவமுர்தும்‌ 
இரண்டு கறியமுர்தும்‌ சந்திராதித்தவர்‌ செல்லுவதாகவும்‌ வெருணா ரச்‌ 
சடையநிறப்பளியான்‌ திகைமாணிக்கச்செட்டி நிலம்‌ வைத்து ...... 

... ர்ப்பல குடிகளாய்க்‌ கடவ பொற்‌ கழஞ்சும்‌ ஆகப்‌ பொன்‌ பதிநெண்‌ கழஞ்சு 
கழஞ்சிந்‌ வாய்‌ ஆறு திங்கள்த்‌ தூணியாக ஆட்டை வட்டம்‌ கடவ பூப்பலிை 
ச நெல்‌ பந்நிரு கலம்‌ இந்த நெல்‌ கொண்டு நம்‌ பிராட்டியார்க்கு ஒரு 
ஸந்கிக்கு 

காணத்தால்‌ நாழியுழுக்கரிசியால்‌ ஒரு திருவமுர்தும்‌ இரண்டு கரியமுர்தும்‌ 
சந்திராதி 

த்தவர்‌ செலுத்துவதாகவும்‌ 


எண்‌ : 128 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


பொன்னேரிவர்மன்‌ 

கிபி, 12 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆ.அ, 493 - 1929 - 30 
பொன்னேரிவர்மனின்‌ இருபத்திரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ அறப்பள்ளி இறைவர்க்கு 
இரு நந்தாவிளக்குகள்‌ வைக்க ஆவன செய்யப்பெற்று அவரால்‌ நிலமும்‌ 
கொடுக்கப்பெற்றது. இச்செய்தி ஒரு செப்பேட்டின்‌ மெய்புப்படி என்றும்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. இக்‌ கல்வெட்டின்‌ சில பகுதிகள்‌ கிடைக்கப்‌ பெறாமையால்‌ செய்தித்‌ 
தொடர்பை அறிய இயலவில்லை. 


கல்வெட்டு : 
ர்‌, 
3 
3. 
4. 
5, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2, 


118 


ஸ்வஸ்திஸ்ரீ திருவறப்பள்ளியாண்டார்‌ செப்பெட்டுப்படி ஸ்ரீ மொந்நேரி 
பன்மர்கு யாண்டு 

இருபத்திராண்டாவது இவ்வாண்டு ஆவணித்‌ திங்கள்‌ சூர்ய க்ரஹண 
எல்லைக்‌ கன கொள்ளிம . . . . 

திருவறப்பள்ளி மஹாதேவற்கு இரண்டு திருநொந்தா விளக்கெரிப்பதற்கு 
ஐவுழக்கரிசியிட்ட . 

தெற்கும்‌ வீதி திருவறப்பள்ளி ஸபையார்‌ கையில்‌ ஸர்வபரிசாரத்‌ தோடும்‌ 
உதஹபூர்வ . . . . 

பொன்நேரி பன்மநாலக்‌ குடுக்கப்பட்ட பூமிக்குக்‌ குடுத்த வெல்லை மேற்கு 
மலைக்குக்‌ கிழக்கு . . . . 

நறுக்குத்‌ தெற்கும்‌ கொடுக்க மங்கலத்திநின்ரும்‌ சிறுபுத்தா ர்க்கு இயங்கின 
பெருவழிக்கு . . . . ..... 

சிறுபுத்தா ர்‌ எல்லைக்கு உடக்கும்‌ ஆக இப்படிப்பட்ட எல்லை குறித்து 
இப்பூமி குடுத்தேன்‌ பொந்நேரிபற்ம 

ன்‌ இது சேர சோழ பாண்டிர்கள்‌ முக்கோக்கள்‌ ரக்ஷை ஸ்ரீ மவேவரர்‌ 
ரக்ஷை கொல்லிமலை நாட்டா ........ 

ஐஞ்ஞாற்றுவர்‌ ரக்ஷை இத்தருமம்‌ அழியு செய்வான்‌ கெங்கை ...... 
ழீற்ற வழி அருளிநாலச்‌ செப்பேடு வெட்டிநேந்‌ ஓகைநாட்டுபுல்லூர்‌ 
அதியமான்‌ பெருநா . , 

டாள்‌ பாவழுந்தழிகயேர இவை எந்நேழுத்து 


எண்‌ : 129 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 


கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆஃட 495 - 1929 - 30 


வீராணச்செட்டி பெற்ற இருபத்தைந்து ஈடிஞ்சுப்‌ பொன்னுக்கும்‌ கழஞ்சுக்கு ஆறு 
மாதத்திற்குத்‌ தூணி நெல்லாக ஆண்டுக்கு நெல்‌ பதினாறு கலனே இருதூணி 
நெல்லைக்‌ கொண்டு *கறடிகை' என்னும்‌ கருவியை இசைக்கும்‌ இசைஞனுக்கு 
நாள்‌ ஒன்றுக்கு கொங்கத்தால்‌ மூன்று நாழியாக ஆண்டுக்குப்‌ பதினொரு கலனே . 
முக்குறுணி அளிக்கப்பெற்றத; எஞ்சிய ஐங்கலனே ஐங்குறுணி நெல்லைக்‌ கொண்டு 
திருவறப்பள்ளியுடையார்ககு மூன்று சந்திக்கும்‌ படைக்கப்‌ பெற்றமை. 


வெருணா ற்‌ அறப்பள்ளியுடாந்‌ வீராணச்‌ செட்டி கடவபொர்‌ இருபத்தைங்‌ 
கழஞ்சும்‌ கழஞ்சிந்‌ வாய்‌ ஆறு திங்கள்த்‌ தாணியாக ஆட்டை வட்‌ 
டம்‌ பதிந்நாறு கலநே இருதூ ணி இந்த நெல்‌ கரடிகை கொட்டுவாந்‌ 


3 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2. 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 


ஒருவனுக்கு நித்தம்‌ கொங்கத்தால்‌ முந்தாழி ஆக ஒராட்டைக்கு நெல்‌ பதிந்நொரு 
கலநே முக்குறுணியும்‌ நீக்கி . . . . - நெல்‌ ஐங்கலநே ஐங்குறுணி நெல்க்‌ 
கொண்டு திருவறப்பள்ளியுடையார்க்கு ஒரு ஸந்திக்கு அடைக்காயமுர்து நா 
லும்‌ வெற்றிலை பந்நிரண்டுமாக மூந்து ஸ்ந்திக்கும்‌ அடக்காயமுது பந்நிரண்டு 
வெற்றிலை முப்பதாறும்‌ சந்திராதித்தவர்‌ செலுத்துவதாகவும்‌ 


எண்‌ : 130 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


விசயநகரர்‌, வேங்கடபதிதேவ மகாராயர்‌ 


01.02.1611 
தமிழ்‌ ௧ஆஅ௮, 489 - 1929 - 30 


நரலோக கண்டவங்கி நூராயணணன்‌ கோனூர்‌ இராமச்சந்திர நாயக்கர்‌ மகன்‌ 
இம்முடி இராமச்சந்திரர்‌ காலத்தில்‌ அறப்பன்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ திருப்பணி 
நடைபெற்றது. அந்நாளில்‌ நாச்சியார்‌ திருமேனி ஒன்றையும்‌ எழுந்தருளுவித்தார்‌. 
குத்தமலை நாட்டின்‌ அசை என்ற ஊர்‌ அக்கோவிலுக்குச்‌ சர்வமானியமாக 
அளிக்கப்பெற்றது. அவ்வூர்‌ இன்று “அசக்காடூ' என்று வழங்கப்பெறுகிறது. 


ஸீபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீமந்‌ ராஜாதிராஜராஜ பரமேவ்வரந்‌ ஸ்ரீ வெங்கடபதி 
தேவ மஹாராயர்‌ 

ப்றுத்விராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற சகாப்தம்‌ 1532 இதன்‌ மேல்‌ 
செல்லாநென்ற சாதாருண வருஷம்‌ மாசி மாதம்‌ 5 தேதி வி௬வ நாத வீரப்ப 
முத்துவிரப்ப நாயக்கர்‌ காலத்தில்‌ நரலோக கண்ட வங்கி நாராயணன்‌ கோரை 
ர்‌ றாமச்சந்திரானாயக்கர்‌ 

குமாரர்‌ இம்முடி றாமச்சந்திரனாயக்கர்‌ புண்ணியமாக அறப்பள்லி 
ஈஸ்வரந்னாச்சியார்‌ ஜீர்னோதாரமாகையில்‌ வாசல்ப்‌ பிறதாநி 

விந்தியுடை பிச்சனார்‌ அம்பாயிரம்‌ செல்ல உகந்தாரும்‌ கஸ்தூ ரி னாயக்கரும்‌ 
மல்லணனாயக்கரும்‌ வாசல்‌ பேரும்‌ அனுகூலமாய்‌ 

அகிலாண்ட தீக்ஷிதா சிற்பாசாரி அவினாசியும்‌ நாச்சியார்‌ திருமேனிக்‌ கொண்டு 
பிறதிட்டை வேலையில்‌ ஸஹிஷரண்டோதர தாரா பூ 

றுவமாக குத்தமலை னாட்டில சைக்கிறாமம்‌ அறப்பள்ளி ஈஸ்வரனுக்கு 
சறுவமானியமாகதார வாத்துக்‌ குடுத்தபடியின்‌ 

இந்த தனமத்தை சந்திராதித்த வரையும்‌ இத்தம்மத்தை . . . பரிபாலனம்‌ 
பண்ணி னடத்தி வரக்‌ கடவராகவும்‌ இதுக்கு அகுதம்‌ பண்ணினால்‌ 
(கங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலேயும்‌ தன்மின 
டதா. நரா. . . கொன்ற தோஷத்திலேயும்‌ போக கடவராகவும்‌ 
இத்தன்மசாதனம்‌ எழுதினமைக்கு பள்ளி கொ . . . பாரதியார்‌ 

நல்ல தம்பீயார்‌ நல உல . . .மிகூ .... 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
i 
2 
3 
4. 
5. 
6. 
7. 
8. 
9, 
10. 
1. 
12. 
13. 
14. 
15. 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


120 


எண்‌ : 131 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


14.08.1770 


தமிழ்‌ ௩.௮. 507 - 1929 - 30 


குடவாசல்‌ உடையான்‌ திருநூதர்‌ சங்கமதேவன்‌ என்பான்‌ அறப்பள்ளி ஈகுவரர்க்கும்‌ 
நாச்சியார்க்கும்‌ இளைய நூயனார்க்கும்‌ வழிபாட்டின்‌ பொருட்டு நில மும்‌ நந்தவனமும்‌ 
கொடையாகக்‌ கொடுத்தமை. 


விகுருகி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ இரண்டாந்‌ தியதி க )வாசல்‌ 
உடையான்‌ திருமலைநாதர்‌ சங்கம தேவன்‌ அறப்பள்ளி 
நாதர்‌ தம்பிரானாற்க்கும்‌ நாச்சியார்க்கும்‌ இளையரயினாயிற 
கும்‌ . . . விணைமாலையும்‌ தொண்டை மாலையும்‌ கட்‌ 
நந்குவானம்‌ பயிர்‌ செயிறபேற்கு இலக்கைக்கு கட்டளை 
இ டட காயில்‌ ஊரில்‌ காணி உடைய அட்ப்ப. . பா 
லார... .. . குளத்தில்‌ கீழ்வயல்‌ கோயிலா ருக்கு தெற்‌ . 

. ரைநாட்டு வயல்‌ தளை . . . 
ரை... . வியல்‌ விலை அறிதியாக பாட்டம்‌ . . யிலே 
கொண்ட விலைப்படி பொன்‌ நாலும்‌ குடுத்துக்‌ கொண்‌ 
ட வயல்‌ நந்தவானம்‌ பிர்‌ செய்து திருமாலை கட்ட . . . வா 
ன்‌. சநதிராதித்தவரையும்‌ அனுபவித்துக்‌ கொள்ள ௧! வனா 
கவும்‌ இந்த தம்மத்தை பரிபாலனம்‌ பண்ணி 
நீடுழி வாழவும்‌ இதுக்கு அகுதம்‌ பண்ணினவந்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காரம்‌ படுவைக்‌ கொன்ற பாவத்திலே போகக்கடவனாகவும்‌ 


எண்‌ : 132 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ வடக்குசுற்றுச்‌ சுவர்‌ 


கட ட ட க ட ஓ லட வ்‌ டட பொடு பட்ட 


06.02.1771 


தமிழ்‌ க.ஆஅ, 506 - 1929 - 30 


அறப்பள்ளி ஈசுவரர்‌ தாயம்மனுக்குத்‌ திருக்குடமுழுக்குச்‌ செய்யப்‌ பெற்றமை. 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


உளு ஆ ப: 


சாலிவாகன சகாப்‌ 8. நச்சத்திரமும்‌ விறுதி 

தம்‌ 1692 மே 9. நாம யோகமும்‌ பெ 

ற்‌ செல்லா நின்ற (கலி) 10. ற்ற சுப தினத்தில்‌ 

4871 செல்லா "நி ர்‌. அறப்பள்ளி யீசுவரர்‌ 

ண்ற விகுறுதி வருஷ 12. தாயம்மனுக்கு அஷ்‌ 

ம்‌ தை மாஸம்‌ 27 13. பந்தனம்‌ நிறவே 

புதன்‌ கிழமை சுவாதி 14, வன ..... ச ததெறுனா 

1. கர்‌ ௮ ES 
எண்‌ : 133 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவில்‌ தாயம்மை சன்னதியின்‌ கிழக்குப்புறச்சுவர்‌ 


11.09.1823 


தமிழ்‌ ௧கஆஅ௮. 508 - 1929 - 30 
அறப்பள்ளி ஈசுஹர்க்கும்‌ தாயம்மைக்கும்‌ துறையூர்‌ வட்ட இராச நரசிங்கராயர்‌ 
ஆட்சி செய்த நாளில்‌ அம்மனுக்கு விமானம்‌ அமைத்துத்‌ திருகுடமுடுக்குச்‌ 


செய்யப்பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1745க்கு கல்லியு 

கம்‌ 4924க்கு சுபானு வருஷம்‌ அவணி மாதம்‌ 28 தேதியில்‌ 
அறப்பள்ளி ஈசுவரர்‌ சுவாமிக்கும்‌ ஸ்ரீ தாயம்மாளுக்கும்‌ துறையூர்‌ தா 
லுகா வாசி ராஜநரசிங்கராயர்‌ தரசிவில்‌ குவாமிக்கும இம்மனு 

க்கும்‌ விமான உத்‌ . . . . தகலம்‌ வெச்சு கும்பா அபிஷேகம்‌ அஷ்ட 


பந்தனம்‌ நடந்த தந்மம்‌ . . 

ஏண்‌ : 134 
ஊர்‌ - கோபிநாதபரம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
கிராமத்தின்‌ அருகிலுள்ள ஒரு பாறைக்கல்‌ 
தி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.௮, 454 - 1925 


மல்லைய நாயக்கர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்ற செலம்‌ நாட்டு திணைக்குளம்‌ என்னும்‌ 
ஏரி உடைந்தது. அந்த ஏரியைப்‌ பருவதச்‌ செட்டியார்‌ என்பவர்‌ செப்பனிட்டுக்‌ 


கல்வெட்டு : 
ர. 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
3. 
9, 
10. 
11. 
12. 
13. 
ர்க்‌, 
15, 
16. 
17. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு : 
ர, 
2. 
3 
4. 
5, 


122 
கட்டுவித்தார்‌. அதற்காக அவருக்கு ஏரி மானிய நிலமாக ஆயிரம்‌ குழி 
அளிக்கப்பெற்றது. அது காணியாட்சியாக அளிக்கபெபெற்றுக்‌ காணியாட்சிச்‌ சாசனப்‌ 
பட்டயம்‌. எனக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. . 


சற்வசித்‌ ஸ்ரீ ஆணி மாதம்‌ தேதி ஸ்ரீமது மல்லைய நரயக்கர்‌ 
மகன்‌ பெத்‌(தைய நாயக்கர்‌ பருவத செட்டியார்‌ 

மகன்‌ ஒன்னி செட்டியாழ்கு ஏரி மானிய 

ம்‌ குடுத்த விபரம்‌ நம்முடைய காமியாக்ஷி மேல 

நாட்டுக்கு செல்லும்‌ திணைக்குனம்‌ மல்லைய நா 

பக்கர்‌ கட்டிவித்த எரி உடைந்து மோயிருக்கையி 

ல்‌ அந்த ஏரி பருவி (த) செட்டி கட்டிவித்த படியினாலே 
மானியமாக விட்ட விபரம்‌ அணைகட்டுக்கு தமக்‌ 

கு ஏரிகரைமட்டூம்‌ குழி 400 தேவர்குட்டை 

க்கு மேற்கு உத்தி மட்டும்‌ குழி 600 ஆசு யீப்படி 

குழி 1000மும்‌ புற்த்திர பஷ்த்திர பார்ம்பரமும்‌ 

மானியமாக அனுபவித்து கொண்டு சுகத்திலே 

யிருக்கவும்‌ இ(ந்த) பிறகாரம்‌ அனுபவித்து கொண்டு 

அசந்திர காலமும்‌ ஆசந்திரதாறகம்‌ அனுபவித்து கொண்டு சுகத்தி 
லே இருக்கவு இ (ப்படி) சம்மதித்து செவு (டு) மல்லை 

ய நாயக்க (ர்‌) புத்திரன்‌ பெத்தைய நா 

யக்க(ர்‌) (காணியாசகி) சாஸன பட்டயம்‌ .... 


எண்‌ : 135 


ஊர்‌ - சக்கரசெட்டிப்பட்டி வட்டம்‌ - ஓமலூர்‌ 
கிராமத்தின்‌ அருகிலுள்ள ஒரு பாறை 


கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆஃஅ., 453 - 1925 

மல்லய நாயக்கர்‌ காலத்துக்‌ கட்டப்பெற்ற செலம்‌ நாட்டுத்‌ திணைக்குளம்‌ என்னும்‌ 
ஏரி உடைந்த போது உடைந்த ஏரியைப்‌ பருவதச்‌ செட்டியார்‌ என்பவர்‌ கட்டுவித்தார்‌. 


அதற்காகப்‌ பெத்தைய நாயக்கர்‌ என்பவர்‌ ஏரிமானிய நிலமாக ஆயிரம்‌ குழி 
கொடுத்தார்‌. இது காணியாட்சிச்‌ சாசனப்‌ பட்டயம்‌ எனக்‌ குறிப்பிடப்‌ பெறுகிறது. 


சறுவசித்து வருஷம்‌ அனி மாதம்‌ 1 தேதி ஸ்ரீமது 

பெத்தைய நாயக்கர்‌ பற்விதசெட்டியார்‌ மகன்‌ 

ஒன்னி செட்டியாற்கு ஏரி மானிய ஓலை குடுத்த விபரம்‌ 
நம்முடைய காணியாச்ஷி சேலநாட்டுக்கு செல்லும்‌ 

தினைகுளம்‌ மல்லநாயக்கர/ய்‌/யன்‌ கட்டிவித்த எரி உடைய்ந்து 


இடம்‌ 


அரசர்‌ 


காலம்‌ 


125 


போயிருக்கயில்‌ அந்த ஏரி பற்வத செட்டியார்‌ கட்டிவித்த 
படியினாலே மானியமாக விட்ட விபரம்‌ தேவர்‌ குட்டைக்கு 
மேற்கு உத்திமட்டுக்கும்‌ குழி 600 யிதுவும்‌ அடிகரயில்‌ கு 

ழி 400 ஆக்‌ இந்தபடி குழி 1000மும்‌ புத்திற புவத்திர பாரம்பர 
மும்‌ மானியமாக அனுபவித்துக்‌ கொண்டு சுகத்திலே இரு 
க்கவும்‌ ஆசந்திரகாலமும்‌ அனுபவித்து கொண்டு இருக்‌ 

கவும்‌ இப்படி சம்மதித்து /ச்‌ சண்ட்டு மல்லைய நா 

பக்கர்‌ புத்திறன்‌ பெத்தய நாயக்கர்‌ குடுத்த கா 

ணி யாக்ஷி சாஸன பட்டயம்‌ ஓம்‌ 


எண்‌ : 136 


ஊர்‌ - சிங்களாந்தபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கற்பூர நாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


பாண்டியன்‌, இராசகேசரி வீரபாண்டியன்‌ 


23.01.1279 


தமிழ்‌ 

சேலம்‌ நாட்டில்‌ திங்களாந்தபுரத்து நகரத்தவரும்‌ ஊரவரும்‌ கூடி அவ்வூர்க்‌ கற்பூர 
நாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ திருப்பணிக்குச்‌ செக்கு முதலியவற்றால்‌ வந்த 
வரியை நிலையான முதலீடாக ஆக்கிக்‌ கொடுத்தமை, 


ஸ்வஸ்திஸ்ரீ கோ வீராசகேசரி பன்மரான திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய 
தேவற்கு யாண்டு வேது மேஷ நாயற்று பூர்வ பசஆத்து தசமியும சோதி 
யும்‌ பெற்ற திங்க கிழமை நாள்‌ சேலநாட்டு சிங்களாந்தகபுரத்து நகரத்து 
ஊரவரும்‌ இவ்‌ 

வூர்‌ நாயனார்‌ சுற்யூர நாராயண பெருமாள்‌ கோயிலுக்கு திருப்பணிக்கு உடலாக 
இவ்வூரில்‌ 

செக்கு இறையால்‌ வரு . - 


திருமே 
னிக்கு நன்றாக இன்னாள்‌ முதலிறையிலியாக உத்தகம்‌' பண்ணிக்குடுத்த 


தெர்மம்‌ நாயனார்‌ 

கற்பூர நாராயண பெருமாளுக்கு சிங்களாந்தக புரத்து நகரத்து 

ஊரவரும்‌ முதலிகளும்‌ இது சந்திராதித்தவரை செல்வதாக உத்தரவு பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ 

இந்‌ நகரத்து ஊரவரும்‌ முதலிகளும்‌ நாயனார்‌ கற்ழூர நாராயண 


பெருமக்களுக்கு 


. . முட்டிலப்‌ பெறப்‌ பட்டதுவும்‌ பெருமான்‌ 


124 


எண்‌ : 137 


இடம்‌ : ஊர்‌ - சிங்களாந்தபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கற்பூர நாராயணப்‌ பெருமாள்கோவில்‌ கருவறையின்‌ வடக்குக்‌ குமுதப்படை 


அர்‌; பாண்டியன்‌. இராசகேசரி வீரபாண்டியன்‌ 

கலப்‌: கி.பி. 180 

எமாழி 3 தமிழ்‌ 

ெ்பி , ட. . . ச தேர்ர்‌ பிள்‌ ப்‌ ்‌ ப்‌ மெட்‌ ட ட்‌ ‘ 
மெய்தி! சிங்களாந்தபுரத்தைச்‌ சேர்ந்த பிள்ளான்களியன்‌ கற்பூரசெட்டி கற்பூரநாராயணப்‌ 


பெருமாள்‌ கோவில்கருவறைக்குத்‌ திருநிலைக்கால்‌ இரண்டு கொடுத்தமை. 


த்ல்பிவட்டு ; 


1. ஸ்வஸ்திஸ்ரீ கோராச கேசரி பன்மரான திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவர்க்கு மாண்டு 14வது 
7 சிங்களாந்தபுரமுடையான்‌ பீள்ளான்களியன்‌ கற்பூர செட்டியேன்‌ கெற்ப 


கிரகத்துக்கு நிலைகால்‌ இரண்டும்‌ என்‌ தனம்‌ 


எண்‌ : 138 
இடல்‌ ஊர்‌ - சிங்களாந்தபுறம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கற்பூர நாராயணப்‌ பெருமாள்கோவில்‌ தெற்குக்‌ குமுதப்படை 
காரச்‌; பாண்டியன்‌, இராசகேசரி வீரபாண்டியன்‌ 
லம்‌. ; நி 1280 
மொழி; தமிழ்‌ 
செய்தி... சிங்உளாந்தபுரமுடையான்‌ நட்டூரன்‌ சிவலீயசெட்டி என்பான்‌ மண்டபத்‌ 
திருநிலைக்கால்‌ இரண்டைக்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 
கலவெட்டு : 


ஸ்வஸ்திஸ்ரீ கோ இராகேசரி பன்மரான 

திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய 
தேவர்க்கு யாண்டு 14வது சிங்களாந்தக 

புரமுடையான்‌ நட்டூரன்‌ சிவலீய செட்டியேன்‌ 

கத்‌ ச்‌ ட....... ர மண்டபத்து திருநிலை 
கால்‌ இரண்டும்‌ என்‌ தனம்‌ 


பத ர டது 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


oN ௬. இ 0224 


5 


எண்‌ : 139 
ஊர்‌ - சித்தளந்தூர்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
சீர்காழிநாதர்‌ கோவில்‌ அவையின்‌ முன்‌ பொருத்தப்பெற்றுள்ள கல்‌ 
விசயநகரர்‌, கிருட்டிணராய மகாராயர்‌ 
22.11.1523 
தமிழ்‌ ௧.௮. 138 - 1915 
கிருட்டிணராம்‌ மாராயர்‌ ஆட்சியின்போது முல்வாபைச்‌ சார்ந்த எயினூர்ச்‌ சாவடியில்‌ 


ஆண்டுவந்த திறியம்பக உடையாரின்‌ முகஹான சாமநாயனார்‌ என்பவர்‌ சித்தளத்தூ 
ரில்‌ நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


சுபானு வருஷம்‌ 21 ருளிய ஸ்ரீ வீரப்பிறதாபர்‌ 
ஸ்வ்ஸதிஸ்ரீ விஜ 22. கிறுஷ்ணராயர்‌ மஹாராயர்‌ 
யாத்புதய சா 23. மிறுதுவி ராச்சியம்‌ பண்‌ 
லிவாஹந வருஷம்‌ 24. ணி யருளாநின்ற கால 
சகாப்தம்‌ 1455 25. கங்‌ முள்வாய்‌ சாந்த ௭ 
ன்‌ மேல்‌ செல்‌ 26 மீநூ ரச்‌ சாவடி 

லார நின்ற சுபானு வ 27. செங்கோல்‌ செலுத்து 
ருஷம்‌ காத்திகை 28. ம்‌ திரயம்பக உடையார்‌ 
மாசம்‌ 23 தேதி பெ 29, காரியத்துக்கு கடவரா 
ளணமையு நாயற்றுக்‌ 30. ன சாமநயனார்க்கு ௬ 
கிழமையும்‌ யெ 31. டக்கிற காலத்தில்‌ எழு 

ற்ற புணணிய கா 32... கரைப்‌ பூர்துறை நாட்‌ 
லத்திலே ஸ்ரீமன்‌ 33. டூ மோரரில்‌ திரும 
ராசாதிராசந்‌ 34. லை காங்கயன சீை 

ராச பரமேசுரந்‌ 35. மயான சிற்று 

ராச மாத்தாண்‌ 36. ந்தூரில்‌ என்‌ காணி 

டன்‌ பூர்வ தக்ஷ்ண 37. செ 

பஸீயம உத்தர ஸ 38. ரத்தி 


சத ஸ்ஸமுஷராதிபதி எம்‌ 39. ல்‌ 
மண்டலமும்‌ கொண்ட 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


Nona 


HNO > 


க 
S 


இடம்‌ : 


அரசர்‌ : 


126 


எண்‌ : 140 


எழ - சிந்தளந்தூர்‌ 


அந்தலூரம்மன்‌ முன்மண்டப நான்கு தா ண்கள்‌ 


04,074862 


தமிழ்‌ 


வட்டம்‌ - திருச்‌ மெங்தேடு 


அ. 139 - 1915 


அத்தனூரம்மன்‌ கோவில்‌ முன்மண்டபத்தில்‌ நான்கு நாண்கள்‌ (34, ஆடி) 
நூல்வரால்‌ கொடையாமக்‌ கொடுக்கப்‌ பெற்றுள்ளமை. நான்கு கல்வெட்டுடளும்‌ 


ஒரேநாளில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


ய 


துந்துபி வருஷம்‌ ஆ 

னி மாதம்‌ 22 தேதி வெ 

ள்ளிக்‌ கிளை 

ம புளியம்பட்டி 

சேறன்‌ கோ 

த்தறம்‌ நல்லம 

கவுண்டன்‌ 9.... 
ஆ 

துந்துமி வருஷம்‌ ஆ 

னி மாதம்‌ 22 தேதி வெ 

ன்னிக்‌ கிளமை 

ஓலகப்பம்‌ பர 

ளையம்‌ சன்ன 6 

காத்திரம்‌ கொம 

றசாமிக்‌ கவுண்ட 

ன்‌ பேறன்‌ ஒலக 

ப்ப கவுண்டன்‌ 

அத்தரைரு அ(ம்‌)மன்‌ 


எண்‌ : 141 


ஊர்‌ - சீரகப்பாடி 


oN MAN 


மை ஆஸ்‌ 
= வ 


ONAN 


வட்டம்‌ - சேலம்‌ 


இ 
1) 


கும்துமி வருஷம்‌ ஆனி 
22 தேதி வெள்ளிக்‌ கிய 
மை தேவடிபாமள 
யம்‌ கன்ன கோ 
த்திரம்‌ நல்ல 
(ப கவுண்டன்‌ 
பேறன்‌ ராசமா 
மி கவுண்டன்‌ 
அத்தரை ரூ 
அம்மன்‌ 

- Dib . . 

“ 

துந்திமி வருஷம்‌ ஆனி 
மாதும்‌ 22 தேதி வெள்ளிக்கிள 
மை சாமப்பானையம்‌ 
சேறங்‌ கோத்திரம்‌ ந 
ல்லய கவுண்டன்‌ பே 
றன (துல) கவுண்ட 
ன்‌ அத்‌ (க) நூறு அம்ம .. 
த்த . , . உபையம்‌ 


பழனியாண்டவர்‌ கோவில்‌ வடக்கு மற்றும்‌ தெற்குச்சுவர்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 


கி.பி. 1247 


மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9, 
10. 
n. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 
9, 
10. 


127 
தமிழ்‌ 
சேலநாட்டுச்‌ சீரகப்பாடியில்‌ மாணிக்கன்‌ என்பான்‌ தான்‌ கட்டிய மன்றீசுவரமுடைய 
நாயனார்க்குப்‌ பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ முதலாக அவனால்‌ கட்டப்பெற்ற 
ஏரியின்கீழ்‌ நீர்‌ பாய்ந்த நிலமெல்லாம்‌ சோழகங்க தேவரிடம்‌ விலைக்குக்‌ கொண்டு 
இறையிலியாக விட்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ தேவற்கு யாண்டு 
முப்பத்தொன்‌ 
றாவது சேலருத்திய செலநாட்டுச்‌ சீரகப்பாடிபல்‌ திரு அறவுகரைச்‌ சந்தரன்‌ கேசவ 
புருஷமாணிக்கவேள்‌ இவ்வூருக்குத்‌ தெற்கு நான்‌ மணலொழுக்கில்‌ கட்‌ 
டின உட்பிறப்ப ழகியான்‌ ஏரிக்கு பொன்பரப்பீனாரான 
சோழகங்கதேவர்‌ பக்கல்‌ பொன்னறக்‌ குடுத்து மண்‌ 
ணறக்‌ கொண்டார்‌ கீழ்‌ பாய்ந்த நிலமெல்லாம்‌ இ 
வ்வூரில்‌ நான்‌ பீரதிஷ்டித்த உடை யார்‌ மன்றேசுரமுடையநாய 
னாற்கு சந்திராதித்தவரை ,பூசைக்குந்‌ திருப்பணிக்கு முடலா 
கத்‌ தேவதான இறையிலியாகக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தேன்‌ 
அறவுகரை சந்த்ரன்‌ கேசவ புருஷ்மாணிக்கனேன்‌ இவை 
என்‌ எழுத்து 
எண்‌ : 142 


ஊர்‌ - சுக்கம்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 
விநாயகர்‌ கருவறையின்‌ இடப்புறக்‌ கதவுநிலை 
சோழன்‌, விக்கிரமன்‌ 
தி.பி. 1131 

தமிழ்‌ 
பஞ்சந்தாங்கித்‌ திருச்சிற்றம்பல வேலைக்காரர்‌ என்பவரால்‌ கோவில்‌ கதவுநிலை 
கொடையாக அளிக்கப்பெற்றுள்ளமை. 


௧ஆஃஅ. 455 - 1925 


ரி. (ய்‌ சொகு) 


ஸ்வஸ்தி 

ஸ்ரீ சக்க 12. பாடியந்‌ 
ரவத்தி 13. அந பஞ்‌ 
ஸ்ரீ விக்‌ 14. சந்தாங்‌ 
கிரம சோ 15. கி திரு சிற்‌ 
மழ தேவ 16. நம்‌ (பல) 
க்கு யாண்டு 17. வேளைக்‌ 
பதிமூ 18, காறந்‌ தீரு 
ன்றாவ 19. நிலை ௪. 


து பனை 


128 
எண்‌ : 143 
இடம்‌ : ஊம்‌ - தலும்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


கத்ஙவோேகவர்‌ கோவில்‌ சொர்ைாம்பிகை அம்மன்‌ கோவில்‌ கருவறை வயில்‌ 
இடப்புறம்‌ 


அரசர்‌... தகோப்பரகேசரிபல்பமர்‌ 

காலம்‌ : நர. 10 ஆம்‌ நுற்றாண்டு 

மொழி : தமிழ்‌ தெடுக.தொ. 4 - 150 

செய்தி : சேலம்‌ இளிவண்டைமுடையாரக்கு மூரி பவன்‌ ஒரு நந்தாவிளக்கு எரிக்க ஜந்து 


கழன்கப்‌ பொன்னைக்‌ கொடையாக அளித்தமை. 


கல்வெட்டு : 


[. ஸ்வஸ்தி ஸ்ரீ 14. வரையி லெரிய 
2. கோப்பாகே ந பல்டி ட டட ௨மம்ப 
3: சரிபன்மக்கு பா 16. 1] அ 
4. ண்டு (ரண்ட) பவ ததத க ச ப வள்ளை 
5. து கிளிவ (ண்‌) ண ந சி 
6. முடையார்க்கு 12 திலி விழி [ ன 
7. ஒரு நுன்தாவி 20: த்க்‌ ்‌ 
8. எக்கு மு. (ர) மாயி 21. | த தவக்‌ 1 ஸ்‌ 
9, லெட்டிக்காக மூ ப தகதக எனக்‌ க 
10. ரிகுய வின்‌ 23. தமரஹெ 
1 வைத்த பொன்‌ 24. வரர்‌ இர 
12. ஐங்கழுஞ்சு 25. க்ஷை 
13. சன்திராதித்த 
மேற்‌ கல்வெட்டின்‌ கீழே 
1 (ப) துவச்‌ சன்திரன்‌ 
2. மணவாட்டி நட்டம்‌ 
3. (சே) ஈமி வைத்த ஊட்டு 
4. பொன்‌ ஐங்கழஞ்‌ 
5, சு இபொன்னக்கு ப 
6. லிசை...... (க) மஞ்‌ 
7. (௬ இதில்‌) இருபத்து 
கோ... கக்கி தன்ஸில்‌ 
செடி தத நல்கு பிலவ இல்ல 
எண்‌ : 144 
இடம்‌ : ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
சுகவனேசுவரர்‌ கோவில்‌ கருவறை வாயில்‌ இடப்புறம்‌ 

அரசர்‌ ; கோப்பரகேசரி 

காலம்‌ : கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி : தமிழ்‌ 


தெ.இக.தொ 4 - 141 


செய்தி 
கல்வெட்டு 
ர்‌. 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
11. 
12. 
13. 
14. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 


சேநமக -9 


129 


வீரசோழமிலாடுடையான்‌ நாட்டான்‌ சித்தவடவன்‌ மனைவியார்‌ சங்கரி என்பாள்‌, 
சேலமாகிய இராசாச்சிரயச்‌ சதூர்வேதிமங்கலத்தில்‌, கிளிவண்ணப்பெருமானடிகள்‌ 


கோ 
கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோ 15. 


ப்பரகேசரிபன்‌ 16 
மற்குத்‌ திருவெ 12 
முத்திட்டு செல்‌ 18. 
லாநின்ற யா 19. 
ண்டு ஐஞ்சாவ 20 
து வீர (சி சோழ மி 21. 


லா (டு உடையா 22. 


விலில்‌ நந்தா விளக்கெரிக்க, சபையாரிடம்‌ ஐந்து கழஞ்சுப்போன்‌ கொடையாக 


ந்‌ சேல (த்‌) தில்‌ கி 

எிவண கே பயில்‌ 

பெருமானடி 

க (ஸ்‌) ளுக்கு நொ 

(ந்த) ரவி (ஸி க்கு (க்கு) சேல (மா) 
(கிய இ) ராஜா ர 

(ய) ச்சது (ர்வே) தி 

(மங்‌) கலத்து (ஸ) 


ன்‌ னாநாட்டா 23. பைய்யார்‌ வச (ம்‌) 
ன்‌ சித்தவடவ 24. (ம்‌) வைத்த பொந்‌ 
ன்‌ தேவியமலை 25, அய்‌ (ங்‌) கழஞ்சு இ 
ய்ய (மா) பெருந்‌ 26. நக்குவான்‌ தந்‌ 
தேவியார்‌ கவிரந 27. மமு (ம்‌) பாவன்தா 
ஈதி சங்கரியே 28. னேறறியும்‌ 

எண்‌ : 145 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


சுகனேசுவரர்‌ கோவில்‌ சொர்ணாம்பிகை அம்மன்‌ சந்நீதியின்‌ ௮யிற்படி 


கோப்பரகேசரி 
கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 


தெ.இ.க.தொ 1 - 148 


கிளிவண்ணமுடையார்‌ கோவிலில்‌ ஒரு நந்தா விளக்கெரிப்பதற்காக வாணிகர்‌ 
சாத்தப்பகையன்‌ என்பான்‌ ஐந்து கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோப்பரகேசரி பன்மற்கு 

யாண்டு ஆறாவது கிளிவண்ணமுடை 
யார்க்கு வியாபாரி சாத்தப்பகையன்‌ வை 
த்த நெரந்தாவிளக்‌ கொன்றினாற்‌ பொன்‌ 
ஐங்கழஞ்சு ஊட்டுப்பொன்‌ கழஞ்சு இ 


து இறக்கினான்‌ வழிவா (ந்‌) யிது காத்தானடி 
என்றலை மேலன இது பன்மாஹேஸ்வர ர (க்ஷ) 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


N= 


2 04 இ 


கல்வெட்டு : 


ரொ மெ. ர 


180 
எண்‌ : 146 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌. - ரேஸ்‌ 


சுகவலேோசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ புன்டிண்டபம்‌ 


பரகேசரிவர்மர்‌ கொங்கு 
கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.டுகதொ ர - 147 


சேலத்துக்‌ கிளிவண்ணமுடைய மநாதேவர்க்‌ கோவிலில்‌ நந்தா விளக்கு வைத்தற 
பொருட்டூ ஐந்து கழஞ்சுப்‌ பொன்‌ முதலீட ரகு, வைத்தமை. 


பரகேசரி பந்ம 
ற்கு யாண்டு... . 

. சேலத்துக்‌ கிளி (வ) 
ண்ண்முபைப மாதே 
வர்க்கும்‌ ப (ண்ண) 
வித்த ஒரு நந்தா 
விளக்கினுக்கு வை 
த்த பொன்‌ ஐங்‌ (௧) 


எண்‌ : 147 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
சுகவனேசுவாரர்‌ கோவில்‌ சொர்ணாம்பிகை அம்மன்‌ வாயிற்படி 


கோவிராசகேசரி (கொங்கு) 
கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


கொடும்பாளூர்‌ மணிக்‌ கிராமத்து வாணிகர்‌ ம, 
என்பவன்‌ மாசித்‌ திருநாளில்‌ இருபத்தைந்து 
வைத்த பொன்‌ ஐந்து கழஞ்சு. 
உணவளிக்கபெற்றது. 


ஞ்சன்‌ மணியமாரத்தாண்டன்‌ 
அந்தணர்களுக்கு உணவளிக்க 
இதனின்றும்‌ ஆண்டுதோறும்‌ வந்த வட்டியால்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ கோவிராசகேசரி பன்மற்கு யா 

ண்டூ மூன்றாவது கொடும்பாளூர்‌ மணிக்கி 
ராமத்து வியாபாரி மஞ்சன்‌ மணிய (மா) 
த்தாண்டன்‌ மாசிநாளில்‌ ஸ்ரீ கோஇலில்‌ வை 

த (த) க்‌ கழஞ்சின்வாய்‌ இருபத்தைஞ்சு பிராமண 


SONA 


(தாய்லாந்து 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


உத ௮02. வடகம்‌ 


ர்வ ரவ NN 
OFS 


சேநமக -9அ 


151 


ரை ஆண்டுவரை பலிசை ஊட்ட வை (த்‌) த பொன்‌ 
ஐங்கழஞ்சு காத்த (ர) னடித்‌ தலைமேல 


ன இறக்குவான்‌ . ட 
தகோபா கல்வெட்டில்‌ (நந்திவர்மன்‌) குறிப்பிடப்பெறும்‌ மணிக்கிராமத்தாராக 
இருக்கலாம்‌) 
எண்‌ : 148 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
சுகவனேசுவரர்‌ கோவில்‌ சொர்ணாம்பிகை அம்மன்‌ கருவறை வாயில்‌ வலப்புறம்‌ 


கோவிராசகேசரிபன்மன்‌ 

கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 149 

மாசிமகத்‌ திருவிழாவின்‌ பொது இரபத்தைந்து அந்தணர்களுக்கு மூன்று கறி, 
அரைப்படி நெய்‌, தயிர்‌, வெற்றிலை பாக்கு முதலியவற்றை ஆண்டுதோறும்‌ அளிக்கச்‌ 


செல்வனடிகள்‌ என்பார்‌ நாற்பது பொன்‌ கொடையாக வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ 12. மூன்று கறியு 
கோவிராச கேச 13. மரைப்படி 

ரி பன்மற்கு யா 14, நெய்யுன்‌ த 

ண்டூ ஐஞ்சா 15, மிரு மொரு 

வது சேலத்து 16. காயு மி 

க்‌ கிளவண்ண 17, லையு 

உடைய பெருமா 18. ங்கு (றை) யாம (ல்‌) 
நடிகளுக்குத்‌ தி 19, ஊட்டுவதாக 

ருவிழா (விழா) வி 20. வும்‌  ந்ததப்‌ 
னுக்கு மாசிம 2. ல்‌ 1 ந்தை செ 
கத்துமாக ஆண்‌ 22, ல்வனடிகள்‌ 

டுவரை (கழ) 27. வச்ச பொன்‌ 
ஞ்சின்வா (ய்‌) இ 28, நால்ப்பதுங்‌ 
ருமத்தைஞ்‌ 29. கொ (ண்‌) டு சந்திரா 
சி பிராமணரை 30. திடலில்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்தி 


கல்வெட்டு : 


10. 


n 


13. 


4. 


169 
எண்‌ : 149 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கோட்டை செளந்தரராசப்‌ பெருராள்‌ கோவில திழக்குப்புறச்கவர்‌ 


ஒய்கானர்‌, ஷீரவல்லாள தேவன்‌ 
கிபி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ நெடஅ.தெடச4 - 160 


சேலநாட்டு சேலமான்‌ இராசாச்சிரயச்‌ சதுர்வேதி மங்கலத்துச்‌ சபையார்‌ ம 
அழகப்பெருமாளுக்குப்‌ பஞ்சந்தாங்கி ஏரி, பெரிய ஏரி ஆகிய ஏரிகளில்‌ ழ்‌ 
இருந்த 345 துழி நிலத்தை வாங்கிக்‌ கொடுத்ததைப்‌ பற்றியது. பலவிடங்களில்‌ 
கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரவல்லாள்தேவர்‌ ப்ரதிவிராஜ்யம்‌ பண்ணி 
புவஸம்வக்ஸ 

ரத்து நுலாநாயற்று பூர்வப1ஷத்து ந்ரையோநஸியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்று 
அஸ்வதி நான்‌ வீரே 

சாழ மண்டலத்து செலநாட்டுச்‌ சேலமான ராஜாஸ்ரயச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
ஸ்பை. - 


யோம்‌ நயினார்‌ அழகப்பொருமாளுக்கு ஸ்ரீ சேனாபதமப்‌ பெருவிலை ஆன 
நிலவிலை ப்ரமாணம்‌ பண்‌ 


அமுளாநின்ற 


ணரிக்குடுத்த பரிசாவது . . ரோம்‌ 

யாக ஆணிப்பொண்ணுக்கு அறாம/ா/வல.. . .. . . பொன்னுஞ்‌ சில வறுக்கக்‌ 
சி. (க 
(ட்‌) டை யூர்‌ திரவம்லநம்பி கிளிவனமுடையார்‌ முன்பு 


வோரணையுமறுத்து "ஒலை போ. 
உன அதிர இவ்வூற்‌ பஞ்சந்காங்கி ஏரியில்‌ முழவறைவை ' 
இவனுதான பெரிய வட 
சாத்தான்குண்டு தடி இரண்டு குழி 75ம்‌ திருத்த 
சாறோடியில்‌ தடி ஒன்று 
(இவ்வூற்‌) பெரியேரியில்‌ நடுவீற்‌ வாக்கில்‌: 
தடி 4 குழி 122 க்கு 

- முகண்டி ஊர்‌ஆள்‌ (வரி) த (0) கு நல்ல போக்கு. . , , 
பெருமருதூ ர்‌ ஆள்கொண் 

 கைய்‌ அழகியான்‌ போக்கும்‌ பழவாறையில்‌ தடி ஒன்று குழி 22௧௫ 


டத ல்‌ கிழக்கு 
பார்‌ பக்கல்‌ 
- குழி 27ம்‌ ஆக 


க்கு 0 ம்‌ 


உடு லல £ அப்பிள்ளா (ர்‌ ப்பத்‌ பருத்திகால்‌ பிறவு... . 
“டக்கு பணம்‌ 12ம்‌ திருந்த . . . திருவையாருடையார்‌ போக்கு கடி 
. ழக்குத்தெற்‌ . . . 


(வா) மிகல்லுக்கு மேற்கு, தடி 1க்கு குழி . 


மணிமங்கலம்‌ வணிக 
நாராயணர்‌ பேர . . . , யில்‌ நடுவிற்‌ குமிழி 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


5. 


16. 


17. 


8. 


19, 


20. 


21. 


22. 


24. : 


கல்வெட்டு : 


Aw 


ப்‌ 


198 


லல அ ல்‌ கிழக்கு புட்டகன்‌ தடி 2 குழி 50க்கு . . . . ஆக தடி 10 தனால்‌ 

குழி 340 (க்கு . . ற்று நாற்பத்தைஞ்‌ . . . ..... ்‌ 
. இற்றைநாள்‌ 'வீற்றுக்குடுக்குக்‌ கொள்வதான எம்மிலிசைந்த விலைப்‌ 

சாகன்‌ டட ட உ பண்டாரத்தில்‌ வாங்‌ 

. தெண்ணாயக்கர்‌ திருவக்க (ஸி) ல்‌ செட்‌ (டி) ய்ப்ப (ன்வ) சம்‌ செல்வறுத்த 
1550ம்‌ மேற்ப ..... ச்கரத்துக்கு கழித்தபடி 

பிச்‌ செலவறுத்த 120ம்‌ ஆக 270 இப்பணம்‌ இருந ற்று எழுபதுக்கும்‌ 
இன்னில ..... வீற்று பொருளுறக்‌ 


சகொள்கையீல்‌ இன்னிலங்கள்‌ திருநாமத்துக்காணி இறையிலி திருவிடை. 
(மரா்டறரக) சந்திராதித்தவரை (செல்வ) 
தாக ஸ்ரீசேனாபறிப்‌ பெருவீலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ ஸ .. 
, அழகப்பெருமாளு (க்கு 

பக்‌ தேவப்பெருமாள்‌ நம்பி எழுத்து உ இப்படிக்கு . . . . . 
ன வரி கோபுரநம்பி எழுத்து ௨. இ ய்படி . ... :. 

. எழுத்து ஐ... இ கல்‌ ல்‌ ட 
வாளபட்டன்‌ எழுத்து . . ட. 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
தட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


பாண்டியன்‌, முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரன்‌ 
கியி. 1226 
தமிழ்‌ தெ.டுகதொ 4 - 161 


பராக்கிரமப்‌ பாண்டியப்‌. பிரமாராயற்குச்‌ துடிநீங்காக்‌ என்ன்‌ ர ரம ற்றைம்பது 


“குழி நிலம்‌ வழங்கப்பெற்றமை. கல்வெட்டின்‌ ஒருபகுதி மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


சதக. கோமாறபன்மரான திர (புவன) ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ. . . . கு யாண்டு 
பவது அற்பசிமாதம்‌ முதற்தியதிநாள்‌ சேலநாட்டூச்‌ சேலமா . . . கலந்து ௫ற்‌ 
(ம) னார்‌ அழகப்யெருமாள்‌ கோயில்‌ ஸ்ரீ ஸேனாபதி அழ்வார்‌ . . . . ரமுடையா 


ர்‌ பராக்கிற (ம) பாண்டியப்‌ பிரமாதராயற்குக்‌ குடிந்ங்காத்‌ . திருவி . . . . 
வட்டிக்‌ 

குடுத்த பரிசாவது முன்னாள்‌ சிங்கப தெண்ணாயக்கர்‌ கீழ்கரை . . . யிறுக்கை 
யில்‌ வர தம்முடைய பெற்கு முன்னின்று செலவறாம்ல போ . . இபுகுப்பெரி 
(ய ரி பட்நதாங்கியில்‌ இவர்‌ நிலமான தடி நாலு குழி நூ ற்றிரு பக்கிரண்‌ 
னை மி ப்பிளர்‌ தடி ஒ 

ன்று குழி 30 (1) ஆகத்‌ தடி 5ல்‌ குழி 150 இக்குழி 150ம்‌ நாயனார்‌ அழகப்‌ 


பெருமாளுக்கு திருநாமத்துக்கா 


பல்க டாம்‌ அட இச்‌ பாண்‌... 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


இஃ ஊர 6 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


ர த ப ன அ 


134 


எண்‌ : 151 
ன்‌ ட லி 5 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌: 
கோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறை வாசல்‌ போதிகை 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1274 


தமிழ்‌ தெ.இக.தொ 4 - 157 


சேலத்தைச்‌ சேர்ந்த கண்மாளரில்‌ அண்ணாமலைத்தட்டான்‌ குரியனான 
நூற்றெண்மத்தட்டான்‌ ஆகியோர்‌ செய்வித்த போதிகை. 


கோச்சடபர்மரான திருபு (வ) னச்சக்‌ 
கரவத்திகள்‌ சிறிசுந்தரபாண்டி 

யதேவற்கு 24வது சேலத்தில்‌ ௧ 
ண்மாளரில்‌ அண்ணாமலைத்தட்டா 

ன்‌ சூரிய (ன்‌) னான நூ ற்றெ (ண்‌) மத்தாட்‌ 
டான்‌ செ (வ்‌ வித்த போதிகை 


எண்‌ : 152 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


கோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ நுழைவாயில்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவாமன்‌ சுநதரன்‌ 
கி.பி. 1274 


தமிழ்‌ தெஇ.க.தொ 4 - 158 
வெள்ளப்பநாட்டூச்‌ சந்திரக்கோன்‌ செய்வித்துக்‌ கொடுத்த போதிகை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தர 
பாண்டிய தே 

வற்கு யாண்டு 
24வது வெள்ள 
ப்பநாட்டு சந்திரன்‌ 
கோன்‌ செவித்த போ 
திகை 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


டப அத பு 


Non AN 


186 


எண்‌ : 153 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
தோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ பெருமண்டபத்தூண்‌ 


பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


தி.பி, 1274 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 155 


அழகப்பெருமாள்‌ இரவீந்திரநம்பி என்பஹால்‌ கொடையாக அமைக்கப்‌ பெற்ற தூண்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ சுன்தர (பா 
ண்டிய தே (வற்கு) 
யாண்டு 24 பாரா 

வரரி அழகப்‌ (பெரு) 


மாள்‌ இர (வீற்‌) 
தீரநம்பி (செவித்‌) 
ததூண்‌ 
எண்‌ : 154 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ பெருமண்டபத்தூண்‌ 


பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1274 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 156 


மலையன்‌ என்ற தொடக்கப்‌ பெயரை உடையவன்‌ செய்வித்த தூண்‌. கல்வெட்டு 
சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்தஸ்ரீ சுன்தர ப 
ாண்டிய தேவற்‌ 

க்கு யாண்டு (24 
மலையன்‌ ..... 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு : 
1. 
ற 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
11. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி : 
செய்தி : 
கல்வெட்டு 


N= 


136 
எண்‌ : 155 


ஊர்‌ - தலம்‌ வட்டம்‌ - பேல்‌ 
வலனேசகணர்கோவிலில்‌ உண்ண துடை 


பபண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ கந்தன்‌ 


bali. 1276 


தமிழ்‌ தெடஇுகைவிநா 1 - 159 


மேலமான இருசாச்சிரயம்‌ பதுர்வேதி மற்கலத்நட வள்ள பள 


ம.நுதமுடையான்‌. நிலையிட்டான்‌. மொக்க கொடுத்த துடஷ்ட 


வஸ்தி ஸு 
நாபாண்டிய 
கேவற்க்கு யாண்‌ 
% 26 வறு சேல 
மான இராஜா 
ஸ்ரிய சதுர்வேதி 
மங்கலத்து வெள்‌ 
ளாள வள்ளிமருத 
மூடைமான்‌ நிலை 
மிட்டான்‌ சொக்கிற 
ர்மம்‌ இக்கால்‌ 


எண்‌ : 156 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌. 
சுகவனேசுரர்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்தூண்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1276 


தமிழ்‌ தெஇ.க.தொ 4 - 143 


வன்‌ ணீ 


சேலமான இராசாச்சிரயச்‌ சதுர்வேதி மங்கலத்துக்‌ காசிபன்நம்பிப்‌ பிள்ளை 
எடுத்தகையழகியானான ௬ந்தரபாண்டிய பிரமராயன்‌ என்பவரால்‌ கொடையாக 


அமைக்கப்பெற்ற தூ ண்‌. 


ஸ்வஸ்தஸ்ரீ ஸுந்ரபாண்‌ 
டிய தேவற்க்கு பாண்‌ 
டூ 26வது சேலம 

ரன இராஜாவ்ரயவ 


த்‌, 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1, 
2. 
3. 
4. 
த்‌, 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி , ! 


181 
துர்வேதி மங்கலத்து 
காஸிபபநம்பிப்பி 
ள்ளை எடுத்தகையழ 
தியானான ஸுந்தர பாண்‌ 
டிய ப்ரஹமராயன்‌ த 
ர்ம்மம்‌ இக்கால்‌ 


எண்‌ : 157 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
சுகவனேசுணர்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்திலுள்ள தூ ண்‌ 


முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


பாண்டியன்‌, 
கி.பி. 1276 
தமிழ்‌ தெ.இக.தொ 4 - 144 


சேலமான இராசாச்சிரயச்‌ சதுர்வேதி மங்கலத்து வேளாளன்‌ வள்ளி 
மருதமுடையான்‌ சாத்தான்‌ மானேந்திய கையன்‌ என்பவரால்‌ கொடையாக 


அமைக்கப்பெற்ற தூ ண்‌. 


ஸ்வஸ்தஸ்ரீ ஸுந்தர பாண்‌ 
டிய தேவற்கு யாண்‌ 

டு 26வது சேலம்‌ 

ரன இராஜாவ்ரய ௧ 
துர்வேதி மங்கலத்து 
வெள்ளாளன்‌ வள்ளி 
மருதமுடையான்‌ சா 

த்தன்‌ மானேந்திய 

கையன்‌ தர்ம்மம்‌ இக்‌ 

கால்‌ ௨ 


எண்‌ : 158 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


ககவனேசுவர்‌ கோவிலின்‌ வெளியிலுள்ள குத்துக்கல்‌ 


பாண்டியன்‌, வீரபாண்டியன்‌ 


கி.பி. 1276 
தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 152 
அழகிய சொக்கனாரான வீரபாண்டியதேவனின்‌ அலுவலர்களில்‌ கண்ணகனான 


வழுதிநாராமணதேவன்‌ சேலநாட்டுச்‌ சேலத்து உடையார்‌ கிளிவண்ணமுடையார்‌ 


கல்வெட்டு : 


186 
கோவிலில்‌ சித்திரைத்‌ திங்களில்‌ திருமதிள்‌, திருமடைவளாகம்‌, திருக்குளம்‌ 
முதவியவற்றையும்‌ தென்திசை வாஎவில்‌ மடமும்‌ எடுப்பிந்தார்‌. இம்மட த்தில்‌ பஷி 
செட்யவர்களுக்காகவும்‌ மடத்தின்‌ பணிக்காகவும்‌ இக்கோவிலின்‌ தேவதானமாக 
மறவன்‌ ஏரியின்கீழ்‌ முன்னூற்றைம்பதட குழி நிலமும்‌ கொடையாக 
அளிக்கப்பெற்றமை. 


அழுகிய சொக்க 27. கு இந்நாயனார்‌ 
னாரான வீரபா 28. தேவதானமா 
ண்டிய தேவற்‌ 29, ன மறவந்‌ ஏரி (பர) 
க்கு பாண்டு 10வது 30. ல்‌ குடிநிங்கா தே 
இவர்‌ முத்ஸிகளில்‌ 31. வகானத்தில்‌ 
கண்ணகனான வ 32. குழி 150 (ம்ப) 
முதிராராயண 33. றம்பு பூதான கர 
தேவனேன்‌ சே 34. தானமாக கொ 
லநரட்டு சேலத்‌ 35. ண்டு இட்டகுழி 
து உடையார்‌ கிளி 36. 200 ஆகக்குழி (ம) 
வண்ணமுடைய நாய 37. ன்றைற்று ஐம்ப 
னார்‌ கோயில்‌ இவ்வா 38. துங்‌ கொண் 
ட்டை சித்திரை மா 39. டு இம்மடம்‌ 
தத்த; கிருமதிளும்‌ 40. குத்துமெ 
வி (ரி) ப இட்டும்‌ திரும 41. முகி திருவிளக்கு 
டைவிளாகம்‌ கண்‌ 42. (ம்‌) மிட்டு இரு 
டும்‌ திருவெடுத்துக்‌ 43. க்கும்‌ அவர்களு 
கட்டி கண்டும்‌ திருக்கு 44. க்கு இக்கல்‌ வெ 
ளமும்‌ வ (கு) த்து 45, ட்டின்படி காணி 
டும்‌ திருவாசலில்‌ தெ 46. யாக கடவதாக 
ன்‌ சிறகில்‌ மாகேசுரர்‌ 47. வும்‌ இத்தன்மம்‌ 
 , நாயனாரை பூசிக்‌ 48. நோக்கினவ 
குமவர்களுக்கு ம (ட) 49. ன்‌ திருவடி இரண்‌ 
ங்‌ கண்டும்‌ இம்மடம்‌ 50, டு (ம்‌) 
நோக்கும்‌ 51. மேலே இதுப்‌ ரமா) 
திரு (ம்‌) மேனிக்‌ 52. 


கேசுரர்‌ இரகைஷ 
வகுத்து - கட்டி 
எண்‌ : 159 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


கோட்டை செளந்தராசப்‌ பெருமான்‌ கோவில்‌ மகாமண்டபத்தாண்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1279 


தமிழ்‌ தெஇக.தொ & - 153 


செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2 
3. 
4. 
5. 
6. 
Zs 
8. 
9. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


ர்ளிமருதமுடையான்‌ அழகர்‌ என்பவரால்‌ கொடையாக அளிக்கப்பெற்ற தூண்‌ 


ஸ்வஸ்தஸ்ரீ சுன்தர 
பாண்டிய தேவ (ர) 


க்கு யாண்டு 29 
வள்ள... தம்முை 
பன்‌ டக்க கர த்தர்‌ 
அழக (ர்‌ தர்‌) மம்‌ இ 
த்தாண்‌ 
எண்‌ : 160 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


குகவனேசுவரர்‌ கோவில்‌ மூலை அறையின்‌ அருகிலுள்ள அடித்தூண்‌ பகுதி. 
சுந்தரபாண்டிய தேவர்‌ 

கிபி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 


சுந்தர பாண்டியத்‌ 
தெளிவாகத்‌ தெரிகிற 


தேவர்‌ யீ இராஜாசீரிய சதுர்வேதி மங்கலம்‌ என்பது 
து. கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்தஸ்ரீ ஸுந்தரப 
ரண்டிய தேவற்‌ (ப 
ரண்டு 20 வது 

, லம (ன ஸ்ரீ ராஜ 
ரஸ்ர்ய சதுர்வேதி (2 
ங்கல ௨: * 


ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
க்‌்‌ சஹர்‌ கோவில்‌ கருவறை வாயில்‌ வலப்புறம்‌ 


௮ ல அப்த அபு தாகு அக அகப்‌ 


இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 140 


செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


NAMA 


ஆ பெ ஸு 


140 


கிளிவண்ண தேவரான சுகனேசுணருக்கு ஏரி பழந்‌ பெண்‌ நக்வி மலும்‌ 
ஏகவீரன்‌ கோலக்கப்பாவை என்பவளுக்காகவும்‌ இரண்டு திருநந்தா விளக்‌, 


கள்‌ 
எரித்தற்போருட்டு ஐந்து மஞ்சா பென்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ 10. த பொன்‌ றன 
இயாண்டு ஐஞ்‌ 1. ங்கழஞ்சு தேவீ 
சாவது வாடன்‌ . . .தெ.. 12. யார்‌ மூரி (ற) நினா 
தத ல்‌ (பிரனுக்‌ (க) 13. ர்‌ தமக்கு வைத்த வீ 
த்தேவியார்‌ மூரி அ 14, எக்கொன்று ஏகவீ 
மதனார்‌ கிளிவண்‌ 15. ரன்‌ கோ (ஸக்கப்பாவை 
ண. தேவர்க்கு நெ 16. க்கு வைத்த விளக்‌ 
ரந்தாவிளக்கொ 17. கொன்று பன்மாயே 
ன்றுக்கு வைத்‌ 18. வ்வரர்‌ ரக்ஷை 

எண்‌ : 162 
ளர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - $தலம்‌. 


ககவனேசுவரர்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்தாண்‌ 
தியரி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இகதொ 14 - 145 


குளத்துடையான்‌ பூமன்‌ நம்பி என்பவரால்‌ கொடையாக அளிக்கப்‌ பேற்ற தூண்‌. 


ஸ்வஸ்தஸ்ரீ குளத்து 
டையாந்‌ பூமன்‌ 
நம்பி தன்மம்‌ இ 
த்தாண்‌ 


எண்‌ : 163 


ஊர்‌ - சேலம்‌ . வட்டம்‌ - சேலம்‌ 
சுகவனேசுவரர்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்தில்‌ உள்ள தூண்‌ 
கிபி, 13 ஆம்‌ நூற்றாண்டு ' 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 142 


-மலைமண்டப்த்து மலையாளரில்‌ தாவைக்குறிச்சி சாத்தன்‌ திறையன்‌ என்பவனால்‌ 


கொடையாக அமைக்கப்பெற்ற தூண்‌. 


கல்வெட்டு : 


டெ ரம ௩ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


ர வ று 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


141 


மலமண்டலத்து ம 
லையாளரில்‌ தா 
வைக்குறிச்சி சாத்த 
ந்‌ திறை (ந்‌ தந்ம (ம்‌) இ 
க்கால்‌ 
எண்‌ : 164 
வட்டம்‌ - சேலம்‌ 


ஊர்‌ - சேலம்‌ 
சுகவனேசுவரர்‌ கோவில்‌ கல்‌ சன்னல்‌ கீழ்‌ 


இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தெ.இ.க.தொ 4 - 146 


கஞ்சமலைப்‌ பெரியபிள்ளை ஆழ்வார்‌ மகன்‌ சிவபெருமாள்‌ என்பவரால்‌ 


கொடையாக அளிக்கபெற்ற தூ ண்‌. 


தமிழ்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ இத்திருச்சாலகம்‌ 
கஞ்சமலைப்‌ பரியபிள்ளை 
ஆழ்வார்‌ மகந்‌ சிறுப்பெ 


ருமாள்‌ (தந்மம்‌) 
சாலகம்‌ - சன்னல்‌ 


எண்‌ : 165 


ஊர்‌ - சேலம்‌ . வட்டம்‌ - சேலம்‌ 
செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறையைச்‌ சுற்றியுள்ள பகுதி. 


தி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 163 


கோவில்‌ பட்டர்கள்‌ நூற்று ௮றுபதின்மர்க்குத்‌ தண்டநாயக்கன்‌ ட்ட! 
தானப்பிரமாணம்‌ செய்து கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மனுமஹா ப்ரதான ராகுத்தராய . . . சாதேவதண்ட 
னாயக்கனேன்‌ செ . . . . கரநயற்று அபரபக்ஷந்த] துல.தஸியு ... . யும்‌ 
செற்ற கெட்‌ . . . ங்கலத்து பட்டன்‌ நூ ற்று அறுபதின்மற்கும்‌ தானப்பிமாணம்‌: 


2. 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 


14g 


பண்ணிக்குடுத்த பரிசாவது சேலத்து ஆற்றுக்கு கிழக்கு தங்களுக்கு 
குடிஇருப்பு நத்தத்துக்கு கீழ்பாற்கெல்லை கிடாரத்தரையன்‌ பட்டிக்‌ கீழை 
போ... 
ணிக்‌ குடுத்த இன்னாட்டு முதலியப்பள்ளியும்‌ சேந்தமங்கலமும்‌ இவ்வூர்களில்‌ 
நன்‌ . . . எப்பட்ட நிலங்களும்‌ இவ்வகரத்துக்குட்‌ . . . றையிலியாக உத . , 
. மரங்களும்‌ கீழ்நோக்கின கிணறுகளும்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட உரிமைகளும்‌ 
அளைத்தாயங்களும்‌ உள்ப்பட ந (ம்‌) அப்பனுக்கும்‌ இராசாவுக்கும்‌ 
நாட்டுக்கும்‌ னன்றாக இத்தை உத்தராய (ண) த்‌ திலே இக்குடியிருப்பும்‌ 
இவ்வூர்களும்‌ வு 
முதல்‌ சந்திராதித்தவரையும்‌ அனுபவிப்பதாக இத்தான ப்ரமாணம்‌ பண்ணி 
. பண்ணித்‌ தந்தோம்‌ இப்படிக்கு கல்லிலு . . . வெட்டிக்‌ கொண்‌... 
யமராச்சிப தெண்ட நாயக்கனேன்‌ எழுத்து ஸ்ரீகோநாத இது ஓப்பம்‌ 
இத்தன்மம்‌ ரச்ஷித்தவன்‌ ஸ்ரீ பாதம்‌ இரண்டும்‌ என்‌ தலைமேலே ஸ்வஸ்தி 
ஸ்ரீ இத்தை நாளிலே இச்சேலநாடுடையப்‌ பொன்‌ பரப்பி 
ர்களுக்கு முன்புள்ள அணைகளும்‌ கால்களும்‌ ஏரிகளும்‌ குட்டைகளும்‌ மெ 
es ங்கலமும்‌ இவ்வூர்களில்‌ நன்செய்‌ . . . நாற்பாற்கெல்லை . . 
ப்பேற்பட்ட உரிமைகளும்‌ இவ்வகரத்துக்கு குடிஇருப்பதாகக்‌ குடுத்த 
நத்தத்துக்கு கீழ்‌ பாற்கெல்லை கிடார்ததரையன்பட்டி கீழைபொழிக்கு மேற்கும்‌ 
தென்பாற்கெல்லை பஞ்சந்தாங்கி *(௧) ட்டலுக்கு . . . .. . 


* கட்டளை 

ட: 166 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கிழக்குப்புறச்சுவர்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இக.தொ 4 - 159 
பொன்னக்கூத்த முத்தரையன்‌ செல்லன்‌ செய்வித்‌ ல்வெட்‌ 
ல்‌ ட த்த தூண்‌. கல்வெட்டு முழுமை 


ஸ்வஸ்திஸ்ரீ வயிர 
வநார்‌ வாசலில்‌ 
பேக்கடிகளில்‌ 
பொன்னக்கூத்த மு (த்‌) 
தரையன்‌ செல்லன்‌ 

தன்‌ (ம) ம்‌ செய்‌ (வித்த) 
தாண்‌ பொவிச்சுரத்தா 
ணனும்‌ வுவியையா 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


து 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


145 


எண்‌ : 167 
ஊர்‌ - சேலம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கோட்டை செளந்தராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறை வாசல்‌ போதிகை 
கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ தெ.இ.க.தொ 4 - 162 
சீரங்க இராசர்‌ திருமலைநாதர்‌ சுவர்‌ அமைத்த செய்தி 


ஸ்வஸ்திஸ்ரீ காஸ்யபன்‌ நம்பி 
பின்னை வடகோபுரநம்பி 
சீரங்க இராசர்‌ திருமலைநாத (ந்‌) 
தந்மம்‌ சுவர்படை 
எண்‌ : 168 
ஊர்‌ - டேனிசு பேட்டை வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இராமமூர்த்தி நகர்‌ ஹியில்‌ கேத்த நாயக்கன்‌ புதூர்‌ - பெரிய சக்கிலிச்சி ஏரி மதகருகில்‌ 
உள்ள வட்டெழுத்து 


திமி. 8 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 
ஸ்ரீ கிடங்கல்‌ புலியார்‌ மகன்‌ நல்லி என்பான்‌ மதகு வைத்துக்‌ கொடுத்தமை. . 


ஸ்ரீ கிடங்கல்‌ புலியார்‌ ம 
கனல்லி ஓட்டை கண்டது 


எண்‌ : ௩9 


ஊர்‌ - தசவிளக்கு வட்டம்‌ - ஓமலூர்‌ 
பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1291 
தமிழ்‌ 


கல்வெட்டு : 


2. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 

1 

2. 

3. 

4, 

5, 

6. 


144 


பூவாணிய நாட்டுத்‌ திசைவிளக்குக்‌ கிராமத்தில்‌ வெள்ளாளன்‌ கண்ணந்தை 
குலத்துப்‌ பெருமா கவுண்டர்‌ என்பவர்‌ உலக்கவர ருடைய நூர்பிரானாற்குத்‌ 
திருமடைவளாகம்‌ ஏற்படுத்தி ஏரியில்‌ நன்செய்‌ நிலத்தில்‌ உலகீஷவரர்க்கு இருபங்கும்‌ 
செல்வராயர்க்கு ஒரு பங்கும்‌ பத்திரகாளிக்கு அரைப்பங்கும்‌ விநாயகருக்கு 
அரைப்பங்கும்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சட பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய 
தேவற்கு ஆண்டு 14வது பூவாணிய நாட்டு திசை விளக்கில்‌ வெள்ளாளன்‌ 
கண்ணந்தைகளில்‌ உடையர்க்‌ கவிண்டர்‌ பூமநாயன்‌ செங்களனியார்‌ திருக்கை 
வேலர்‌ காளியப்பர்‌ பெருமாள்‌ திருமலயப்பன்‌ பெருமா கவிண்டர்‌ 
உலகீஸ்வரமுடைய தம்பிரானாற்கு திருமடை 

விளாகம்‌ வச்சிபமாவகு இம்மடை. விளக்கம்‌ மத்தத்துக்கு 12ம்‌ ஏரி சடையர்முத்து 
நஞ்சை உலகீஸ்வரமுடைய தம்பிரானாற்கு இரண்டு பங்கும்‌ சென்னராயனுக்கு 
ஒரு பங்கும்‌ பத்கிராகாளிக்கு அரைப்பங்கும்‌ கண்ணந்தை வினாயகனுக்கு 
(அரைப்‌) பங்கும்‌ நடத்த கடவதாகவும இதுக்கு அகுதம்‌ பண்ணினவன்‌ 
கங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ர பாவத்திலே போவான்‌ 


எண்‌ : 170 


ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ மண்டப வடக்குப்பறச்சுவர்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
கிபி. 1183 


தமிழ்‌ தஆ, 461 - 1913 


குலோத்துங்க சோழ வாணகோவரையர்‌ திருவேகம்பமுடைய நாயனார்க்கு 
புசைக்கும்‌, திருப்பணிக்கும்‌, திருநாள்‌ செலவுக்கும்‌ நன்செய்‌ நில, மும்‌ புன்செய்‌ 
நிலமும்‌ கொடையாக அளித்த செய்தி. 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 5வது குலோத்துங்க 
சோழ வாணகோவரையனேன்‌ மலா 

டாகிய ஜநனாத வளநாட்டு ஆற்றா ர்‌ கூற்றத்து மேல்கங்கைபாடி நாட்டில்‌ 
தடாவூர்‌ உடையார்‌ திருவேகம்பமுடைய நாயிநார்கு 

இவூர்‌ வாரபற்று பெரியேரி நஞ்செய்‌ நிலம்த்‌ . . . இரைபுஞ்சை கரை 
புஞ்சை பொட்டை புஞ்சை ஆற்றுக்கு வடக்கு நிலம்‌ 45லிம்‌ இநிலத்‌ . . . . 
. த்திகைப்‌ பச்சை மாதரிசாதை ஆள்‌அமஞ்சி அனைத்தாயங்களும்‌ இருன்து 
இன்நாயநாற்க்கு பூசைக்கும்‌ கிருப்பணிக்கும்‌ திருநாள்‌ அழிவுக்கும்‌ சன்தி 
ராதித்தவரையும்‌ முதல்லடங்க இறையிலியாக குடுத்தோம்‌ இப்படிக்கு 
குலோத்துங்க சோழ வாணகோவரையன்‌ எழுத்து 

த கண்ல எதீரிலி சோழ வேளாளர்‌ ஸ்ரீ மாகேசுவரர்‌ ரக்ஷை 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்கி 
கல்வெட்டு : 
1 
2: 
3. 
4 
5. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 


சே.நமக -10 


145 


எண்‌ : 171 


ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ மண்டப கக்குப்புறச்சுவர்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
தி.பி. 1187 
தமிழ்‌ ௧ஆஅ 462 - 1913 


குலோத்துங்க சோழ வாணகோவரையன்‌ திருவேகம்பமுடைய நாயனார்க்குத்‌ 
தேவதான இறையிலியாக எல்லை வரையறுத்துப்‌ பூசைக்கும்‌ திருநாள்‌ செலவிற்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ நிலம்‌ அளித்த செய்தி. 


ஸ்வஸ்திஸ்ரீ விசயராசேந்திர சோழ தேவற்கு யாண்டு 9வது குலோத்துங்க 

சோழ வாணகோவரையனேன்‌ திடாவூர்‌ உடையார்‌ திரு 
வேகம்பமுடையநாற்கு தேவதாந இறையிலியாக ிராசகேசரி நாட்டு பரிக்ஷதா 
. நத்தமு இவூர்களில்‌ நான்கெல்லை 

க்குள்பட்ட . . . மும்‌ அளமஞ்சு உட்பட சந்திராதித்தவரையும்‌ தேவ 
தான இறையில்லியாக இந்நாயனார்க்கு. பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 

திருநாளழிவுக்குங்‌ குடுத்தோம்‌ இப்படிக்கு குலோ 

த்துங்க சோழ வாணகோவரையன்‌ எழுத்து இவை எதிரி சோழ வேளார்‌ 


எண்‌ : 172 


ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 

சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 

கி.பி. 1205 

தமிழ்‌ ௧கஆஅ௮ 458 - 1913 
திருவேகம்பமுடைய நாயனார்‌ கோவில்‌ திருப்பணியை அக்கோவில்‌ மாகேசுவரரும்‌ 
கண்காணி ஆண்டாரும்‌ தேவகன்மிகளும்‌ கணக்கரும்‌ செய்து முடித்தனர்‌. இத்‌ 
திருப்பணிக்காக முன்னாள்‌ கோவிலுக்குக்‌ கொடையாக அளிக்கப்‌ பெற்றிருந்த 
திருவாபரணம்‌ உள்ளிட்ட பொன்னும்‌ அரசனால்‌ கொடையாக அளித்த பொன்‌ னும்‌ 
சேர்த்து முப்பத்து நாற்கழஞ்சு மஞ்சாடி இரண்டு மா அளவு அளிக்கப்பெற்றது. 


அதில்‌ ஒரு பகுதி திருப்பணிக்கும்‌ பிறிதொரு பகுதி திருமண்டபம்‌ கட்டுவதற்கும்‌ 
செலவிடப்பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவற்திகள்‌ மதுரையு பாண்டி 
யனை முடித்தலையும்‌ கொண்டருளின குலோத்துங்க சோழ 6 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


10. 


11. 


12. 


14. 
15. 
16. 
17. 
18. 
19, 


20. 


146 

தவற்க்கு யாண்டு 27 மிலாடாகிய ஜனனாத வளநாட்டு 
ஆற்றூர்‌ கூற்றத்து யல்‌ கங்கப்பாடியான தடாஷர்‌ உடையார்‌ 
திருவைகம்பமுடை 
ய நாயநார்‌ கோயில்‌ திருக்கற்றளி திப்பணிக்கு யின்னாயநார்‌ திருவாபரணம்‌ மாந 
பட்டம்‌ முன்னாளில்‌ பிதாக்கண்‌ பட்டம்‌ முந்நாளில்‌ குலோத்துங்க கோவலராய்‌ 
இட்ட பட்டம்‌ 
இரண்டிநால்‌ காசிடை பொன்‌ எண்கழஞ்சே முக்காலே யரைக்காலும்‌ மாற்று 
ஆணிக்கீழ்‌ ௭ 
ட்டும்‌ சிறுபுலி வேளார்‌ சோழியதரையர்‌ உள்ளிட்டார்‌ பலரு இட்ட 
பீடவாரிக்கர்வ[றி அரை 
க்காலு கீழ்நாள்‌ பில சில்லுருவாக பொன்‌ காசிடை ஐங்கழஞ்செய்‌ முக்காலே 
முப்பது மாவும்‌ 
மாற்று ஆணிக்கீழ்‌ ஏழரை ஆக பொற்‌ பதின்நார்‌ கழஞ்சே முக்காலே 
மஞ்சாடியு மிரண்டு மாவும்‌ நா 
யநார்‌ இட்ட பட்டம்‌ ஒன்றிநால்‌ கல்லிரை பொற்‌ கழஞ்சும்‌ நம்‌ பிராட்டியாரில்‌ 
இலைய நம்பிராட்டி 
யார்‌ இட்டபட்டம்‌ க னாலிடை பொன்‌ பத்தும்‌ ஆகப்‌ பொன்‌ முப்பத்து நார்‌ 
கழஞ்சே மஞ்சாடியும்‌ இரண்‌ 
டூ மா இதில்‌ 

. டை பொன்‌ பதினாற்‌ கழஞ்சே முக்காலே பத்து மாவும்‌ திருக்கற்றிளி 
இட்டு பின்பு திருமண்டபத்துக்கு கல்லிடை பொன்‌ இருபதின்‌ கழஞ்சும்‌ இ 
ட்டு மா இதில்‌ 
க்‌ கண்காணி ஆண்டார்‌ . . . வருடையான்‌ பெறுமான்‌ சிவதவநப்‌ பெ 
ருமாளாந சிவனீக்கிநியாநப்‌ பெருமாளாரும்‌ இக்கோயிலில்‌ தேவகன்மி கோ 
யல்‌ கணக்கனும்‌ இக்கோயில்லில்‌ தாநத்தாரும்‌ யிப்போந்திட்டு இதிருப்ப 
ணி செய்வித்தோம்‌. 


எண்‌ : 173 
ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதகவாமி கோவில்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துஙகன்‌ 
கி.பி. 1188 
தமிழ்‌ ௧ஆ.அ 457 - 1913 
திருவேகம்பமுடைய நாயனார்‌ கோவிலுக்கும்‌ குன்றமெறிந்த பெருமாள்‌ 


கோவிலுக்கும்‌ திருவமுது படைக்கவும்‌ திருப்பணி செய்யவும்‌ நன்செய்‌ புன்செய்‌ 
நிலத்தைத்‌ தேவதான இறையிலியாக அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ விஜயராசேந்திர தேவற்கு 10ஆவது முதல்‌ 
திருவேகம்பமுடையார்க்கும்‌ குன்ற 


2. 
3. 
4, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7 
8. 
9, 
10. 
ரர. 
12. 
13. 
14, 
15. 
6. 
TV. 
18. 
19, 


சேநமக -10௮அ 


147 


மெறிந்த பெருமாளுக்கும்‌ இளைஜய்யர்‌ பொது அனுபோகமாய்‌ வந்த 
நஞ்செய்‌ புஞ்செயும்‌ மாவ 

டை மரவடையும்‌ திருவமுது திருப்பணிக்கு இவ்வாண்டு முதல்‌ தேவதான 
இறையிலியாக 

க்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இது ஸ்ரீ மாஹெஸ்வரர்‌ ரக்க்ஷை 


எண்‌ : 174 


ஊர்‌ - தடாஷர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆஅ 460 - 1913 


உலகங்காத்த வாணகோவரையன்‌ என்பவர்‌ பெருக்காளப்பரையன்‌ பக்கம்‌ 
அழகியானுக்கு ஆற்றூ ர்‌ நாட்டில்‌ எல்லை வரையறுத்து ஐந்நூறு குழி நன்செய்‌ 
நிலமும்‌ இரண்டு குழி புன்செய்‌ நிலமும்‌ காணியாகக்‌ கொடுத்து அதை விலைக்கு 
விற்கவும்‌ அடகு வைக்கவும்‌ உரிமை அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மகதேசன்‌ உலகங்கா 

த்த வாணகோவரையன்‌ பெருக்காளப்ப 
ரையன்‌ பக்கம்‌ அழகியானுக்கு ஆற்றா ர்‌ 
நாட்டில்‌ தடாவூர்‌ இருபதாவது ஆவ 

ணி மாதம்‌ முதல்‌ இவ்வூரில்‌ வாரப்பற்றி 

ல்‌ நன்செய்‌ நிலத்துக்கு கீழ்‌ பார்க்கெ 

ல்லை கண்ணி வாய்க்காலுக்கு மேக்கு 

ம்‌ தென்பார்க்‌ கெல்லைக்கு . . . . பற்‌ 
நறுக்கு கிணறு உட்பட வடக்கும்‌ மேர்பா 

க்‌ கெல்லை பெரிய மதகு வாய்க்காலக்கு 
கிழக்கும்‌ வடபாக்கெல்லை தேவதான வாய்‌ 
க்காலுக்கு தெற்கு இன்னான்கெல்லைகுட்‌ 
பட்ட நன்செய்‌ குழி அஞ்ஞாறு புன வாவழி 
க்கு மேற்கு ஏறுகால்‌ புன்செய்‌ குழி இரண்டு 
ம்‌ சந்திராதித்தவரையும்‌ காணி 

யாக விலையும்‌ ஏற்றியும்‌ செல்வதா 

கவும்‌ சொன்னோம்‌ இப்படி செல்வ 

தே இவை சிங்களராயன்‌ எழுத்தா யாண்டு 
20 ள்‌ 57 நாள்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


. தாம்புமடையால்‌ நீர்‌ பாயவும்‌ கால்‌ தே 


198 


எண்‌ : 175 


ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 

ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ ஊக்குப்புறச்சுவர்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆ.அ௮ 459 - 1913 
திருவேகம்பமுடைய நாயனார்‌ கோவில்‌ தானத்தாருக்குத்‌ தேவதான இறையிலியாக 
அளிக்கப்பெற்றிருந்த நிலம்‌ அளிக்கப்பெற்ற நாளிலிருந்து பாழாகக்‌ கிடந்தது. 
பின்னர்ப்‌ பதினேழாம்‌ ஆண்டில்‌ அக்கோவிலுக்குத்‌ தேவதான இறையிலியாக 
ஏழாயிரம்‌ குழி நன்செய்‌ நிலமும்‌ மற்றுமிருந்த புன்செய்‌ நிலமும்‌ அளிக்கப்பெற்றது. 
அந்நிலத்தைத்‌ திருத்திப்‌ பயிர்‌ செய்து நீர்‌ பாய்த்துக்‌ கொள்ளவும்‌ உரிமை 
வழங்கப்பெற்றது. அவ்‌ வேளாண்மை வருவாயைக்‌ கொண்டு கோவில்‌ 
திருப்பணிக்கும்‌ திருநாள்‌ விழாவிற்கும்‌ முதலீடாகச்‌ சேர்க்கப்பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ தடாவூரில்‌ உடையார்‌ திரவேகம்பமுடையார்‌ 
கோயில்த்‌ தானத்தார்க்கு இ 

வ்வூர்‌ வெளியில்‌ நின்ற பெருமானேன்‌ தலகால்வழி காணி பற்றான நிலம்‌ 
அனைத்தாண்டும்‌ பாழாய்‌ காடெழுன்து கி 

டக்கயில்‌ பதினேழாவது வைகாசி மாதம்‌ முதல்‌ இன்நாயனார்க்‌ குடி நீங்கா 
தேவதான இறையிலியாக இட்ட நிலத்துக்‌ கெல்லை ய 
ஈவது கீழல்லை ஆற்றுக்கு மேற்கும்‌ தென்‌ 
வாரப்பற்றுக்கு வடக்கும்‌ மேல்‌ எல்லை இன்நாயன 
ன்தேவதான இறையிலிக்கு கிழக்கும்‌ வடவெல்லை 
இன்னான்க்‌ கெல்லைக்‌ குட்பட்ட நன்செய்‌ கு 
ழி ஏழாயிரமும்‌ நீக்கி உள்ள புன்செயும்‌ குடிநீங்கா 
தன்தோம்‌ இன்நிலம்‌ கை 

கொண்டு வெட்டித்‌ திருத்திப்‌ பயிற்‌ செய்ய 


நல்லை ஒடைக்கும்‌ 
ரர்‌ பழ்‌ 
ஆற்றுக்குத்‌ தெற்க்கும்‌ 


தேவதான 'இறையிலியாக 
வும்‌ பயிற்‌ செய்யுமிடத்து கால்‌ 


வை அணைத்தேவை செய்யுமளவில்‌ பயிர்‌? 
தேவை .செய்யவும்‌ இப்படிக்கு பயிற்ச்‌ செய்‌ 
வித்துக்கொண்டு இன்நாயனார்க்கு முசைக்கும்‌ : திருப்பணிக்கும்‌ 
திருநாளழிவுக்கும்‌ உடலாகப்‌ பொன்வரி உள்ளிட்ட அனைத்‌ 

தாயமும்‌ உட்பட இறையிலியாக கொண்டு சந்திராதித்தவரையும்‌ செல்க 
இப்படிக்கு இவை பாண்டி மண்‌ 
டலத்து முத்தா ர்க்‌ கூற்றத்து கப்பலூ ரான உலக 
ஆதித்தன்‌ கணவதி ஆழ்வானான .வாணதராய 
னெழுத்து . . . . துல்யம்‌ ௨... குரலை, 
ஆவான்‌ ஆனாக ...,. வம்‌ 


ரறின நிலவிழுக்காட்டிலே 


எந்த : சோழ நல்லார்‌ 


- ௨... இது கங்கனாடாழ்வான்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 2: 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


189 


எண்‌ : 176 


ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


அட குக ஓ: இது ச்‌ இரகக 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧ஆ.அ 456 - 1913 
திருவேகம்பமுடைய நாயனார்‌ கோவிலுக்குத்‌ தேவதான இறையிலியாக வீரசோழ 
நல்லூ ரில்‌ ஏரிநீர்ப்‌ பாய்ந்த ஏந்தல்‌ நிலமும்‌ ஏந்தல்‌ சூழ்ந்த புன்செய்‌ நிலமும்‌ 
அனைத்து வரிகளின்‌ உரிமையோடு விலாடராயர்‌ என்பவரும்‌ புரவரியாரும்‌ ஏற்று 
நடத்த அளிக்கப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ விலாடராயரும்‌ புரவரியாரும்‌ செய்யக்‌ கடவபடி திடாவூர்‌ 
உடையார்‌ திருவேகம்பமு 

டைய நாயனார்க்கு வீரசோழ நல்லூ ரில்‌ பெரியேரி நீர்‌ கோவைக்கு மேற்கு 
உடை 

குளமர்ன வீரமாத்தன்‌ ஏந்தவும்‌ இவ்வேந்தல்‌ சூழ்ந்த. புன்செயும பொன்வரி 
காசாயம்‌ காத்திகைப்‌ பச்சை மாதிருசாந்தி ஊசிவாசி நல்லெருது நற்ப்பசு 
உள்ளிட்ட அனை 

த்தரயங்களும்‌ ஆளமைஞ்சி தேவையும்‌ . உள்ப்பட ஒன்பதாவது முதல்‌ 
சந்திராதித்தவரையும்‌ தே 

வதான இறைபிலியாகக்‌ குடுத்தோம்‌ இப்படி கணக்கில்‌ நிறுத்திக்‌ குடுப்பதே 
இவை தாஇலு நல்ல 

பெருமாள்‌ எழுத்து இவை விழுப்பாதராயன்‌ எழுத்து: ஸ்ரீ மாகேசுவர ரகசைஷ 


எண்‌ ! 177 


ஊர்‌ -தடாவுர்‌ ட, வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 


அக்க இ டக இழத கடு ட நத ௫ 


கிபி..13 ஆம்‌ நூற்றாண்டு... 
'தமிழ்‌ ௧.ஆ.அ 463 - 1973 


திருவேகம்பமுடைய நாயனார்‌ கோவிலுக்குத்‌ தேவதான இறையிலியாக ஆத்தூர்க்‌ 
கூற்ற கேது லத்‌ பத்தா ரில்‌ நான்கெல்லை வரையறுக்கப்பெற்று அனைத்து 


உரிமையாக்கி விலாடராயரும்‌ புரவரியாரும்‌ அக்கொடையை, ஏற்று நடத்த உரிமை 
வழங்கப்பெற்றது. 


50 


கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ விலாடராயரும்‌ புரவரியரும்‌ செய கடவபடி தடாவூர்‌ உடையா 
திருவேகம்பமுடைய நாயனார்க்கு 
2. ஆற்றா ர்க்‌ கூற்றத்து மேல்‌ கங்கபாடி ஆன புத்தா ருக்கு வடபாக்கெல்லைக்கு 
பெருவழிக்கு தெற்க்கு நான்கெல்லைக்கு உட்பட்ட நிலம்‌ பூசைக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ 
3. அனைத்தாயங்களும்‌ இழக்க ஏழாவது முதல்‌ பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
சந்திராகித்தவரையும்‌ தேவதாந இறையிலி ஆக 
4, குடுத்தோம்‌ இப்படிக்கு கூ௱க்கிலும்‌ நிறுக்கிக்‌ குடுப்பதே இவை தாயிலு 
னல்ல பெருமான்‌ எழுத்து இவை விழுப்பாதராயன்‌ எழுத்து ஸ்ரீ மாஹேவ்வரர்‌ 
ரக்ஷை 
எண்‌ : 178 
இடம்‌ . ஊர்‌ - தடாவூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஏகாம்பரநாதசுவாமி கோவில்‌ கருவறை தீர்த்தநீர்‌ வெளிவரும்‌ கல்‌ 
அரசர்‌ 2 ட ப ய வவ வல்ல வலவ வவட 
காலம்‌ : கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ ௧ஆஅ 464 - 1918 
செய்தி : வாணியன்‌ காவன்‌ கூத்தாண்டான்‌ கருவறை திருமஞ்சனத்‌ தீர்த்த நீர்‌ விழும்‌ 
தொட்டியை அமைத்துக்‌ கொடுத்த செய்தி. 
கல்வெட்டு : 
1 ஸ்வஸ்திஸ்ரீ இந்நின்மானியத்‌ தொ 
2. ட்டி செய்தான்‌ வாணியன்‌ 
3. காவன்‌ கூத்தாண்டான்‌ 
எண்‌ : 179 
இடம்‌ : ஊர்‌ - தம்மம்பட்டி வட்டம்‌ - ஆததூரா 
அரசர்‌ : விசயநகரர்‌, வீரப்பிரதாப மகாராயர்‌ 
கலமை ;: 01.08.1425 
வழி, ; தமிழ்‌ '௧ஆஅ 2 - 1931 
கெய்ய: வாகதேவ நாயக்கர்‌ என்பவர்‌ கதிரி நரசிங்கப்பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ தேவர்மறி 


புளியங்குறிச்சி ஆரப்‌ இரு கிராமங்களைத்‌ திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்தமை. 


கல்சிவட்டூ : 


ர்‌ 


2. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 

ர, 

2 


151 


சுபமஸ்து ஸ்ரீ சகாத்தம்‌ 1347 இதன்மேல்‌ செல்லா நின்ற விசுவாவசு வருஷம்‌ 
சுக்குல பக்ஷம்‌ பஞ்சமியும்‌ திங்ககிழமையினான்‌ மகரமண்டலம்‌ ஆற்றூர்‌ 
கூற்றத்து தேவர்‌ (ம) றி பெருமாள்‌ கதிரி நரசிங்க பெரும (1) ளுக்கு ஸ்ரீமந்‌ 
மஹா மண்டலேசுரந்‌ அரியராய விபாடந்‌ பாஷைக்குத்‌ தப்புவஇராயர்‌ கண்டந்‌ 
மூவராயர்‌ கண்டந்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட நாடூ குடாதாந்‌ மஹா 
இராசாதிராசந்‌ இராசபரமேசுரந்‌ அஷ்டதிக்கு மனோபயங்க (றன்‌ பூறுவ 
தெக்ஷிண பக்ஷிமா உத்திரா சதிர்‌ சமுத்திராதிபதி சிறிவீரப்பிராதாப மஹா 
இராயர்‌ ஸ்ரீதே 

வராயர்‌ மஹா இராயர்‌ தந்மமாக ஆசிவசங்கரகுத்தி யிந்தம்பர கண்ட மஹா 
நாயங்காற்றான்‌ வாகதேவ நாயக்கர்‌ தந்மம்‌ பரி பாலிக்க வென்று மூலஸாதநம்‌ 
தேவர்மறியு புளிய (ங்‌) குறிச்சியும்‌ கதிரி நாதர்‌ திருவிளையாட்டமாகவும்‌ 
தந்மம்‌ ப்றிபாலிக்கவும்‌ இதுக்கு பாதாம்‌ ஒருவர்‌ இந்தக்‌ கிறாமங்களுக்கு 
அமுதம்‌ பண்ணிறவர்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 
தோஷத்திலே போகக்‌ கடவராகவும்‌ கோடி யாகசாலை குலைச்ச தோஷத்திலே 
போகக்‌ கடவராகவும்‌ கோடி பிறாமணரை கொன்ற தோஷத்திலே போக (க்‌) 
கடவராகவும்‌ 


எண்‌ : 180 


ஊர்‌ - தம்மம்பட்டி வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


விசயநகரர்‌ 


19.05.1487 


தமிழ்‌ ௧ஆஅ 1 - 1931 


எறமாஞ்சி துலுக்கண்ண நாயக்கன்‌. என்பவர்‌ தம்மம்பட்டி தேவர்மறி கதிரி 
நரசிங்கப்பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ திருவிடையாட்டமாக மாறாடி சீர்மைக்குள்‌ இருந்த 
பூடிதிபறுகு அருளம்பள்ளி என்னும்‌ இரு கிராமங்களைக்‌ கொடையாக அளித்தமை, 


சுபமஸ்து ஸ்ரீ சகாப்தம்‌ 1409 மேல்‌ செல்லாநின்ற பிலவங்க வருஷம்‌ 
சுக்கில பக்ஷம்‌ ஏகாதெசியும்‌ சனிக்கிழமை நாள்‌ மாறடி (சீ) ர்மைக்குள்‌ 
பூடிதிபறுகும்‌ அருளம்பள்ளியும்‌ இந்தக்‌ கிறாமம்‌ இரண்டும்‌ ஸ்ரீமன்‌ 
மஹாநாயங்கர ஆசாரியன்‌ பாஷைக்கு தப்புவர நாயங்கர கண்டன்‌ சாடிக்காற 
கண்டன்‌ எறமாஞ்சி துலுக்கண நாய 

க்கர்‌ தன்ம (மரக பெருமாள்‌ கதிரி நரசிங்கப்‌ பெருமாளுக்கு திரு 
விளையாட்டமாக விட்ட கிறாமம்‌ இரண்டுக்கும்‌ இயாத(ம்‌ மொருவர்‌ அகுதம்‌ 
பண்ணீநவர்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காராம்பசுவைக்‌ கொன்ற பாவத்திலெ 
போக(க்‌) கடவராகவும்‌ ஆயிரம்‌ எக்ஞசாலை குலைச்ச தோஷத்திலே போகக்‌ 
கடவராகஷம்‌. ௨ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


162 
எண்‌ : 181 


ஊர்‌ - தம்மம்பட்டி வட்டம்‌ - ஆத்தூர்‌ 

நரசிங்கம்‌ ன்‌ கோவிலில்‌ றயின்‌ தெற்குப்புற அடித்தளம்‌ 
விசயநகரர்‌ 

18.10.1506 

தமிழ்‌ ௧ஆஅ & - 1931 

கதிரி நரசிங்கப்பெருமாள்‌ கோவில்‌ கருவூலத்துக்கு எறமாஞ்சி சிக்கதிம்மய நாயக்கர்‌ 
மகன்‌ பெரிய திம்மய நாயக்கன்‌ என்பவர்‌ கொடையாக நிதியைச்‌ சேர்க்க வழிவகை 
செய்தமை. நான்கு திசையினின்றும்‌ சென்று வாணிகம்‌ செய்த செட்டி வியாபாரிகள்‌ 
கொண்டு வந்த பொருள்களுக்கும்‌ கொண்டு சென்ற பொருள்களுக்கும்‌ தலையாரிக்‌ 
கூத்துக்காக விதித்த வரியில்‌ பாதியை இக்கோவில்‌ கருவறையில்‌ சேர்த்தமை. 


சுபமஸ்து ஸ்ரீ ஸகாப்தம்‌ 1428 இதன்மேல்‌ செல்லாநின்ற க்ஷய வருஷத்து 
துலாநாயற்று பூறுவ பக்ஷத்து திறுதியையும்‌ அணிழமும்‌ ஆதித்த வாரமும்‌ 
பெற்ற இற்றைநாள்‌ மகதை மண்டலம்‌ ஆற்றா ர்‌ நாட்டு ஆற்றூர்‌ கூற்றத்துத்‌ 
தேவர்மறிப்‌ பெருமாள்‌ கதிரிநாதன்‌ ஸ்ரீ பண்டாரந்துக்கு ஸ்ரீ மண்‌ 
மகாநாயங்கர்‌ ஆசாரியன்‌ பாஷைக்குத்‌ தப்புவ நாயங்கர கண்டன்‌ சாடிக்காறர்‌ 
கண்டன்‌ எறமாஞ்சி சிக்கத்‌ திம்மய நாயக்கர்‌ குமாரத்‌ பெரிய திம்மய நாயக்கர்‌ 
தம்மாக செட்டி வியாபாரி நானாதேசத்து பலபட்டடையாரும்‌ கட்டிக்கு மகமை 
உயைய மாற்கத்துக்கு தீரும்‌ புடவைக்‌ கட்டுக்கு பணம்‌ .1/8ம்‌ செலவுக்கு 
பணம்‌ 1/8ம்‌ சல்லி சவரம்‌ முத்து 

ப்‌ பவழம்‌ வெள்ளாட்டி ஆடு மாடு வெல்லப்பொதி கொட்டைப்‌பொதி 
மிளகுபொதி எள்ளுப்பொதி பருத்திப்பொதி தவசப்பொதி மற்றும்‌ எப்பேர்பட்ட 
பொதிக்கும்‌ சந்தை கடை அள்ளும்‌ இவையிற்றுக்கு தீர்வை 
தலையாரிக்கத்தில்‌ பாதி தந்து கொள்ளக்‌ கடவதாகவும்‌ இந்த தன்மம்‌ 
சந்திறாதித்தவரையும்‌ நடக்க கடவதாகவும்‌ 

இந்த தன்மத்துக்கு யொதொருவன்‌ அகிதம்‌ பண்ணினவன்‌ கெங்கைக்‌ 
கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலே போகக்‌ கடவராகவும்‌ 


எண்‌ : 182 
ஊர்‌ - தம்மம்பட்டி வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
நரசிங்கப்‌ ன்‌ கோவிலில்‌ என்‌ தெற்கு லட 
விசயநகரர்‌, கிருட்டிணராயர்‌ 
14.01.1527 
தமிழ்‌ கு:ஆஅ 3 - 1931 
நரசிங்கப்பெருமாள்‌ கோவிலுக்கு மாறாடி சீர்மைக்குட்பட்ட மங்கைவார்பட்டி 


என்னும்‌ கிராமமும்‌ மண்மலை சீர்மைக்குட்பட்ட செங்கிணறு என்னும்‌ கிராமமும்‌ 
திருவிடையாட்டமாக அளிக்கப்பெற்றமை. 


கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 


158 


சுபமஸ்து ஸ்ரீ ஸகாப்தம்‌ 1449 இதன்மேல்‌ செல்லாநின்ற விய வருஷம்‌ 
த்து துவாதெசியும்‌ திருவாதிரை நக்ஷத்ரம்‌ தினமும்‌ சோமவாரமும்‌ பெற்ற 
இற்றை நாள்‌ மகரமண்டலம்‌ ஆற்றா ர்‌ நாட்டு ஆற்றா ர்‌ கூற்றத்து தேவர்மறி 
பெருமாள்‌ கதிரி நரசிங்கப்‌ பெருமாளுக்கு 
ஸ்ரீ மஹா மண்டலேகரந்‌ அரிய இரா(ம) விபாடந்‌ பரஷைக்கு தப்புவ 
ராயர்‌ கண்ந்‌ மூவிராயர்‌ கண்ந்‌ பூர்வ்வ தெக்ஷிண பக்ஷம உத்திர சதிர்‌ 
சமுத்திராதிபதி ஸ்ரீ வீரப்பிறதா (ப) மஹ இராயர்‌ கிஷ்ணஇராயர்‌ த (ன்‌)மமாக 
வெங்கப்ப திருமலை நாயகயன்‌ தன்மம்‌ பரிபாலிக்க கணைவாயகீமழ்‌ மாறாடி 
சீர்மைக்குள்‌ 
ப்பட்ட மங்காவார்பட்டியும்‌ பச்சைமலைக்குள்பட்ட மண்மலை சீர்மைக்குள்‌ 
செங்க்கிணறு கிறாமம்‌ ஒன்றும்‌ ஆக கிறாமம்‌ யிரண்டும்‌ 
திருவிடையாட்டமாகத்‌ திருமலை நாயக்கர்‌ விட்ட தறுமம்‌ இரட்டியப்ப 
நாயக்கரய்க்கர்‌ உபை(ம)மாகவும்‌ தறுமம்‌ பறிபாலிக்கவும்‌ யிதுக்கு பாதாம்‌ 
ஒருவர்‌ இந்த கிறாமங்களுக்கு அகுதங்கள்‌ பண்ணி 
னவர்‌(கிள்‌ கைங்கைக்கரையில்‌ காராம்பசுவை கொன்ற தோஷத்திலே போகக்‌ 
கடவராகவும்‌ கோடி எக்ஞு சாலை குலைச்சவர்கள்‌ விழும்‌ நரகம்‌ புகக்‌ 
கடவராகவும்‌ கோடி பீறாமணரை கொன்ற தோஷத்திலே போகக்‌ கடவராகவும்‌ 


எண்‌ : 183 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இளமீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 
பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


26.12.1277 
தமிழ்‌ தெ.இகதொ. 7-30 


வடபூவானிய நாட்டுத்‌ தாரமங்கலத்து இளமீசுவரமுடைய நாயனார்க்கு அந்நாட்டு 
கண்டிய தேவரும்‌ இறைவர்‌ திருமேனிக்கும்‌ கண்டிய தேவருக்கும்‌ 


நாட்டவரும்‌ ல 
ட்டுக்‌ கோகனப்பள்ளி என்னும்‌ கிராமத்தைக்‌ கொடையாக 


நன்மை உண்டாதற்பொ 
அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ீ ஸ்ரீமது கீத்திக்குமேல்‌ கோச்சடபன்மரான 
த்ரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 27வது 
தை மாதம்‌ முதற்தியதி கொங்கான வீரசோழமண்டலத்து வடபூவாணிய 
நாட்டுத்‌ தாரமங்கலத்து உடையார்‌ இளமீவ்வரமுடையநாயனார்க்கு 
இந்நாடுடைய தே 

சர்‌ கண்டியதேவரும்‌ இந்த நாட்டவரும்‌ பெருமாள்‌ திருமேனிக்கும்‌ தேவர்‌ 
கண்டியதேவர்‌ வாளுக்குந்‌ தோளுக்கும்‌ இற்றைநாளில்‌ உதகபூர்வ்வமாக 
பூதாந கரதாந இறையிலியாகக்‌ குடுத்த ஊராவது இந்நாட்டுக்‌ கோனகப்பள்ளி 
நன்செயி புன்செய்‌ நாற்பாலெல்லையும்‌ மேனோக்கின மரங்களும்‌ கீணோக்கின 


திணறுகளும்‌ 


3. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 

1, 

2. 

3. 

4, 

5, 

6. 

7. 


மற்றும்‌: இவ்வூரில்‌ எப்பேற்படட ஸமஸ்த ப்ராப்திகளும்‌ உட்பட இற்றை 
நாளில்‌ சந்திராதித்தவரை செல்லக்கடவதாக உதகபூறுவமாகக்‌ குடுத்தோம்‌ 
உடையார்‌ இளமீவ்வரமுடைய னாயனார்க்கு இக்கண்டய தேவரும்‌ 
இப்பூவாணிய நாட்டவரும்‌ ௨ 


எண்‌ : 184 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இ a i கோ ர்‌ ட ப்‌ 1 ப த்‌ 2. பி பூ ட * 
பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 

21.07.1281 


தமிழ்‌ தெ.இகதொ. 7 - 25 


தாரமங்கலத்து நாட்டு முதலிகளில்‌ நல்லுடையப்பர்‌ என்பவர்‌ தன்னுடைய 
தந்தையின்‌ பெயரில்‌ அமைத்த இலக்குமண சதுர்வேதி மங்கலத்துப்‌ பட்டர்களுக்குப்‌ 
பூவாணி நாட்டவர்‌ விற்றுக்கொடுத்த நன்செய்‌ புன்செய்‌ நிலஉரிமை பற்றியது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோற்ச்சடபன்மரான த்ரிபுவனச்சக்கரவத்‌(திக(ள்‌) ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 6, (வத) ஆறாவது கற்கடக நாயற்று 
யூர்வ்வ பக்க்ஷத்து சதுர்திஸியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ 
கொங்கான வீரசோழமண்டலத்து பூவாணியநாட்டூத்‌ தாரமங்கலத்து முதலிகளில்‌ 
நீருணி இளையான்‌ நல்லுடையப்பன்‌ தங்கள்‌ மிதாக்க(ள்‌) பேர்‌ வைத்த 
இளையபெருமாள்‌ (௧) ஸ்ரீலக்க்ஷமணச்சதுர்வ்வேதி மங்கலத்து பட்ட(ரகளுக்கு 
இந்நாட்டு நாட்டவரோம்‌. 

விற்றுக்குடுத்த இந்நாட்டுக்‌ காரக்குளம்‌ நான்கெல்லைக்‌ குட்ப்பட்ட புன்செயும்‌ 
நத்தமும்‌ சேமப்பள்ளிஏரி உள்ளிட்ட ஏ(ரிகளால்‌ நீர்பாயும்‌ நஞ்சையும்‌ 
இ(விவூர்ப்பற்றில்‌ நீர்நிலை மரநிலை உள்ளிட்ட ஸமஸ்த ப்ராப்த்திகளும்‌ 
உட்ப்படவையிற்றில்‌ தேவதாநம்‌ திருவிடையாட்டம்‌ உள்ளிட்ட நி(ல)ம்‌ . 
நீங்கலாக இவ்வூர்‌ விற்றுக்‌ குடுத்தோம்‌ ஸ்ரீ 

லக்ஷமணச்‌ சதுர்வ்வேதி மங்கலத்து அகரப்பட்ட(றிகளுக்கு இரு) நாட்டு 
நாட்டவரோம்‌ இப்படி விற்றுக்குடுத்த இவ்வூர்க்கு விற்றுக்குடுத்து 
கொள்வதாந எ(ம்‌) மிலிசைந்து விலை(ப்‌)பொரு ளன்றாடு நற்பண(ம்‌) 1500 
இப்பண(ம்‌) ஆயிரத்தஞ்ஞாற்றுக்‌ (கும்‌ விலைக்குற விற்றுப்‌ பொருளு(ற) 
க்‌ கைக்கொண்டு உதகபூர்வ்வமாக விற்று விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தோம்‌ இவ்வகரத்து பட்ட(ர்‌)களுக்கு இருநாட்டு நாட்டவரோ (ம்‌) 
இப்படி விற்றுக்குடுத்த இவ்வூர்‌ இன்னாள்முதல்‌ இவர்கள்‌ கைய்க்கொண்டு 
தாங்கள்‌ வேண்டும்‌ அனைத்துப்‌ பயிரும்‌ செய்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


158 
எண்‌ : 185 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இ 8 ஹர்‌ கோவில்‌ . 7 2 | ௪ வக்குட்‌ s சுவர்‌ 


பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


01.08.1289 
தமிழ்‌ தெ.இ.க.தொ. 7- 24 
தா£மங்கலத்து முதலிகள்‌ இளமாண்டை உள்ளிட்டார்‌ சிலர்‌ நல்லுடையப்பரிர்‌ 


முதலியார்‌ பெயரில்‌ வைத்த அகரத்துப்‌ பட்டர்களுக்குக்‌ கொடுத்த செய்தி 
இடம்பெற்றுள்ளது. அவ்வூரின்‌ குளம்‌ உடைந்து பாழடைந்தமையால்‌ அதைச்‌ 
செப்பனிட்டு நீர்‌ பாயத்துக்‌ கொள்ளவும்‌ நீர்பாய்ந்த விளையுளைத்‌ துய்த்துக்‌ 
கொள்ளவும்‌ உரிமை வழங்கப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோற்சடபன்மரான த்ரிபுவனச்சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய 
தேவர்க்கு யாண்டு பதி(ன்‌) மூன்றாவது ஸிம்ஹநாயற்று பூர்வ்வ பக்ஷத்து 
த்ரயோதஸியும்‌ தீங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற உத்திராடக்து நாள்‌ கொங்கான 
வீரசோழ மண்டலத்து வடபூவாணிய நாட்டு 

தரரமங்கலத்து முதலிகளில்‌ க(டுந்தர்க்கமுதலியும்‌ சாத்தர்முதலி உடையப்பனும்‌ 
சு(ரியதேவர்‌ பெரியமுதலியும்‌ ஆனைக்குட்டி சிலம்பாண்டையும்‌ உடையப்பன்‌ 
ஆனையாரும்‌ பிள்ளைமுதலியார்‌ முதலியும்‌ சிறு உடையான்‌ முதலியும்‌ 
மேல்ப்படி இளமாண்டையும்‌ இ 

வனைவோம்‌ இவ்வூர்‌ நீருணி இளையான்‌ நல்லுடையப்பர்‌ தங்கள்‌ முதலியார்‌ 
பேரால்‌ வைக்கிற அகரப்பட்ட(ரகளுக்கு நாங்கள்‌ உதகபூர்வ்வதர்ம்மதாந ப்ரமானம்‌ 
பண்ணிக்குடுத்த பரிசாவது இவிவூர்‌ காரைகுளம்‌ உடைகுளமாய்ப்‌ பாழேகிடக்கிற 
குளம்‌ உயையுக்கு முன்பே மன லொழுக்கி குளமும்‌ அடை 

த்து இக்குளத்தால்‌ நீர்‌ காட்டி கொள்ளலாம்‌ நிலம திருத்தி இன்னிலமும்‌ 
இக்குளத்தில்‌ நீர்‌ கோவையும்‌ மேனோக்கின மரமு(ம்‌) கீணோக்கின கிணறும்‌ 
உட்ப்பட உதகபூர்வ்வதர்ம்ம தாநமாகக்‌ குடுத்தோம்‌ இவிவகறுத்தில்‌ பட்டர்‌) 
களுக்கு இவ்‌ வணைவோம்‌ இப்படி குடுத்த இந்நிலம்‌ தான்‌ வேண்டும்‌ 
அணைத்து பயிர்களும்‌ செயிது (1 

காண்டு வேண்டும்‌ வீல்வ்ரக்ஷங்களு)ம்‌ வைத்து(கிகொண்டு சந்ராதித்பர்‌ செல்ல 
பூதாந இறையிலியாக அணுய)விக்ககடவர்களாகவும்‌ இது இவர்களுக்கு 
தாநாதமநவிக்ரயங்களுக்கு உ(ரித்தாவதரசுவும்‌ இப்ப(டி) சம்மதித்து 
உதகபூர்வ்வதர்ம்ம தாந ப்ரமாணம்‌ பண்ணிக குடுத்தோம்‌ இ(ஸிவுகரப்ப(ட்‌)ட (ர) 
்‌ இவ்வணைவோம்‌ 

இப்படிக்கு இவை ' சிறு உடையான்முதலி எழுத்து இப்படிக்கு இவை பிள்ளை 
முதலியார்‌ மகன்‌ முதலி எழுத்து இப்படிக்கு சாத்தர்முதலி உடையப்பன்‌ எழுத்து 
இங்படிக்கு சிறுஉடையான்‌ இளமாண்டை எழுத்து இப்படிக்கு இவை அணையார்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ஆணைக்குட்டி சிம்பாண்டை எழுத்து இப்படிக்கு இலை 
வ கடுதர்க்க முதலியார்‌ எழுத்து இப்படிக்கு இவை பெரிய முதலியார்‌ கைய்‌ 
மாட்டாங்கானமைக்கு தாரமங்கலக்து தட்டான்‌ திருக்‌(கை9வல்‌ எழுத்து உ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


156 
எண்‌ : 186 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 

இளமீசுஹர்‌ கோவில்‌ முன்மண்டபத்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 

பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 

15.05.1280 

தமிழ்‌ தெ.இ.க.தொ. 7- 23 

பூவாணிய நாட்டு நாட்டவர்களுள்‌ நல்லுடையப்பன்‌ தன்‌ முதலியார்‌ பெயரில்‌ 
இலக்குமண சதுர்வேதி மங்கலத்துப்‌ பட்டர்களுக்குக்‌ குளம்‌ ஒன்றைத்‌ தருமதான 
இறையிலியாக வெட்டிக்‌ கொடுத்த செய்தி இடம்‌ பெற்றுள்ளது. இக்குளத்தால்‌ நீர்‌ 


பாயும்‌ நிலங்களின்‌ விளையுளைத்‌ துய்த்துக்‌ கொள்ளச்‌ சர்வமானிய இறையிலியாக 
அளிக்கப்‌ பெற்றது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோற்சபன்மரான திருபுவனச்சக(கிரவத்தி(கள்‌ அீ சுந்தரபாண்டிய 
தேவற்கு யாண்டு பதினாலாவதுக்‌ 9(க)திராவது இஷப நாயற்று. . . . . (கட்‌ 
கிழமையும்‌ பெற்ற பூசத்துனாள்‌ கொங்கான வீரசோழமண்டலத்து பூவாணிய 
னாட்டு னாட்டவரோம்‌ இன்னாட்டு தாரமங்கலத்து முதலிகளில்‌ நீருணி 
இளையான்‌ நல்ல உடையப்பர்‌ தங்கள்‌ முதலியார்‌ பேரால்‌ வைக்கிற இளைய 
பெருமான்‌ அகரமான லக்க்ஷ்மண சதர்வேதி மங்கலத்து பட்டர்களுக்கு 
உதகபூர்வ்வ தர்ம்ம தானமாக குடுத்த குளமாவது இன்னாட்டு அமரகுன்றிபற்றில்‌ 
செய்யபெரு 

மாள்‌ஏரி என்று பேர்‌ கூறப்பட்ட இக்குளத்தால்‌ நீர்பாயும்‌ நஞ்சை நிலத்துக்கு 
பெரு நான்கெல்லையாவது கீழ்பாற்கெல்லை (கிஞ்சமலைநாயனார்‌ தேவதானமா 
தாத க்கு மேற்கும்‌ உடை குளமும்‌ உட்பட்ட நிலமும்‌ தென்பாற்கெல்லை 
இக்குளத்தால்‌ நீர்பாயும்‌ எல்லை 

அறுதியாகவும்‌ மேல்பார்க்கெல்லை இக்குளத்து நீர்கோவை யறுதியாகவும்‌ 
வடயபார்க்கெல்லை இக்குளத்தால்‌ நீர்பாயும்‌ எல்லை யறிதியாகவும்‌ இப்படி 
இன்னான்கெல்லைக்குட்பட்‌ . . . . ம்‌ உடைகுளமு மிதில்‌ மேனோக்கின மரமும்‌ 
கீணோக்கின கிணறு(ம்‌) மற்று மெப்பேற்பட்ட ஸ்மஸ்த ப்ராப்திகளும்‌ உட்‌ 
பட ஸர்வ்வமாநீய இறையிஇலயாக உதகபூர்வ்வ தர்ம்மதாநமாகக்‌ குடுத்தோம்‌ 
இவ்வகரத்து ஒட்டர்களுக்கு யிப்படி குடுத்த குளம்‌ இன்னாள்‌ முல கைக்கொண்டு 
உடைகுளங்களும்‌ அடைத்து காடு வெட்டி தி(ருத்தி தான்‌ வேண்டு மனைத்துப்‌ 
பயிர்களும்‌ செய்துகொண்டு சந்ராதித்யவ்ரை செல்ல கல்லிலும்‌ செம்பி 

லும்‌ வெட்டி அனுபவிக்க கடவர்களாகவும்‌ இது இவர்களுக்கு, தாநாதம 
விக்ரயங்களுக்கும்‌ உரித்தாவுதாகவும்‌ இது இவரக்ளுக்கு ஸர்வ்வ(ர) மாந்ய 
இறையிலியாவதாகவும்‌ இப்படி சம்மதித்து இத்தர்மம்மதாந ப்ரமாணம்‌ 
பண்ணிக்குடுத்தோம்‌ ஸ்ரீ -லக்‌ (க்ஷம) ணச்சதூர்வ்‌ஏதி மங்கலத்து பட்ட(கெளுக்கு 
பூவாணியநாட்டு நாட்டவரோம்‌ ௨. 

இப்படிக்கு இவை அமரகுன்றியில்‌ முதலிகளில்‌ கடந்தர்க்க முதலியார்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை தாரமங்கலத்து முதலிகலில்‌ ஆனையார்‌ எழுத்து இப்படிக்கு 


8. 
9. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 


167 

இவை செம்மணிகூடல்‌ முதலிகளில்‌ ஆலப்பிறந்தார்‌ முதலியார்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை கணபதிநல்லூ ர்‌ முதலிகளில்‌ பிள்ளையப்பன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை செட்டமாங்குறிச்சியில்‌ முதலிகளில்‌ இளமாண்டை 
சொக்கனாயன்‌ எழுத்து யிபடிக்கு இவை முப்‌(ப)வ்வை சமுத்திரத்தில்‌ குடியன்‌ 
ஆண்டை பிள்ளையப்பன்‌ எழுத்து இப்படிக்கு இவை முப்பசமுத்திரத்தில்‌ 
முதலிகளில்‌ குடியன்‌ நக்கன்‌ முதலி எழுத்து இப்படிக்கு . இவை 
மாறமங்லத்தில்‌ முதலிகளில்‌ சுவடன்‌ 
செய்யான்‌ குன்ற) காமுண்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை வெள்ளறை 
பள்ளியில்‌ (மு)தலிகளில்‌ சாகாடன்‌ இளமன்‌ பெருமாள்க்காமுண்டன்‌ 
*கைம்மாட்டாங்கானமைக்கு திருவெள்ளறையுடையான்‌ பங்கயச்‌ செல்வியா(ன) 
உலகன்‌ எழுத்து ௨ 

* தற்குறி 


எண்‌ : 187 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலுசர்‌ 
இளமீகவரர்‌ கோவில்‌ முன்ம௦ ண்டபத்தின்‌ தெற்குப்பறச்சுவர்‌ 
கோனேரின்மை தொண்டான்‌ 


தமிழ்‌ தெ.இக.தொ. 7-22 
தாரமங்கலத்தில்‌ நல்லுடையப்பர்‌ என்பார்‌ இலக்குமண சதுர்வேதி மங்கம்‌ என்ற 
அகரத்தை அமைத்தார்‌. அங்கு வாழ்ந்த பட்டர்களுக்குப்‌ பல இடங்களில்‌ இருந்த 
நீர்பாய்ந்த நன்செய்‌ நிலத்தைப்‌ பூதான இரையிலியாக உரிமையாக்கினார்‌. 

நநிலத்தின்‌ அனைத்து விளையளுக்கும்‌ வரிவிலக்கு அளித்துத்‌ துய்த்துக்‌ கொள்ள 
ஓலை பிடிபாட்டு ஆவணம்‌ அளித்த செய்தி 


பயி 


ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரிமேல்கொண்டான்‌ கொங்கான 
வீரசோழமண்டலத்து வடபூவாணிம (காட்டு தாரமங்கலத்தில்‌ நல்லுடையப்பர்‌ 
வைத்த அகரம்‌ ஸ்ரீ லக்ஷ்மணச்‌ சதுர்வ்வேதி மங்கலத்து ஒட்ட(ர்‌)களுக்கு 
இவ்வூரில்‌ காரைகுளத்தால்‌ நீர்பாயும்‌ நிலங்கள்‌ உள்ளவை(மும்‌ 2(௪)யபருமாளே 
(ரியாலும்‌ பெருமார்‌) காமிண்டனேரியா. 

ல்‌ நீர்பாயும்‌ கஞ்‌(கமலைநா(யனா)யனார்‌ தேவதானமான ஏரிக்கு மேற்க்கு 
உள்ள நிலமும்‌ கண்ண( தை ஏரியால்‌ நீர்பாயும்‌ (நண்ணா யக்கன்‌ஏரிக்கு 
வடக்குள்ள நிலமும்‌ கீழைப்‌ பொய்கரையால்‌ நீர்பாயும்‌ நிலமும்‌ இருநாட்டு 
களக்குளத்தில்‌ நான்கெல்லை யுழ்ப்பட்ட நன்மை புன்சை நத்தம்‌ உருணி 
உழ்பட்ட இவையும்‌ சேமப்பள்ளிஏரி உழ்பட்ட குளங்களால்‌ நீர்பாயும்‌ நிலமு 
ள்ள இவையும்‌ கா(ரிமங்கலத்தில்‌ தங்கள்‌ குடியிருப்‌(பு) நத்தமான வாஸ்துவும்‌ 


வஸ்து ஸேஷமும்‌ ஆறாவது ஆடிமாத முதல்‌ (தங்களுக்கு முதலடங்க பூதான 


இறையிலியாக தந்தது இன்னிலங்களால்‌ வரும்‌ நெல்‌ கடமை காச்சுட, 
ஈமம்‌. பஞ்சுபீலி சந்துவிக்கிரகம்‌ வாசல்வினியோகம காணிக்கை காத்திகைப்‌ 
பச்சை அடிப்பூரப்‌ பச்சை பிள்ளையார்‌ நோன்புத்‌ தேவை ஆணைச(சிசா 


158 
லை குதிரைப்பந்தி கருஆழ்தாழ்வு தச்சுத்தாழ்வு தறிஇறை செக்கிறை தட்டொ(லி 
தட்டார்ப்பாட்டம்‌ பாசிப்பாட்டம்‌ ஒழுக்கு நீர்‌ மீன்‌ பாட்டம்‌ தோலொட்டு (ஏர்‌) 
வரி இனவரி வாசல்வரி ஆள்வரி நல்லெருது நல்ப்பசு காணம்‌ உள்ப்பட்... 
இவையும்‌ வரியிலார்‌ கணகிலும்‌ கழிக்கும்படி சொல்லிவிட்டோம்‌ 
இன்னான்முதல்‌ தாங்கள்‌ கைக்கொண்டு காரும்‌ பசானமும்‌ ஒருபூவும்‌ மறுவும்‌ 
வம்புங்‌ கை 
டய்பூவும்‌ கமுரும்‌ தெங்கு (வாழை கொழுந்து மஞ்சள்‌ இஞ்சி கருணை 
கரும்பு செங்கழுநீர்‌ உட்பட்ட வான்பயிரும்‌ மாப்‌ பலா இலுப்பை புளி 
உழ்ப்பட்ட பல மரங்களும்‌ புல்லு வரகு தினை சாமை இறுங்கு ஆவணக்குப்‌ 
பருத்தி வழதிலை பூசணி எள்ளுக்‌ கொ(்ளு பயிறு அவரை துவரை 
உழ்ப்பட்ட புன்ப(பிரும்‌ தாங்கள்‌ செதும்‌ செய்வித்து /ம்‌/ங்‌ கொள்ளுவாராகச்‌ 
சொல்லி வீட்டோம்‌ 
இப்படிக்கு இ(ஸ்வோலை பிடிப்பாடாக காண்டு அதிகாரகணக்கிலும்‌ நாட்டுக்‌ 
கணக்கிலும்‌ கழிப்பத்து கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொண்டு 
சந்ராதித்யவர்‌(ச) செல்ல அனுபவித்துப்‌ போதுக இவை துஞ்சலர ருடையான்‌ 
எழுத்து இயாண்டு ஆறாவது நாள்‌ முப்பத்துநாலு உ துல்யம்‌ இவை 
(பல்லவராயர்‌ எழுத்து உ 


வழுதிலை - வழுதலை - கத்தரி 


பாள்னையார்‌ நோன்புத்‌ தேவை-வினாயக சதுர்த்தி புரட்டாசி மாத வளர்பிறை நான்காம்‌ நாஸ்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


ட 
பி 
ஐ 
& 

8 


NANT 


எண்‌ : 188 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 

கயிலாயநாதர்‌ கோவில முன்மண்டபத்தின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 

ஒய்சாளர்‌, இராமநாத தேவர்‌ 

தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இக.தொ. 7-20 

வட பூவாணிய நாட்டில்‌ பூங்குளம்‌ என்‌உம்‌ ஊரில்‌ வாழ்ந்த கொப்பயத்‌ 
தண்ணாக்கரின்‌ பிள்ளைகள்‌ மூவர்‌ கமிலாயநாதர்‌ கோவிலுக்குத்‌ தேவதான 
இறைபிலியாக நன்செய்‌, புன்செய்‌ நலங்கள்‌ அளிக்கப்பெற்றன. கல்வெட்டு 
சிதைந்துள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ இராமனாத தேவற்கு ஆண்டு 14 (ஆவது வட மூவா) 
ணிய நாட்டு பூங்குளத்தி லிருக்கும்‌ கொப்பய (துண்ணாக்க்கர்‌) 
மக்களில்‌ இராகுத்தராய அருளாளத்‌ தண்ணாக்கரும்‌ பே 

ய்க்கடித்‌ தண்ணாக்கரும்‌ தேத்தயத்‌ தண்ணாக்கரும்‌ 
பூவாணியனாட்டூத்‌ தாரமங்கலத்து உடையார்‌ ஸ்ரீ கை 
லாயமுடைய நயினாற்கு இராமனாத(தெவன்‌ இறையிலி 
தேவதானமாக விட்டருளின . . . . : (ட்டுவனாதி ந) ஞ்சை 
புஞ்சை நாற்பாங்கெல்லையும்‌ மேல்‌ »ோக்கின மரமு 


9, 
10. 
11. 
12. 
13. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


ங்‌ கீழ்னோக்கின கிணறும்‌ மற்லும்‌ மேப்பெ) ற்பட்டன (வும்‌ 
இறையிலி தேவதானம்‌ ............ த 
ன்மத்தை அழித்தான்‌ கெ... ட... கார(மம்ப 
(வக்‌ கொண்று . 
எத லது டு வும்‌ சுபமஸ்து 


எண்‌ : 189 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 


இளமீசுஹர்‌ கோவில முன்மண்டப வக்குப்புறச்சுவர்‌ 
ஒய்சாளர்‌, வீரஇராமநாத தேவர்‌ 

கி.பி. 1279 

தமிழ்‌ தெ.இகதொ. 7 - 26 


இளமீசுவருடய நாயனார்க்குத்‌ தாரமங்கலத்து ஊரவரும்‌ : முதலிகளும்‌ தேவதான 
இறையிலியாக எல்லைகள்‌ வரையறுத்து நிலம்‌ வழங்கிய செய்தி இடம்பெற்றுள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸர்வ்வ பூமிக்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ போசள வீரராமனாத 'தேவர்க்கு 
யாண்டு 20வது சித்திரை மாதம்‌ முதற்தியதி கொங்கான வீரசோழ மண்டலத்து 
வ 

ட பூவாணிய நாட்டுத்‌ தாரமங்கலத்து உடையார்‌ இளமீஸ்வரமுடைய 
நாயனார்க்கு இத்தாரமங்கலத்து ஊரவரும்‌ முதலிகளும்‌ தேவதானமாக விட்ட 
நிலமாவது இ 

வ்வூர்‌, அளரேரி(க்‌)கீழ்‌ நன்செய்‌ நிலத்து உடையார்‌ ஸ்ரீ கையிலாஸமுடைய 
நாயனார்‌ தேவதானத்துக்குக்‌ கிழக்கும்‌ தெற்கும்‌ ஆன நிலம்‌ தடிபல குழி 
ஐஞ்ஞாறும்‌ சந்ராதி(த்தவை 

ர செ(ல்ல(க்‌) -கடவதாக உதகபூர்வ்வமாக குடுத்தோம்‌ உடையார்‌ 
இளமீவ்வரமுடைய நாயநார்க்கு ஊரவரும்‌ முதலிகளும்‌ 


எண்‌ : 190 
ஊர்‌ - தாரமங்கலம்‌ . வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இனமீசுஹர்‌ கோவில்‌ என்‌ மேற்குப்பறச்சுவர்‌ 
ஒய்சாளர்‌, வீரராமநாத தேவர்‌ 
கி.பி. 1254 
தமிழ்‌ தெ.இக.தொ. 7 - 29 
வடபூவாணிய நாட்டுத்‌ தாரமங்கலத்து இளமீசுவரர்‌ கோவிலுக்கு முதலியார்‌ சிலர்‌ 


சேர்ந்து தங்களுக்கு உரிமையான நிலத்தை இறையிலியாக நானூறு குழி நிலத்தை 
நீர்வார்த்து உரிமை செய்த செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5. 
இடம்‌ 
அரசர்‌ ; 
காலம்‌ : 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 
3. 
4, 


160 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸர்வ்வ பூமச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ போசள வீரராமநாத தேவர்க்கு 
யாண்டு 20வது சித்திரை மாஸம்‌ முதற்தியதி கொங்கான வீரசோழமண்டலத்து 
வடபூவானிய நாட்டுத்‌ தாரமங்கல 

த்து உடையார்‌ இனமீஸ்வரமுடைய நாயனார்க்கு இத்தாரமங்கலத்து 
முதலிகளில்‌ நீருணி பெரிய இளமன்‌ பெரியஉடையாண்டையும்‌ சிறுஉடை 
யாண்டையும்‌ சரியதேவரும்‌ இளைய 

பெருமாளும்‌ சாத்தாழ்வாரும்‌ சிலம்பாண்டை முதலியும்‌ இவ்வனைவோமும்‌ 
எங்கள்‌ காணியான வலிவாட்க்கையிற்‌ சிற்றேரி(கிகீழ்‌ அத்தித்தர ம்பால்‌ 
நீர்பாயும்‌ நிலத்து பூதான காரதான யிறையிலியாக உத 

க (ஷூ) பூர்வ்வமாக குடுத்த நிலமா(வி)து இவ்வ(லிஹாட்கையில்‌ உடையார்‌ 
ஸ்ரீ கைலாஸமுடைய னாயனார்‌ தேவதானத்துக்குத்‌ தெற்குத்‌ தடிபல குழி 
நானூறு இக்குழி நானூறும்‌ சந்திராதித்தவரை செல்ல(க்‌) கடவதாக உதகபூ 
ர்வ்வமாக குடுத்தோம்‌ இவ்வணைவோமும்‌ உ 


எண்‌ : 191 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 

இளமீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இகதொ. 7-31 
நல்லுடையப்பர்‌ உள்ளிட்ட ஆறு முதலிகளும்‌ தங்கள்‌ தந்தையின்‌ பெயரில்‌ 


சோமநாதத்‌ தேவரைப்‌ பிரதிட்டை செய்தாற்பொருட்டுக்‌ குருதட்சினையாக நன்செய்‌ 
நிலத்தை இறையிலியாக்கிக்‌ கொடுத்த செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ செளட சூடாமணி வடவா குலே . . . ன்‌ வித்யாஸமுத்ர ஸ்ரீ 
கண்டதேவர்‌ பூவாணியநாட்டூ தாரமங்கலத்து இளமீவ்வரமுடையார்‌ னாயினார்‌ 
கோயில்‌ ஸ்தாந(திதார்‌(க்கு நம்முடைய மாதா(க்கெள்‌ ஆய்‌ தங்கள்‌ கோயிலிலே 
அப்பாவுடைய 

ஸிவநாமத்தாலே நாயினார்‌ ஸோமநா(த)தேவ()ர ப்ரதிஷ்டிக்கையில்‌ 
இன்ரையினார்க்கு இவர்‌ திருநாமத்து /க்‌/ காணியாக முன்னாள்‌ உதக்கம்‌ 
பண்ணிக்குடுத்த இ(வ்‌)வூ(ரில்‌ பெரிய எரி(க்‌) கீழ்‌ சிறுத்தூம்‌ படியில்‌ 
இவ்வூரில்‌ வெள்ளாழ(ரில்‌ நல்லஉடை 

(ப)ப்பர்‌ உள்ளுட்ட ஆறு முத(லிகளும்‌ அப்பாவுக்கு குருதக்ஷிணையாக 
உதகயூர்வ்வ தர்ம்மதாந - இறையிலியாகக்‌ குடுத்த நஞ்சை நீலம்‌ கு 

(ர) காயவைக்கீழ்‌ விமபமசதாகாளஇ 


அப்பா - தந்‌ைத 


(அப்பா எனும்‌ வழக்கு 13 ஆம்‌ நூற்றாண்டு முதலே இருந்துள்ளது) 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


த்‌ அல 


624 


10. 


12. 
13. 


சே.ந.ம.க -17 


161 
எண்‌ : 192 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
கயிலாயநாதர்‌ கோவில்‌ முன்மண்டபத்தின்‌ i த்தின்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, வீர வசந்தராயர்‌ 

கி.பி. 1508 நவம்பர்‌ 


தமிழ்‌ தெ.இக.தொ. 7 - 19 


வீரசோழ மண்டலத்தின்‌ வடபூவாணிய நாட்டு வேளாளரில்‌ ஒருவரான இம்முடி 
இளம்நயினா முதலியார்‌ என்பவரால்‌ தேவதான இறையிலியாக இளம்சமுத்திரம்‌ 
என்னும்‌ ஊர்‌ விடப்பெற்றது. தாரமங்கலம்‌ கயிலாயநாதர்‌ கோவிலுக்கும்‌ இளமீசுவரர்‌ 
கோவிலுக்கும்‌ சேர்த்து அவ்வூர்‌ அளிக்கபெற்றது. திருத்தோன்பட்டி என்ற ஊர்‌ 
“இளம்சமுத்திரம்‌' எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பெற்றது. 


ஸ்வஸ்தஸ்ரீ ஸ்ரீமந்‌ மஹாமண்டலேசுவரந்‌ அரிய (ராயவிபாடன்‌ 
பறஷை(கிகுத்‌ தப்புவரா 

யர்‌ கண்டந்‌ மூவராயர்கண்டன்‌ கண்டனாடூ கொண்டு) கெறண்டனாடூ 
கொடாதான்‌ இலங்காபுரியுந்‌ திறைகொண்டு வென்றருளிய 

ஸ்ரீ விரவஸந்தராயர்‌ ப்ருதிவிராஜ்பம்‌ பண்ணி அருளாநின்ற காலத்தில்‌ கலியுக 
ஸகாப்தம்‌ (4609)க்குமேல்‌ வீரவஸந்தராயர்‌ நயினாற்கு ஆண்டு மூன்றா 
வதில்‌) விப வருஷம்‌ காற்திகை (மாதம்‌) கொங்காண வீரசோழ மண்டலதில்‌ 
வட 

பூவாணியநாட்டு தாரமங்கல(தில்‌ வெள்ளாழரில்‌ நிலங்கிழுார்‌ மஸ்தஃ 
குடொரி மகுட சடாமணி மன்னர்‌ வணங்கிலும்‌ வணங்காதமுடியான்‌ 
முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ ' வண்ணமுதலியார்‌ இம்முடி இளம்நயினாமுதலியார்‌ 
என்‌ 

னுடையதான தாரமங்கலத்தின்‌ நல்பள்ளியான திருத்தோன்பட்டியை அப்பேர்‌ 
மாற்றி இளம்சமுத்திரமென்றும்‌ பேர்‌ நாட்ட உடையார்‌ ஸ்ரீ கைலாஸ முடைய 
நயினாற்கும்‌ இளமீசுரமுடைய நயினாற்கும்‌ இறையிலி தேவதானமாக விட்டு 
தன்மசாதனமாக குடுத்தோம்‌ இளம்சமுத்திரத்தில்‌ நஞ்சை புஞ்சை 
நாற்பாங்கெ(ல்‌) 


வல்கள்‌ (மே) னோகின ம(ர)மும்‌ கீ(ஸ்‌) னோக்கன கிண . ட உ மின்படு 
DE க்ைமனை . .... கன ம....ப்மெ.... .,பல 
யமும்‌ குடுத்தோம்‌ . . . . .... கல்‌. 

முதலிய . . . . ஸீரென்‌ ......, இத்தன்‌(மதிதை 'அழித்த(வன்‌) 
கெங்கை ......... படட 

பசுவை (க்‌ கென்‌ (ற பாவத்தில போகக்‌ 

கடவார்க(ள்‌) சுபமஸ்து . ........ மண்டபதி(ல்‌) எழுந்த 
இருந்தபடி 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌ 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


162 
எண்‌ : 193 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இளமீசுவரர்‌ கோவில்‌ முண்மண்டபத்தின்‌ கிழக்குப்பறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, அச்சுததேவமகாராயர்‌ 


27.04.1540 


தமிழ்‌ தெ.இக.தொ. 7-28 
வடபூவாணிய நாட்டுத்‌ தாரமங்கலத்தைச்‌ சார்ந்த வேளாள நிலங்கிழார்‌ இம்மடி 
கட்டிமுதலியார்‌ அந்நாட்டின்‌ காவோரிப்பட்டி என்னும்‌ கிராமத்தைக்‌ கோட்டை 
சமுத்திரம்‌ எனப்பெயர்‌ மாற்றம்‌ செய்து எல்லைகளை வரையறுத்து அந்தணர்களின்‌ 
வசிப்பிடமாக அளித்த செய்திக்‌ குறிப்பிடுகிறது. 


உ ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜ (யாத்‌) சுதய கலியுக வருஷம்‌ 4640 இதன்மேற்‌ 
செல்லாநின்ற சாறுவரி வருஷம்‌ 

சித்திரை மாதம்‌ 1 தேதி ஸ்ரீ வீரப்ரதாப அச்சுததேவ மஹாராயர்‌ 
ப்ருத்விராஜ்யம்‌ பண்ணியருளுகையில்‌ அவர்வாயில்‌ 
கும்மளண்ணகளுக்கு குன்றத்தா ர்த்துற்கஞ்‌ செல்லுநாளில்‌ கொங்கான வீர 
சோழ மண்டலத்து வடபூ 

வாணிய நாட்டுத்‌ தாரமங்கலம்‌ வெள்ளாழ(ர்‌ நீலங்கிழார்‌ மஸ்தக குடோரி 
மகுட சூடாமணி வண்ணத்தடுக்‌ 

கும்‌ வாடாமாலையும்‌ புலிக்கொடடியும்‌ உள்ள வணங்காமுடி முதலியார்‌ 
நல்லுடைஅப்பர்‌ கோட்டை 

முதலியார்‌ இம்மடி கட்டிமுததலியார்‌ இன்னாட்டு காவேரிப்பட்டியைக்‌ 
கோட்டை சமுத்திரமென்னும்‌ நா 

மதேயம்‌ பண்ணி அக்கிறரரம்‌ விட்டேன்‌ யிதுக்கெல்லை கிழக்குப்‌ புலிக்கல்‌ 
தெற்குச்‌ சிற்றாறு 

மேற்கு காவேரி வடக்கு கலிவிடங்கந்‌ தெற்கு ஏரி யறிதியாகவு முண்டான 
கலவ்வாமியமுஞ்‌ சந்திராதித்தி 

யவரை நடக்கக்‌ கடவதாகவும்‌ யித்தர்ம்மத்தை நடத்தினவன்‌ தன்னிட 
வங்கிஷ பரம்பரையாகச்‌ செய்த பா 


எண்‌ : 194 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
இளமீசுவரர்‌ கோவில்‌ முன்மண்டபத்தின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, அச்சுததேவ மகாராயர்‌ 


08.04,1541 


தமிழ்‌ தெடஇகதொ. 7-21 


செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
இடம்‌ : 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி ! 


சேநமக “11 


163 
இம்மடிகட்டி முதலியார்‌ என்பவர்‌ சிதம்பரத்தில்‌ இருநூறு பணத்துக்கு நிலம்‌ வாங்கி 
மடம்‌ ஒன்றைக்‌ கட்டினார்‌. அம்மடத்துக்கு “வணங்காமுடி மடம்‌' எனப்‌ 
பெயரிடப்பெற்றது. அம்மடத்தில்‌ திருமாகேசஹ பூசை தொடர்ந்து நடத்துதற்‌ பொருட்டு 
நான்கு திசையினின்றும்‌ வந்த பொருள்களுக்கு இனம்‌ பிரித்து வரி 


சுப மஸ்து 

ஸ்வஸ்திஸ்ரீ விஜயாந்புத்ய கலியுக வருஷம்‌ 4642 இதன்மேற்‌ செல்லாநின்ற 
பிலவ வருஷம்‌ (சித்திரை மாதம்‌ 12 தேதி ராஜாயி ராஜ பரமேஸ்வர ஸ்ரீ 
அச்சுத ஷேவ மஹாராயர்‌ விஜய நகர ஸிங்ஹாஸனத்தில்‌ இருந்து ராச்சியம்‌ 
பண்ணி அருளாநின்ற காலத்து அவர்‌ ஊழியம்‌ இராமப்பனாயக்கற்குக்‌ 
குன்றத்தூர்‌ செல்லுமன்னாளில்‌ கொங்கான வீரசோழ மண்டலத்து வடயூவானிய 
நாட்டுத்‌ தாரமங்கலம்‌ 

வெள்ளாழர்‌ நிலங்கிழார்‌ மஸ்தகுடோரி மகுடகூடாமணி வண்ணத்தடுக்கும்‌ வாடா 
மாலையும்‌ புலிக்கொடியும்‌ யுள்ள வணங்காமுடி முதலியார்‌ நல்லுடை அப்பர்‌ 
கோட்டை முதலியார்‌ இம்மடிகட்டி முதலியார்‌ சிதம்பரத்தில்‌ அன்னாயனார்‌ 
திருக்கோயிலுக்குத்‌ தெற்கு மூன்றாம்‌ வீதியில்‌ செங்கழுநீர்ப்‌ பிள்ளையார்‌ சன்னதிப்‌ 
புறத்துத்‌ தென்சிறகில்‌ நிலம்‌ 200க்குக்‌ கொண்டு வணங்காமுடி என்னும்‌ மடங்கட்டி 
விச்சு அம்மடத்தில்‌ மஹேஸ்வர பூஜை நடக்கும்படி இன்னாட்டுப்‌ படைவீட்டு 
நன்செய்‌ புன்செய்‌ நாற்பாங்கெல்லைக்‌ குட்பட்ட சகல ஸ்வாம்யமும்‌ விட்டு 
எங்கள்‌ கணியான ஏழுகரை நாட்டுக்குள்ளாக நடக்கு முபையமாற்கத்தில்‌ நான்கு 
திசை அன்பத்தாறு தேசப்பலரால்‌ தர்ம்ம சாதனமும்‌ எழுதிவிச்சுக்கொண்டு 
மகமையுங்‌ கட்டிவிச்சுக்‌ குடுத்த விபரம்‌ பிடவைக்கட்டு 1க்கு பணம்‌ கால்‌ 
பாக்கு மிளகு கால்நடை 1க்கு பணம்‌ அரைக்கால்‌ எள்ளுப்பொதி 1க்கு பணம்‌ 
ஒருமா காணி நூல்‌ 

பஞ்சு பருத்தி ஆவணக்கு முத்துத்‌ தவசப்பொதி கால்நடைக்கு ஒருமா சேவுக்கு 
மாகாணி முத்துப்‌ பவனம்‌ பனிநீர்ச்‌ செம்பு சந்தனங்‌ கஸ்தூரி கற்பூரம்‌ பட்டுநூல்‌ 
இரசகுடுக்கை வெள்ளாட்டி தண்டிகைக்‌ கொம்பு சல்லிசவரம்‌ கிச்சிலிக்கட்டு 
இவைக்கெல்லாம்‌ கூடின தீர்வையில்‌ 10க்கு அரை மற்றுமுள்ள பயிற்கு 
மேற்பீரகாரந்‌ தீர்ந்து சந்ராதித்யவரை நடக்கும்படியுங்‌ கட்டுப்‌ பணி பண்ணிக்‌ 
குடுத்தேன்‌ இத்தர்ம்மத்தை விலக்கி னவன்‌ புண்ய 

காலத்தில்‌ கங்கைக்கரையில்‌ ப்ராஹமணனை வதைத்தவன்‌ பாவங்‌ கொள்ளக்‌ 
கடவன்‌ ௨ இவை செல்லப்பெருமாள்‌ எழுத்து ௨ 


எண்‌ : 195 
ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலுரர்‌ 
விசயநகரர்‌, சதாசிவ மகாராயர்‌ 
26.08.1547 


தமிழ்‌ தெடஇகதொ, 7-27 


செய்தி 
கல்வெட்டு : 
ர, 
2 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
n 
12. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


164 


இம்மடிகட்டி முதலியார்‌ வடபூவானிய நாட்டுத்‌ தாரமங்கலத்து இராம கூடல்‌ என்னும்‌ 
கோவிலுக்கு நீர்‌ வார்ததுக்‌ கிராமத்தை அளித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. 
அக்கிராமம்‌ வணங்காமுடி சமுத்திரம்‌ என்றும்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பெற்றது. 
அவ்வூர்‌ அந்தணர்களின்‌ வசிப்பிடமாக அளிக்கப்பெற்றது. 


உ ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜயாத்‌ புத்ய கலியுக (ஸம்‌)வத்ஸரம்‌ 4646 இதன்மேற்‌ 
செல்லாநின்‌ 

ற பிலவங்க வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 26 தேதி பூர்வ்வபக்ஷத்து ஏகாதெசியு 
முத்திராடமுஞ்‌ சுக்‌ . 

கிறவாரமும்‌ பெற்ற நாள்‌ ஸ்ரீமன்‌ மஹாராஜாயிராஜ ராஜ(ப)ரமேவ்வர ஸ்ரீ 
வீரப்ரதாப சதாசி 

வதேவமஹாராயர்‌ ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணியருளுகையில்‌ அவர்‌ காரியத்‌ 
துக்குக்‌ கற்த்தரான தண்பொ 

றுப்பையனுக்கு முள்வாய்‌ சூழ்ந்த குன்றத்தா ர்த்துற்கஞ்‌ செல்லும்‌ நாளிற்‌ 
கொங்கன வீரசோழ 

மண்டலத்து வடபூவாணியநாட்டூத்‌ தாரமங்கலத்து வெள்ளாழர்‌ நிலங்‌ கிழார்‌ 
மஸ்தகுடோரி ம 

குடகூடாமணி வண்ணத்தடுக்கும்‌ வாடாதமாலையும்‌ (புலிக்கொடியுமுள்ள 
வணங்காமுடி முதலியார்‌ ந 

ல்லுடை அப்பர்‌ கோட்டை முதலியார்‌ இம்மடி கட்டிமுதலியார்‌ இன்னாட்டு 
ராமகூடலுக்கு ஒ(ப) 

ப்பையன்‌ தம்பி திப்பப்பையனைக்‌ கொண்டு புன்ய காலத்தில்‌ காவேரிக்‌ 
கரையில்‌ தாரை வாற்‌(ப) 

த்து யர்ம்மஸாதன(திதுக்குத்‌ தளத்துக்‌ கரணிக்கர்‌ கையெழுத்தும்‌ எழுதிவிச்சுக்‌ 
கொண்டு வண 

ங்காமுடி சமுத்திரமென்னும்‌ நாமதேயம்‌ பண்ணி அக்கிறாரம்‌ விட்டென்‌ 
இதுக்கெல்லை கிழ 

க்கு வணங்காமுடி சமுத்திர மென்னுங்‌ குள மறிதியாகவுந்‌ தெற்குப்‌ பிள்ளாக்‌ 
கவுண்டனி 


கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆ.அ. 315 - 1919 

இம்முடிகட்டி முதலியவர்களால்‌ கயிலாயநாதர்‌ கோவில்‌ திருப்பணிக்காகக்‌ கொடை 
அளிக்கப்பெற்ற செய்தி. திருக்கோவில்‌ கருவறை மண்டபம்‌ மகாமண்டபம்‌ 
முதலியனவும்‌ கணபதி, துர்க்கை, பிரமதேவர்‌ ஆகியோருக்குக்‌ கோவிலும்‌ 
தட்சிணாமூர்த்தி, சண்டேசுவரர்‌, இடபதேவர்‌ ஆகியதிருமேனிகளுக்குச்‌ சிகரமும்‌ 
அமைத்துத்‌ திருப்பணிகள்‌ அனைத்தும்‌ செய்யப்பெற்றமை. 


கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
த, 
6, 
7. 
8. 
9. 
10. 
ரர. 
12. 
13. 
14. 
5. 
16. 
17. 
இடம்‌ : 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
i. 


(மஸ்த) ககுடோரி மகுட சூடாமணி மன்‌(வைர்‌ வணங்கிலும்‌ வணங்காத 
முடியார்‌ முதலியார்‌ நல்லுடையப்பன்‌ அஸ்தநா க்ஷத்ரம்கந்யா) ராசியில்‌ உ 
(த)யமான சின்னச்சீயால முதலியாருடைய குமாரர்‌ புரட்டதி நக்ஷதரம்‌ கும்‌ 
ப ராசியும்‌ உதயமான இம்முடி கட்டிமுதலியார்‌ நம்முடைய குலசுவாமியா 
(ரறிகிய கைலாஸநாத சுவாமியார்‌ காரியத்துக்குக்‌ கற்தரான ஆதிச 
ண்டேசுவர நாயீனார்‌ அருளிச்செய்த படிக்கு உண்டாக்கிய திருப்பணி 
விபரம்‌ ஸ்ரீவகாமி அம்மை ஸமேதரான ஸ்ரீ கைலாசநாத 
சுவாமியாருக்குத்‌ திருக்கோவில்‌ கர்ப்ப கிரஹம்‌ அர்தமண்டபம்‌ 
ஸுபநா/ஸி/ மஹாமண்டபம்‌ கணபதி துர்கை பிரம்மதேவர்‌ 
லிங்கோத்பவர்‌ தக்ஷிணாமூற்தி சண்டேசுவரர்‌ வ்ரஷபதேவற் 

சிகரம்‌ யிதுமுதலான திருப்பனி சகலமும்‌ உண்டாக்கி விச்சார்‌ 
கைலாஸநாத சுவாமியாருடைய அனுகிரஹத்தினாலே இந்த 

வம்ஸம்‌ பெத்ர பெளத்ர பாரம்‌ பரையாக ஆசந்ஷராக்க 


ஸ்யாயியாக . . . . வதந . . . ராதா. . . ரஹிப்ரஷியமாக இ ப பதக 
க்கடவது இந்த) . .... படிக்கு திருப்பணி 
உத்ரரோத்ரம்‌ . . . . நடக்க கடவது சுப 
மஸ்து ஸ்ரீ கைலாஸ்‌ . . . . ரக்ஷிக 
எண்‌ : 197 
ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 


கயிலாயநாதர்‌ கோவில்‌ சுற்றுச்சுவரின்‌ வடக்கு 

விசயநகரர்‌, சிக்கதேவராயர்‌ 

07.04.1679 

தமிழ்‌ க.ஆஆ 1316 - 1919 

சிக்கதேவராய உடையாரின்‌ செயலராகிய கெம்பயன்‌ என்பவர்‌ பாலசுப்பிரமணியரையும்‌ 
அறுபத்துமூன்று நாயன்மார்களயும்‌ எழுந்தருளச்செய்து பிரதிட்டை செய்து 
முடித்தமை. 


௨ கலியுகம்‌ 4780 இதன்மேல்‌ செல்லாநின்ற 

சித்தாதிரி வருஷம்‌ சித்திரை மாதம்‌ 10 தேதி சோம வாரமும்‌ சத்தமியும்‌ 
புணர்பூசமும்‌ திறுதிநாம யோகமும்‌ பெற்ற நாளில்‌ 

ஸ்ரீ மநு ராசாதிராச ராசபரமேசுவர ராசமாத்தாண்ட ராச பிற 
(பவப்‌ பிறுதாபரான ராசஸ்ரீ சிக்க தேவரா . . . உடைய அய்ய 
னவர்கள்‌ காரியத்துக்கு கற்த்தரா 

ன மயிக்குரு சாமயன்‌ குமாரன்‌ கெம்ப 

யல்‌ பாலசுபணியரும்‌ அறு 

ப்பித்து மூவரும்‌ பண்ணிவித்து பிற 

(திட்டை பண்ணி முகிப்பித்தார்கள்‌ ௨ அவரை கயிலாசபதி 
(சிக்க) ௨ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


தமன 


கல்வெட்டு : 


ஜவ தல ர 


166 
எண்‌ : 198 


ஊர்‌ - தாரமங்கலம்‌ வட்டம்‌ - ஒமலூர்‌ 


கட்டிமுதலி 

கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 

கட்டிமுதலியின்‌ வாய்மையைச்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌ எண்ணலங்காரப்‌ பாடல்‌, 
செங்கதிர்‌ பன்னிரண்டு, ஈசர்‌ பதினொருவர்‌, திக்குப்‌ பத்து, கங்கை ஒன்பது, 
மலைகள்‌ எட்டு, கடல்‌ ஏழு, கார்த்திகை ஆறு, மன்மதனின்‌ கணைகள்‌ ஐந்து, 


வேதங்கள்‌ நான்கு, சுடர்‌ மூன்று, சாதி இரண்டு. ஆனால்‌ தாரமங்கலத்தைச்‌ 
சார்ந்த கட்டிமுதலியின்‌ வாரத்தை ஒன்றே. சொல்‌ மாறாதவர்‌. 


செங்கதிர்‌ பண்ணிரண்டீசர்‌ பதினொன்று திக்குப்‌ 
பத்து கங்கையு மொன்பது வெற்பெட்டேழ்‌ 

கடல்‌ கார்த்திகை யாறைங்கணை நான்மறை முற்சு 
டர்‌ சாதியவை பிரண்டு மங்கைவரோதயன்‌ 
கட்டிமுதலி தன்‌ வார்த்தை யொன்றே 


எண்‌ : 199 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நாகர்குன்று குளத்தின்‌ மேற்குத்திசைப்‌ படிகள்‌ 
சோழன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1032 
தமிழ்‌ ௧.ஆஅ. 347 - 1961 


ஈதிருமன்னி வளர இருநில மடந்தை' என்னும்‌ மெய்க்கீர்த்தி பொறிக்கப்‌ பெற்று 
மிகுதியாகச்‌ சிதைந்துள்ளது. திருச்செங்கோட்டுத்‌ திருமலையில்‌ எழுந்தருளிய 
உடையாருக்கு ஆதித்தன்‌ என்பவர்‌ உத்திராயன சங்கிராந்தி திருவிழாவின்போது 
பல்வகையான படைப்புகளின்‌ பொருட்டு எட்டுக்‌ கழஞ்சுப்‌ பொன்னைக்‌ 
கொடையாக அளித்த செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமன்னி வளர இருநிலமடந்தையும்‌ (பொற்‌ செய) 
ப்‌ பாவையும்‌ சீர்த்தநீச்‌ செல்வியும்‌ . . . 
, ஊழியூழி இடை ..... 
. ௨... கொள்ளிப்பாக்கமும்‌ . . .. .. 
படல்‌ இர தாட்‌ உல்கு தெண்‌ (த 
க்‌ கடலீழமண்டல முழுவதும்‌ . . ....... 


இழு க்கட இல்‌ சங்கெதிர்‌ மா 


18. 
19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29, 
30. 


31. 


32. 
33. 


34. 
35. 


36. 
37. 


39. 


41. 


42. 
43. 
44. 
45, 


47. 
48. 


167 


லகு டு 2ல்‌ ஐ இடு அடாது கடி சடக்‌ 


விட்ட ப ரசுராமன மேல்‌ வருஞ்‌ . . . வரணகக்காது) இருத்திய செம்பொற்றறி 


ருத்தகுமுடியும்‌ . . . . . 

நத 1 டு புகழ்ழொடு மடிசர்‌ இலட்டபாடியு (ஏழறைளக்க 

மும்‌ அவநெதிக்கும்‌ . . டட. (மிதி. அ லவ்‌ அழு 

ரை ப(டிவில்லை மதுரை........ 

லெஞ்‌ சத (வ) ரப்பஞ்சப்‌ பள்ளியும்‌ . . . . . ராசணை (விண) நயமர்க்‌ 
கள. 


லு இதக்‌ ஆதிஞகர வைழிர்‌ சந்திரன்‌ . . . .. 

த்துக்‌ கிளையொடும்‌ பிடித்துப்‌ பல்‌) சந்ததோடு . . . ... , 

ட்டருஞ்‌ . . . . மினை ஓட்ட விஷையமும்‌ . . . சேனை ந/ல்‌ கோசலை நாடும்‌ 
தம்‌ வண்டு / றுஸ்ரீ சோலைத்‌ தன்‌ . . . சியும்‌ (ண்‌ தற னை 
ல்க டல்‌ ப ஒத ச்சங்‌ கொட்டா மயிரவாளனை வெஞ்சமர்‌ 

த்வத்‌ நித்திர நெடூங்கடலுத்திர ல(ரடமும்‌) வெறி மலர்‌ சீர்த்தித்‌ தெறிபு 
காது ஜல ல்‌ ஆவ்‌ (வற்‌ வல ன்‌ நிசையொற்று 

தல்ல ன இ ஆர்த்த வந்‌ (கனக்‌ போர்‌ ,..., 
சமொபத்‌ தொழில்‌ புநமணி . . . . நிறைசீர்‌ வரிசை 


(௫ ரர) 


ந டு கட்லட்‌ இட்டு புழு இது குப்த இடது 


(டாற்‌) கொண்ட கோப்பரகேசரி . . . ந்திர சோழ /தேவற்கு/ யாண்டு இருபதாவது 
. (சோழ வ(ளநாப்டுக்‌ கீழ்க்‌... கொடு நாட்டு சபை யேம்‌ கூட்டக்‌ 


குறைவறக்‌ 
கூடிப்பின்‌ . . . ஜேந்திரசிங்க வளநாட்டு மிழலை நாட்டு கள்ளப்‌ . . . . . 
(லி) யூருடைய(ான்‌) ஆதித்தன்‌ வை(த்த) . . . (சோழ மிழலை நாட்டு 


மூவேந்த வேளான்‌ /தி/ . 
. ங்கொட்டு தலையின்‌ , உடையார்க்கு உத்தரமியந சங்கிரம . . 


. , ன்று பெருந்திருவி. . . . ரள . . . .ல்லாபுற பொன்‌ எண்‌ கழைஞ்சு 
இப்‌ பொ (ன்‌) 
கழைஞ்சும்‌ திருச்செங்கொட்டு . . ட்டு . . பித்துக்‌ கைய்க்‌ கொண்டு 


தித்‌ அர்த்தநாரீசுவர முடையார்க்கு கக 
நக்க மணி(ப்பய ஒரு நாழி காய்க்கறி ய .... 


ட இது அட ககி. . .முர்து . . . தும்‌ அமுதுக்கு 

து மன்‌ . . .  மூர்ந்‌ இருநாழி . . . நுணியும்‌ அ(டைக்காயது 
பக இரண்டு . . . . . . ம்‌ கறியமுது . . . உப்பு நாழியும்‌ விளக்கெ . . . 
த பெறவப்‌ பாவ . . . . நவீர பழ நெல்லுப்‌ பதக்கும்‌ அரிசி 

. . தேவர்க்கு திருமு . . . . அரிசி குறுணி 

ம்ம்‌ வல்‌ வீறகிடுவா . .... க்கு நெல்‌ . . . . நெல்லறு நாழியும்‌ 
தத்‌ ஈசநிதிராத்தவல்‌ இத்தர்மம்‌ செல்வதாகவும்‌) . . . . சங்க . . . னனர்‌ 


சள எனத ர அன) அன ரர ர ர ட. 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2, 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌, 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9. 


168 

எண்‌ : 200 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நூகர்குன்றின்‌ மேற்குப்புற படிகளின்‌ அருகிலுள்ள பாறை 
சோழன்‌, இராசகேசரிவர்மன்‌ 
கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ 265 - 1968 
திருச்செங்கோட்டுப்‌ பன்னிரண்டு நாட்டுப்‌ பெருமக்களிடம்‌ கோவிலில்‌ சனிக்கிழமை 
தோறும்‌ எண்ணெய்‌ நீராட்ட அறக்கட்டளையாகப்‌ பதினாறு கழஞ்சுப்‌ பொன்‌ 
அளிக்கப்பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராஜகேஸரிவர்ம்மற்கு யாண்டு 
அஞ்சாவது திருச்செங்கோட்டுப்‌ பன்னிரண்டு ந 

ட்டுப்‌ பெருமக்கள்‌ கையில்‌ சனிதொறு நாழி யெண்‌ 

ணை மலையிலோணத்தால்‌ சனி யெண்ணை அட்டு 
வதாக வெங்கால நாட்டு வெள்ளூர்ப்‌ புலியங்‌ கடம்‌ 
பனான பமஞ்சவன்‌ வெள்ளூர்‌ கிழவன்‌ வைத்த செம்பொ 
ன்‌ காசெட்டாங்‌ கல்லாற்‌ பதினாறு கழஞ்சு இப்பொன்‌ 
னின்‌ பலிசை கொண்டு சந்திராதித்தவற்‌ சனி யெ 
ண்ணை அட்டுவதாக என்றோம்‌ பெரும 

க்களோம்‌ 


எண்‌ : 201 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மலைமேல்‌ நாகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 

சோழன்‌, கோ இராசகேசரிவர்மன்‌ 

கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 13 - 232 
இளங்கோனடிகள்‌ மனைவி மூரிகாமக்கனார்‌ என்பவர்‌ திருச்செங்கோட்டுப்‌ 
பன்னிரண்டு நாட்டுப்‌ பெருமக்கள்‌ குழுவிடம்‌ இருபது கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்தார்‌. 
இப்பொன்‌ காசெட்டாங்கல்‌ என்னும்‌ அளவால்‌ நிறுக்கப்பெற்றது. இதிலிருந்து 
வந்த வட்டியில்‌ இருபது அந்தணர்களுக்குத்‌ திருவேகாதசி நாள்தோறும்‌ உணவு 
படைக்கக்‌ கணப்பெருமக்கள்‌ ஒப்புக்கொண்டமை. 


கோவிராஜகேஸரி வர்மர்க்கு யாண்டு பதின்மூன்றாவ 

து திருச்செங்கோட்டு பன்னிரண்டு நாட்டு (ப்‌ பெரு) 
மக்கள்‌ கையில்‌ லிளங்கோ(ன)டிகள்‌ தேவியா 

ர்‌ மூரி காமக்கனார்‌ திருவேகாதஸிக்கணத்துக்கு வை (த்‌) 
த செம்பொன்‌ ௧/£/ (செட்டாங்‌) கல்லால்‌ . இருபதி 

ன்‌ கழஞ்சு இப்பொன்னின்‌ பலிசை கொண்டு ச 

ந்ராதத்‌ (தவில்‌ திருவேகாதஸிதோறும்‌ இருபது 
ப்ராஹமணரை யூட்டுவதாக (போந்தது) திருவேகா 
தஸிவக்‌ கணப்பெருமக்களோம்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர, 
2; 
3. 
4. 
5, 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌, 
2. 
3. 
4, 


169 
எண்‌ : 202 


ஜார்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நாகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 

சோழன்‌, கோ இராசகேசரிவர்மன்‌ (கொங்கு) 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 13 - 242 
மூரி அமுதனார்‌ இளங்கோனடிகள்‌ மனைவி மூரி காமக்கனார்‌ திருச்செங்கோட்டுப்‌ 
பன்னிரண்டு நாட்டுப்‌ பெருமக்களிடம்‌ பதினைந்து கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து 


அதன்‌ வட்டி வருவாயைக்‌ கொண்டு அர்த்தநாரீசுவருக்கு நந்தா விளக்கொன்று 
வைக்கச்‌ செய்தைமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவீராச (கேசரிபன்‌) மர்க்கு திருவெழுத்திட்டுச்‌ செல்லாநி 
ன்ற யாண்டு பதினாலாவது இவ்வாண்டு திருச்சங்கோட்டு பன்னிரண்‌ 

(டு) நாட்டுப்‌ பெருமக்கள்‌ (கை) யி (லி) ல்‌ இளங்கோனடிகள்‌ தேவியார்‌ மூ 
(ரி) அமுதனார்‌ திருச்சங்கோட்டு ஆள்வார்க்கு ஒரு நொந்தா விளக்கெரி 
ப்பதாக (வைத்த செம்பொன்‌ (கா) செட்டாங்‌ கல்லால்‌ பதினைங்‌ கழஞ்சு 
இப்பொ 

ன்னீன்‌ பலிசை (கெண்டு சந்திராதித்தவல்‌ நெரந்தா வீளக்கெரிப்பதா 
என்றோம்‌ பெ 

ருமக்களோம்‌ மூரி அமுதினுக்கு 


எண்‌ : 203 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மலைமேல்‌ நாகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 

சோழன்‌ (கொங்கு) 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெஇ.க.தொ 13 - 243 
இளங்கோன்‌ மனைவி மூரிஅமுதனார்‌ திருச்செங்கோட்டுப்‌ பன்னிரண்டு நாட்டுப்‌ 


பெருமக்களிடம்‌ திருஏகாதசிப்‌ பூசைக்குப்‌ பொன்‌ கொடுத்தாள்‌. அதனால்‌ வருகிற 
வட்டியில்‌ திரு ஏகாததசி நாளில்‌ அந்தனர்களுக்கு உணவு கொடுக்கச்‌ செய்தார்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராஜ (கேஸரி)வர்மற்கு செல்லாநின்ற 

பதினாலாவது திருச(செங்கோட்டு பன்னிரண்டு நாட்டுப்‌ பெருமக்கள்‌ கைய்யில்‌ 
கான்‌ தேவியார்‌ மூரினிமுதனார்‌ (திரு) காதசி . . . . . முசைக்கு 
வைத்த சிபருந்திர) 

க. பொன்னின்‌ (மலிசை கொண்டு (சந்திரா தித்தவல்‌ . . . . . . 
ஊட்டுவதாக (பென்‌ கொ... .. (ஓ) காதசிக்கு 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


ஜவ தூர. AWN 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


w= 


170 
எண்‌ : 204 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நாகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 


சோழன்‌, கோ இராசகேசரிவர்மன்‌ (கொங்கு) 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ தெ.இ.க.தொ 113 - 244 


இளங்கோனடிகள்‌ மனைவி மூரி காமக்கனார்‌ திருச்செங்கோட்டுத்‌ திருவாதிரைக்‌ 
கண 'பெருமக்களிடம்‌ இருபது கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்த। அதன்‌ வட்டி வருவாயைக்‌ 
கொண்டு இருபது அந்தணர்களுக்கு உணவு அளிக்கச்‌ செய்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோராஜகேஸரிவர்மற்கு யாண்டு பதி 
னாலாவது இவ்வாண்டு திருச்செங்கோட்டுத்‌ திருவாதி 
ரைக்‌ கணப்பெருமக்கள்‌ கையில்‌ லி(ளங்கோனடி 

கள்‌ தேவியார்‌ மூரி காமக்கனார்‌ ஏக வீர திவாகர தேவரை 
ச்‌ சாத்தி வைத்த செம்பொன்‌ காசெட்டாங்கல்லால்‌ இ 
ருபதின்‌ கழஞ்சு இப்பொன்னின்‌ பலிசை கொண்டு 

(தி) ருவாதிரை தோறுந்‌ திங்களிருபது ப்ராஹமணரை ச 
ந்ராதத்தவல்‌ ஊட்டுவதாக என்றோந்‌ திருவாதிரைக்‌ ௧ 
ணப்‌ பெருமக்‌ (களோம்‌) 


எண்‌ : 205 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நாகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 


சோழன்‌, (கொங்கு) 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 13 - 26 
பேரங்கிமணியன்‌ மனைவி கொற்றந்தைப்‌ பொதுவன்‌ மாரி என்பவர்‌ தான்‌ 
பிறந்த புரட்டாதி மாதம்‌ சோதி நாளில்‌ அந்தனர்களுக்கு உணவு படைக்க 


அர்த்தநாரீசுவரர்‌ பெயரில்‌ பாண்டியநாட்டுப்‌ பெருமக்களிடம்‌ இருபத்தைந்து கழஞ்சுப்‌ 
பொன்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ விராசகேசரிவன்‌ 

மர்க்கு திருவெழுத்திட்டுச்‌ செல்லா 

(நின்ற) யாண்டு 16ஆவது திருச்செங்கோட்டுப்‌ பாண்‌ 
டி நாட்டுப்‌ பெருமக்கள்‌ கைய்யில்‌ கொ . . . . 


171 


, . ந்து வாழும்‌ பேரங்கிய்‌ மணியன்‌ மா 

எதி இ வாட்டி கொற்றந்தை பொதுவன்‌ மாறி பிறந்த 
புரட்டாதித்‌ திங்கள்‌ சோதி நாள்‌ மலை விலக்கி . . . . . . 
ப்ராஹ்மண போஜனஞ செய்வதற்கு . . . ன்‌ கொற்றந்தை பொ 
துவநும்‌ இவள்‌ மணவாளன்னான பேரங்‌ . . .னும்‌ 

டி இவனைச்‌ சார்த்தி வைய்க்த பொன்‌ . ..ம்‌ இருபத்தைஞ்‌ கழஞ்‌ 
ச இப்‌பொன்னின்‌ பலிசைக்‌ கொண்டு ஆண்‌ (டூ தேறறு 

12. மொழுக்கமாக பிரட்டாதிச்‌ சோதி நாள்‌ மலை வில . . 

13. னிப்ரஹமண போஜனஞ்‌ செய்வதாக சந்ராதத்‌ . . . , 

14. ல்‌ செய்வதாக எ(ன்றோம்‌) பாண்டிநாட்டு பெரும (க்க) 

15. ளோம்‌ 


560 உள 


எண்‌ : 206 


இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு . வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ல்‌ 5 படிக்குக்‌ கிழக்கிலுள்ள பாறை 

அரசர்‌ : சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ ச்‌ 

காலம்‌ : தி.பி. 1255 


மொழி : தமிழ்‌ தெ.இ.க.தொ 19 - 219 


செய்தி : ஈரோட்டைச்‌ சேர்ந்த மணிகண்டி ஓடையமாந்தாளுக்காக அரட்டனக்க மகன்‌ 

்‌ திருவோணக்‌ கணப்பெருமக்களிடம்‌ இருபது கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து அதனின்று 
வரும்‌ வட்டியில்‌ திங்கள்தோறும்‌ அந்தணர்களுக்கு உணவளிக்கச்‌ செய்தமை, 

கல்வெட்டு : 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரிவர்ம(ற்கு யாண்டு 9 ஆவ 

து திருச்செங்கோடு திருவோணக்‌ கணப்பெருமக்கள்‌ 

கையில்‌ திங்கள்‌ தோறும்‌ ஒழுக்கமாக இருபது ப்ரா 

ஹமணரை சந்த்ராதித்தவல்‌ நின்றது சான்றாக ஊட்டு 

வதாக ஈரோட்டிருக்கு மணிகண்டி ஓடயமாந்தா 

ளூக்காக அரட்டனக்க மகன்‌ திருவோணக்‌ கணப்பெருமக்கள்‌ 

வசம்‌ வைத்த மொன்‌ இருபதின்‌ கழஞ்சு பொன்னு 

ங்‌ கொண்டு இருவது ப்ராஹமணரை இப்பொன்னின்‌ ப 

9, லிசை கொண்டு ஊட்டுவதாக என்றோம்‌ திருவோணக்க 

0. ஸணப்பெருமக்களோம்‌ இது இறக்குவா . . . த்தானம 

ரர. றுவான்‌ காத்தா (னடி என்‌ தலைமேலின 


ஜு தூர. ஆவ ர 


* கொங்குச்‌ சோழகர்‌ கல்வெட்டுகளாக இருக்கலாம்‌. 
எண்‌ : 207 


இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நூகர்குன்றுக்கு மேற்கிலுள்ள பாறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 


காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


தன ற 


oN 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
9, 
10, 


178 


தி.பி. 1258 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 19 - 298 
ஈரோட்டிலிருந்த உத்தமன்‌ கணவதி தான்‌ பிறந்த நாளான மாசி திருக்கோட்டை 


நாளில்‌ அந்தணர்களுக்கு உணவளிக்க இருபது கழஞ்சுப்‌ பொன்னைச்‌ சோழ 
நாட்டு மக்களிடம்‌ அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்மர்க்கு செல்லா நின்ற யாண்டு 
பன்னிரண்டாவது திருச்சங்கோட்டு சோணாட்டுப்‌ பெரும 

க்கள்‌ ஈரோட்டிருக்கும்‌ உத்தமன்‌ கணவ தி வை 

த்த பொன்‌ இருபத்தறு கழஞ்சு இப்பொன்னின்‌ பலி 

சை கொண்டு இவன்‌ பீறந்த நாழி மாசி திருகே 

ட்டை நாழி மலையில்‌ ஸிவப்ராணமண போஜ 

னஞ்‌ செந்திராத்தவல்‌ செய்வதாக என்றோ 

ம்‌ சேணாட்டு பெருமக்களில்‌ 

உத்தமன்‌ கணவதி 


எண்‌ : 208 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அறுபதாம்‌ படிக்குக்‌ கிழக்கே உள்ள பாறை 

சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 

கி.பி. 1258 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 19 - 299 


இரணமுக நாராணன்‌ என்பவன்‌ தான்‌ பிறந்த மாசித்‌ திங்கள்‌ உரோகிணி 
நாளில்‌ அந்தணர்களுக்கு உணவளிக்கக்‌ கொடை அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகெசரிவற்ம்மற்கு 


யாண்டு 12 ஆவது ..... ன இரண 
முகனாருணந்‌ பிற(ந்த) மாசி ரோச 

ணி நாள்‌ மலைய்‌ . . . ல்‌ ப்ராஹம 

ண போஜநம்‌ தலை . . . . ற்றலையுடை 
ம... மஹதேவர்‌ க .. கும்‌) த... 
யாக மலை நாடாழு்‌) . . . . கயி . . வியார 
2 ட கொற்‌ . . . க்கமாக ச 
ந்திராதித்தவல்‌ . . . . சம்மக 


ன்‌ இரணமுக நாரண 


ப ட ட ட ட ச டட க உச 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1 
2, 
3, 
4, 
5. 
6. 
7. 
8. 


178 
எண்‌ : 209 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நாகர்குன்றின்‌ மேற்கிலுள்ள பாறை 

சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 

கி.பி, 1264 

தமிழ்‌ ௧.ஆ.அ. 626 - 1905 


உவச்சர்களுக்குத்‌ திருப்பள்ளி எழுச்சி கொட்டக்‌ கொடை கொடுத்த செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவர்க்கு 
யாண்டு 18 ஆவது 

திருச்செங்கோடுத்‌ தேவர்க்குத்‌ திருப்பள்ளி எழுச்சி இவ்வாண்டு முதற்கொண்டு 
சந்திராதித்தவல்‌ 

வரை கொட்டுவதாகக்‌ கொண்டு ...... தூ ரா . . . வங்கலது இத்தேவர்‌ 
உடைய உவச்சர்‌ . . . . 

பெருவர்த்தனர்‌. . . நித்துக்கு இடவழிப்‌ ப. . . . . . முஞ்சு வார ஒழுக்க நெல்‌ 
முக்கால்‌ . , . - மாவும்‌ கொண்டு திருப்பள்ளி எழுச்சி கொட்ட 


எண்‌ : 20 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அறுபதாம்‌ படிக்குக்‌ கிழக்கிலுள்ள பாறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி, 1272 
தமிழ்‌ தெ.இக.தொ 19 - 426 
காடன்பு தி மாணிக்கன்‌ தன்‌ மகளான முண்டங்கோன்‌ பெயரில்‌ திருச்‌ செங்கோட்டுத்‌ 
திருவாதிரைக்‌ கணப்பெருமக்க௪ ரிடம்‌ ஐந்து கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து அதனின்றும்‌ 
வந்த வட்டியில்‌ அந்தனர்‌ ஐவருக்கு உணவு அளிக்கச்‌ செய்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்‌ 

மர்க்கு செல்லாநின்ர யாண்டு 

இருபத்தாராவது காடன்‌ (முதி மாணிக்‌ 

கன்‌ மகள்‌ முண்டங்கோனை சாத்தி 

திருச்செங்கோட்டு இருவாதிரை கணப்‌ பெருமக்கள்‌ 

கைய்யில்‌ வைத்த பொன்‌ ஐங்கழஞ்சு இப்பொன்னின்‌ பலிசை 
கொண்டு ஐவர்‌ ப்ராஹமணரை சந்திராதித்தவல்‌ ஊட்டுவோமா 
னோம்‌ திருவாதிரை கணப்பெருமக்களோம்‌ 


இடம்‌ 
அரசர்‌ ; 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
ர்‌, 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3; 
4. 


174 
எண்‌ : 211 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அறுபதாம்‌ படிக்குக்‌ கிழக்கிலுள்ள பாறை 


சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1273 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 19 - 427 
புகழியூரைச்‌ சார்ந்த குகாரி சுந்தரி என்பவர்‌ துவாதசிதோறும்‌ அந்தணர்கட 


ருக்‌ 
உணவளிக்கத்‌ திருச்செங்கோட்டுத்‌ துவாதசிக்‌ கணப்பெரு மக்களிடம்‌ நன்‌ நக்கு 


காடை 
அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்ம 
(றிக்கு செல்லாநின்ற யா(ண்டு இருபத்‌) 
தேழாவது இவ்வாண்டு தி/ருச்‌ (செங்‌) 
கோட்டு(க்‌) துவாதஸிக்கணப்பெரும (க்‌) 
க ளிடை வைத்தாள்‌ புகழியூர்‌ ம 
ணவாட்டி (கு) காரி சுந்தரி . . ......, 


கைகொண்டு திங்கள்‌ . . . . /மிராமணச்‌, ..... 
துவாதஸிதோறும்‌ ஊட்டுவ . ..... 
ர ர க. உவா௨ .......... 

எண்‌ : 212 


ஊர்‌ - திருச்செங்கோடு 

2 படிக்குக்‌ கிழக்கிலுள்ள பாறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1274 


வட்டம்‌ - திருச்செங்கோடு 


கடி த தெ.இ.க. 19 - 
வாடஞ்சேத்தன்‌ இருவாச்சி என்பவன்‌ திருச்செங்கோட்‌ க னல்‌ ரர்‌ 
பெருமக்களிடம்‌ திருச்செங்கோடு அர்த்தநாரீசுவரருக்கு நந்தா விளக்‌ 

எரிப்பதற்காக்கப்‌ பன்னிரன்டு கழஞ்சு துளைப்பொன்‌ கொடுத்தமை. கு 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்ம (ர) க்‌ 
யா(ண்டு 28 ஆவது இவ்வாண்டு) 
திருச்செங்கோட்டுப்‌ பெருமானடிகளுக்கு 
எரிவதாக திருச்சே (ங்‌) கோட்டு 

ப்‌ பன்னிரண்டு நாட்டு பெருமக்கள்‌ கைய்வ 
துளைப்‌பொன்‌ பன்னிருகழைஞ்சு இ 


கு திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நீன்ற 
ஒரு நொந்தாவிஸக்கு சந்திராதிதவல்‌ 


ழி வாடஞ்‌ சேந்தன்‌ செருவாச்சி 
தன்‌ பலிசை கொண்டு திருவிளக்கெரிப்‌ 


இடம்‌ 


அரச 
காலம்‌ 
சமாழி 
செய்தி 


கல்வெட்டு : 


Nona 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


176 


(போமானோம்‌) 
பெருமக்கள்‌ இது காத்தானடி என்றலைமேலின இது இறக்கினான்‌ வழி 


எண்‌ : 213 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அறுபதாம்‌ படிக்குக்‌ கிழக்கிலுள்ள பாறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1274 
தமிழ்‌ தெஇ.க.தொ 19 - 430 


திருச்செங்கோட்டுக்‌ கணப்பெருமக்கள்‌ மூவர்‌ மலை மேல்‌ துவாதசி, திருவாதிரை, 
திருவோணம்‌ ஆகிய நாட்களில்‌ மூன்று பொன்‌ கழஞ்சு கொடுத்து அதனின்றும்‌ 
வரும்‌ வட்டியால்‌ இரு அந்தணர்களுக்கு இரண்டு கலம்‌ (பாத்திரம்‌) உணவளிக்கப்‌ 
பெநறமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்ம(ற்க்கு செல்லா 

நின்ற யாண்டு இருபத்தெட்டாவது இவ்வாண்டு திருச்‌ 

செங்கோட்டு திருமலைமேல்‌ துவாதஸிக்கும்‌ திருவாதிரை 
திருவோணத்துகுமாக சந்ராதத்வல்‌ ஊட்டுவதாக நாந்‌ 

வச்ச செம்பொன்‌ முக்கழஞ்சு இப்பொன்ப்‌ பலிசய்‌ (கொண்(டு 
(இரு) கலம்‌ ஊட்டுவோமானோம்‌ மூன்று கணப்பெருமக்களோ (ம்‌) 
பெருமக்கள்‌ ரக்ஷை ௨ 


எண்‌ : 214 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அறுபதாம்‌ படியின்‌ கிழக்கிலுள்ள பாறை 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
கி.பி. 1279 
தமிழ்‌ தெ.டஇக.தொ 19 - 441 
மன்னன்‌ பெயரும்‌ ஆட்சியாண்டும்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மர்க்கு 
செல்லா நின்ற யாண்டு முப்பத்து ஏழு ஆவது 


176 


எண்‌ : 25 
இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மேலவாசல்‌ முனியப்பன்‌ கோவில்‌ தெருவிலுள்ள நடுகல்‌ 
அரசர்‌ : பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவரமன்‌ சுந்தரன்‌ 
காலம்‌ : கி.பி. 1287 
மொழி : தமிழ்‌ தெ.இக.தொ 19 - 441 
செய்கி : ஆட்சியாண்டும்‌, காற்கண்டன்‌ என்ற பெயரும்‌ மட்டும்‌ காணப்பெறுகின்றது. 
கல்ரிவட்டு : 
ர்‌. ஸ்வஸ்தி ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்‌ 
2, க்கு யாண்டு (பத்து) 
த்‌ 5 ஜும்‌ னாட்டு தேவ ..... காற்கண்டந்‌ 
எண்‌ : 216 
இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பச்சியம்மன்‌ கோவிலிலுள்ள தனிக்கல்‌ 
அரசர்‌ : பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
காலம்‌ : கி.பி. 1287 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : அர்த்தநாரீசஹருக்கும்‌ வேலவருக்கும்‌ தோட்டம்‌ வைக்கப்‌ பார்‌ விளங்கும்கண்டன்‌ 
என்பான்‌ நிலம்‌ வாங்கிய செய்தி. 
கல்வெட்டு : 
1 ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 
2, கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவத்திகள்‌ 
3. சுந்தரபாண்டிய தேவர்க்கு 
4. யாண்டு 10 ஆவது 
5, எழுகரை கீழ்கரைப்‌ பூந்துறை நாட்டு திருச்‌ 
6. செங்கோட்டு திருமலையில்‌ குமாரர்‌ , .... 
7. அப்பன்‌ உடையார்க்குத்‌ தேவர்‌ பார்‌ விளங்கும்‌ கண்டன்‌ 
8. தேவர்‌ வாசலில்‌ உடையார்‌ தம்‌ பேரில்‌ மேற்படி 
9. ஊரில்‌ விளவியான்‌ பின்னாட்டுத்‌ தவித்தர்‌ கென்‌ ..... 
எண்‌ : 217 
இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நூகர்குன்‌, .. தம்‌ மேலே உள்ள டு {\ i டக டட ட ச. 
அரசர்‌ : கொங்குச்‌ சோழன்‌, வீரராசேந்திரன்‌ 
காலம்‌ : கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி : தமிழ்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


சே.ந.ம.க -12 


177 


கொங்கு சோழர்‌ வீரராசேந்திரனின்‌ முதல்‌ ஆட்சியாண்டும்‌ கொங்கு பூந்துறை 
நாட்டு நாட்டவரும்‌ என்ற குறிப்புமட்டும்‌ காணப்பெறுகிறது. 


கோச்சடவர்மரான 
ஸ்ரீ வீராஜேந்திர தேவற்கு யாண்டு 1 ஆவது 
கொங்கு பூந்துறை நாட்டு நாட்டவரோம்‌ 


எண்‌ : 218 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மசூதி தெருவிலுள்ள நடுகல்‌ 
பாண்டியன்‌, சுந்தரபாண்டியன்‌ 
கி.பி. 1283 
தமிழ்‌ ௬௯ஆஃஅ, 294 - 1961 


வடகரை நாட்டு உலகம்‌ காத்த கண்ணையன்‌ வடிவில்‌ சிலை எடுக்கப்பெற்ற செய்தி 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சுந்தரபாண்டிய 4, டு உலக(ம்‌) காத்த ௧ 
தேவர்‌(கிகு யாண்டு ஆறா த்‌, ன்னையன்‌ வடிவில்‌ கல்‌ 
வது வடகரை நாட்‌ 

எண்‌ : 219 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
கைக்கோளர்‌ தெருவில்‌ பொருத்தப்பெற்றுள்ள கல்‌ 
விசயநகரர்‌, வீரப்பிரதாப கிருட்டிணராய மகாராயர்‌ 
19.08.1522 
தமிழ்‌ ௧ஆஃஅ. 140 - 1915 


திரியம்பக உடையாரின்‌ முகவரான்‌ சாமநயினார்‌ ஆட்சியின்போது “சாம சமுத்திரம்‌! 
என்னும்‌ பெயரில்‌ கட்டிய ஊரிலுள்ள மனைகளில்‌ தங்கியிருந்த உழவுக்‌ 
குடிகளுக்கு ஒர்‌ ஏருக்கு ஐந்து பணமும்‌ காசாயவற்கக்‌ குடிகளான செட்டி 
வியாபாரிகளுக்கும்‌ கைக்கோளர்க்கும்‌ முறையே இரண்டு ஆண்டுகளுக்கு 
வரிக்கொடையும்‌, தறி ஒன்றுக்கு சுங்கம்‌ இரண்டு பணமும்‌, மனை ஒன்றுக்கு ஒரு 
பணம்‌ வீதமும்‌ விதிக்கப்பெற்று அந்த ஆணையின்படி வரி அலுவலர்கள்‌ 
வரியைப்பெற வேண்டூமேனக்‌ கூறப்பெற்றுள்ளது. கல்வெட்டு முழுமை பெறவில்லை. 


2 
& 
ஐ 
6 

ப்‌ 


SONA pW 


178 


ஸ்ரீமன்‌ மகாம 

ண்ட லேசுரன்‌ 
இராசாதி இராசன்‌ இ 
ராச பரமேசுரன்‌ பூ 
றுவ தெக்ஷண பச்சி 
ம அத்திரத்துச்‌ சமுத்‌ 
திராதிபதி ஸ்ரீ வீரப்‌ 
பிறதாபன்‌ கிட்ட 

ன இராய மகாராயர்‌ 
பிறுதுவி ராச்சியம்‌ ப 
ண்ணி அருளாநின்ற 
காலத்தில்‌ திப்பரச ௨ 
டையர்‌ குமாரர்‌ திறிய 
ம்பக உடையரையந்‌ 
காரியத்துக்குக்‌ கறுத்‌ 
தரான தொண்டை ம 
ண்டலத்துச்‌ சந்திரகி 
ரிச்‌ சாவடி பாலாற்று 
க்கு வடகரை காஞ்சிபு 
ரம்‌ காக்கு நயினார்‌ சி பா 
தசேகரன்‌ கோனேரி 
கலிப்பிரியர்‌ மாணிக்‌ 
க நயினார்‌ சாம நயினார்‌ 
நம்முடைய அய்யன்‌ 
திறியம்பக உடைய 
ரையன்‌ நாயக்கத்த 
ர சாம சமு 

த்திரங்‌ . 

்‌ . மாக வ 

ருகிற குடி 

யளுக்குச்‌ 

சித்திர பா 

னு வருஷம்‌ 
அவணி மா 

தம்‌ இருபத 

ரந்‌ தி/க/தி முத 

ல்‌ வருகிறகு 
டியளுக்கு 

உழவு கு (டி 

(ய்‌) க்கு கட்டி 

ன ஏருக்கு 

அன்சு பன 


43. 
44, 
45, 
46. 
47. 
48. 
49, 
50. 


51. 
52. 


53. 
54, 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 


61. 
62. 


63. 
64, 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 
72. 
73. 


74. 
75. 


76. 


77. 
78. 


23 


83. 


மம்‌ காசாவ 

ற்கம்‌ செட்டி 

வியாபாரி கைக்‌ 

கோளர்‌ முதலிய 

ளுக்கும்‌ இந்த வருஷ 
ம்‌ முதல்‌ இரண்டு வரு 
ஷங்கக்கு இறைமாணி 
யமும்‌ மேல்‌ (த) தி ஒன்று 
க்கு சுங்க இரணடும்‌ ம 
னை வரி ஒன்று அக ப 
னத்துக்குச்‌ செல்லு 

ம்‌ முள்வாய்‌ சூழ்ந்த குன்‌ 
றத்தா ர்ச்‌ சீர்மை எழகை 
ர நாட்டுக்குள்ளான கீழ்‌ 
கரைப்‌ பூ 

ந்துறை ந(ர) 

ட்டு அத்த 

னாரி அரமு 

டைய தம்‌ 

பிரானார்‌ 

குமரர்‌ கும்‌ 

திருப்‌ படை 

வீடான தி 

ருச்செங்‌ 

கோட்டி 

ல்‌ (ந) டக்கு 

ணம்‌ மூன்றும்‌ . , . ம்ம. 
வாக நடத்த கடவோ 

ம்‌ இந்தக்‌ கட்டளையாக 
இந்தக்‌ கிறாமித்துக்கு வருகி 
ற துறைகளும்‌ 

ர்க்கு வந்த அதிகாரி நா 
மக்க யாடிகளும்‌ நா 
ட்டாரும்‌ நடத்திக்‌ கு 
டுக்க வேணும்‌ இது 

க்கு ஆர்‌ஆர்‌ அகுதம்‌ 
பண்ணினார்கள்‌ கெ 
ங்கைக்‌ கரையில்‌ 

காராம்‌ பசுவைக்‌ 
கொன்ற பாவத்தி 

ல போகக்‌ கடவார்‌ 

கள்‌ வேலுங்கையும்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


சே.நம.க -12அ௮ 


179 


எண்‌ : 220 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
சுப்பிரமணியர்‌ சன்னதிக்கு முன்னுள்ள மண்டபத்தின்‌ ஊக்குச்சுவரின்‌ குமுதப்படை 
விசயநகரர்‌, கிருட்டிணதேவ மகாராயர்‌ 

கி.பி. 1522 

தமிழ்‌ கஆ௮. .651 - 1905 
குன்றத்தூர்த்‌ துர்க்க பன்னிரண்டு நாட்டுக்கு அலுவலர்‌ திரியம்பக உடையார்‌ 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டு அர்த்தநாரீசுவரமுடைய தம்பிரானாக்கு உத்திராட 
நட்சத்திரத்தில்‌ கொடியேற்றத்துக்கும்‌ இரேவதி நட்சத்திரத்தில்‌ தெப்பத்‌ திருநாள்‌ 
நடத்தவும்‌ சந்‌ை , சுங்கம்‌, தரகு, மகமை போன்ற வரிகளைத்‌ தாரை வார்த்துக்‌ 


கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. அதை இன்னார்‌ நடத்தி 
வைக்கவேண்டுமெனவும்‌ கூறப்பெற்றுள்ளது. 


கலியுகாதி சாலிவாகன சகாப்தம்‌ 1444ல்‌ விஜயநகரம்‌ ஸ்ரீ கிருஷ்ண தேவ 
மகாராயர்‌ கொங்கின்‌ வீர சோழ மண்டலத்துக்‌ குன்றத்தூர்‌ துர்க்கத்தைச்‌ 
சூழ்ந்த பன்னிரண்டு பற்றுத்‌ திரியம்பக உடையார்‌ 

கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ ஸ்ரீ அர்த்தநாரீச்சுமுடைய தம்பிரானாருக்கு 
உத்திராட நட்சத்திரத்தில்‌ துவஜாரோகமும்‌ ரேவதி நட்சத்திரத்தில்‌ தெப்பத்‌ 
திருநாளும்‌ நடத்தத்தக்கதாகச்‌ சந்தையிலுண்டான சுங்கம்‌ தரகு மகிமை 
முதலியவைகளைத்‌ தாரை வாத்துக்‌ கொடுத்ததாக . 

இந்த தர்மத்தைக்‌ குன்றத்தூர்‌ துர்க்கத்துக்கு வந்த அரசுகளும்‌ இத்தானத்துக்கு 
வந்த அதிகாரிகளும்‌ இந்நாட்டண்மைக்காரக்‌ கவுணடர்களும்‌ நடத்தி வைக்க 


எண்‌ : 221 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
விசயநகரர்‌, சதாசிவதேவ மகாராயர்‌ 
21.04.1561 


தமிழ்‌ ௧ஆ௮, 348 - 1961 
பிராமானந்தபூபன்‌ என்பவர்‌ கயிலாயநாதர்‌ கோவிலில்‌ கற்றூண்‌ ஒன்றைக்‌ 
கொடையாக எடுப்பித்தார்‌. தன்னுடைய புகழும்‌ பெருமையும்‌ என்றும்‌ நிலைக்கும்‌ 
பொருட்டு இக்கொடையை அளித்தார்‌. இக்கல்வெட்டு ஆசிரிய விருத்தப்பாவால்‌ 
அமைந்துள்ளது. 


கலவெட்டு : 
1 
2: 
3. 
4. 
5. 
6. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர. 
2, 
3, 
4, 
5, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


180 


சீரார சகத்த்திலாயிர தென்னனூறு செல்க எண்பதி மூன்றின்‌ மேற்திரமான 
துன்மதியினிற்‌ சித்திரைத்‌ (திங்கள்‌ சேர்ந்த) 

இருபத்தஞ்சினிற்‌ பூராயி பூறூவபக்ஷம்‌ சோம சத்தமியினிற்‌ பச மேனாளில்‌ 
புவியா எதாசீவ மகாராக (ர்‌ ஜெக்தேவு) 

மூபாலனுக்கருள்செய்‌ வீராதிவீர நரசிங்க ராம(ர)ஞ்சயன்‌ மிக்கு கொங்கு நாடாளு 
னான்‌ வீப்பிற்கு (ல சர்வயன்‌) 

தேவகிரியாதிபன்‌ பிறாமனந்த பூபன்‌ ஏரான செஹ்கொடை வேலர்‌ கயிலாயர(ர்‌) 
முன 

எழிலான கற்கம்ப மெடுத்தே நிறுத்திநன்‌ கீற்திப்ப ற்கு) 

மநு இம்சேதளவு ஸனிற்கவே சோதி உண்ணாமுலை கொ 


எண்‌ : 222 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
வை ௭ ஃ-வனிதியில்‌ முன்மண்டப வடக்குத்‌ திசையின்‌ வெளிப்புறச்சுவர்‌ 
நல்லதம்பி காங்கேயன்‌ 
கி.பி. 1600 
தமிழ்‌ ௧ஆ.௮. 646 - 1905 


கீழக்கரைப்‌ பூந்துறை நாட்டு மோரூரில்‌ இருக்கும்‌ திருமலை அத்தப்ப நல்லதம்பி 
காங்கேயன்‌ முருகன்‌ கோவில்‌ முன்‌ மண்டபம்‌ கட்டுவித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1522 

இதன்மேற்‌ செல்லாநின்ற சார்வாரி சித்திரை மாதம்‌ 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ மோரூரில்‌ இருக்கும்‌ 
வேளாளக்‌ கண்ணர்களில்‌ திருமலை அத்தப்ப 
நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ உபயம்‌ 


எண்‌ : 223 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அர்த்தநாரிவரர்‌ கோவிலின்‌ மேற்குப்‌ பற வெளிச்சுவர்‌ விநாயகர்‌ சிலையின்‌ பின்புறம்‌ 
திருமலை அத்தப்ப நல்லதம்பி கங்கேடன்‌ 
கி.பி. 1600 
தமிழ்‌ 
பூந்துறைநாடு மோரூர்‌ அத்தப்ப நல்லதம்பி காங்கேயன்‌ அர்த்தநாரீசுஹர்‌ சன்னதிக்கு 


ஒட்டுக்கால்‌ எட்டும்‌ சித்திர கண்டக்கால்‌ எட்டும்‌ மேல்‌ தளவரிசையுட்பட அளித்துத்‌ 
திருப்பணி செய்தமை. 


கல்வெட்டு : 


oN 


ஸ்‌. 
© 


அரசர்‌ : 
காலம்‌ ' : 


மொழி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


181 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1522 

இதன்‌ மேல்‌ செல்லாநின்ற சாற்வாரி வருடம்‌ சித்திரை 
கீழ்க்கரைப்‌ நூந்துறை நாட்டில்‌ மோரூரிலிருக்கும்‌ 
வெள்ளாழக்‌ கண்ணர்களில்த்‌ திருமண லயத்தப்ப 
நல்லதம்பிக்‌ காங்கையன்‌ உபயம்‌ 

வெரியாண்டாவர்‌ சன்னதி நிறுத்த மண்டபம்‌ அணி 
ஒட்டிக்கால்‌ எட்டு சித்திர கண்டக்கால்‌ 
எட்டுயிதுக்குண்டாந பாவுக்கால்‌ 

தளவரிசை உட்பட முற்றுப்‌ மெறுவித்தான்‌ 

அனேக தற்மம்‌ 


எண்‌ ; 224 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
வேலவர்‌ சன்னிதியில்‌ முன்மண்டப வடக்குத்‌ திசையின்‌ வெளிப்புறச்சுவர்‌ 
அத்தப்ப இம்முடி நல்லதம்பி காங்கேயன்‌ 
தி.பி, 1612 


தமிழ்‌ ௧ஆஅ.. 646 - 1905 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1534 
இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற 


எண்‌ : 225 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 


மோரூர்‌ அத்தப்ப இம்முடி நல்லதம்பி காங்கேயன்‌ 


தி.பி. 1612 
தமிழ்‌ ௧ஆஅ. 648 - 1905 
நல்லதம்பி காங்கேயன்‌ என்பவர்‌ கோவிலில்‌ குமாரசாமியார்‌ மண்டபத்திற்கும்‌ 
பெரியாண்டவர்‌ சன்னதி கூடத்திற்கும்‌ சிங்கக்கால்‌, குதிரைக்கால்‌ தூண்கள்‌ 
இருபத்திரண்டும்‌ சக்கரம்‌ கண்டக்கால்‌ பன்னிரண்டும்‌ தளவரிசையும்‌ அளித்துத்‌ 
திருப்பனி செய்வித்தமை. 


கல்வெட்டு : 
1 
2, 
3. 
4, 
5, 
6. 
7. 
8. 
9. 
10, 
1 
12. 
13. 
இடம்‌ 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர, 
2. 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9, 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1541 

இதன்‌ மேல்‌ செல்லாநின்ற சித்தார்த்தி வருடம்‌ சித்திரை மாதம்‌ 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை னாட்டில்‌ மோரூரிலிருக்கும்‌ 
வெள்ளாளக்‌ கண்ணர்களில்‌ திருமலை யத்தப்ப 
நல்லதம்பி காங்கேயன்‌ குமாரர்‌ அத்தப்ப 

இம்முடி நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ கவுண்டன்‌ உபயம்‌ 
குமாரசாமியார்‌ மண்டபமும்‌ இதற்கு வடபுறம்‌ சிறந்த 
பக்தி பெரியாண்டவர்‌ சந்நதி கூடம்‌ 

சிங்கக்‌ கால்‌ குதிரைக்கால்‌ இருபத்திரண்டு 

சக்கரக்‌ கண்டக்கால்‌ பன்னிரண்டு 

இதற்குண்டான பாவுக்கல்‌ தளவரிசை 

உள்பட முற்றுப்‌ பெறுவித்தான்‌ 

புண்ணியத்தினால்‌ அன்னதான சோமன என இருந்தான்‌ 


எண்‌ : 226 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அர்த்தநாரீசுவரர்‌ பிரபையில்‌ உள்ளது 


குமாரசாமி காங்கேயன்‌ 
23.01.1627 
தமிழ்‌ 


பூந்துறை நாட்டுக்‌ கணக்கன்‌ அர்தத்நாரியன்‌ வேலையன்‌ மகன்‌ பெரிய அய்யன்‌ 
அர்த்தநாரீசுவரர்‌ கோவிலில்‌ வேதம்‌ ஓதுவதந்காகக்‌ கொடை அளித்த செய்தி, 


ஸ்ரீ அர்த்தநாரீச்சுர சுவாமியாருக்கு 

பூந்துறை நாட்டுக்கணக்கு அர்த்தநாரியன்‌ சதாசேவை 
குமாரன்‌ பெரிய அய்யன்‌ தர்மம்‌ சதாசேவை 
அக்ஷ்ய வருடம்‌ தை மாதம்‌ 13ஆம்‌ தேதி 
சாலிவாகன (௪) காப்தம்‌ 1548ன்‌ 
அர்த்தநாரீச்சகவரமுடைய தம்பிரானாராலயத்தில்‌ 
வேத வொளி சிறந்து ஒங்குமாறு மாம்பூண்டியை 
அக்ரஹாரமாக அரசனது புண்ணீயமென்று 

தானம்‌ செய்தனன்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
ர்‌. 
2. 
3. 
4. 
க. 
6. 
7. 
8. 
9, 
10. 
Hn 
12. 
13. 


எண்‌ : 227 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
வேலவர்‌ சன்னிதியில்‌ முன்மண்டபத்தின்‌ தென்புறச்சுவர்‌ 
திருமலை அத்தப்ப நல்லதம்பி காங்கேயன்‌ 
கி.பி. 1628 
தமிழ்‌ ௬ஆஃஅ. 647 - 1905 


குமாரசாமி காங்கேயன்‌ என்பார்‌ கணபதியார்‌ மண்டபம்‌ ஒன்றும்‌ தாண்டவ விலாச 
மண்டபம்‌ ஒன்றும்‌ எடுப்பித்து, சிங்கக்கால்களும்‌ தாண்டவத்‌ தூ ண்கள்‌ 
பன்னிரண்டும்‌ சித்திரக்கால்‌ எட்டும்‌ தலைவரிசையும்‌ அமைத்துத்‌ திருப்பணி 
செய்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1550 

இதன்மேல்‌ செல்லாநின்ற விபவ ஆண்டு சித்திரை மாதம்‌ 
சீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ மோரூரில்‌ இருக்கும்‌ 
வேளாளர்‌ கண்ணர்களில்‌ திருமலை அத்தப்ப 
நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ குமாரர்‌ அத்தப்ப 

இம்முடி நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ தம்பி 

குமாரசாமி காங்கேயன்‌ உபையம்‌ 

நாரி சுணபதியார்‌ மண்டபமும்‌ இதற்கு தெற்கு வாசல்‌ 
கதவும்‌ காண்டவ விலாச மண்டபமும்‌ 

சிங்கக்‌ கால்களும்‌ தாண்டவத்தாண்‌ பன்னி 

ரண்டும்‌ சித்திரக்கால்‌ எட்டும்‌ பாவுக்கல்‌ 

தளவரிசை உள்பட முற்றுப்‌ பெறுவித்தான்‌ 

சொல்லால்‌ தருமத்தால்‌ அரிச்சநதரன்‌ போல்‌ இருந்தான்‌ 


(சிற்பக்கலையின்‌ நுட்பம்‌ விளக்கப்‌ பெறுகிறது) 
எண்‌ : 228 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அர்த்தநாரீசுஹர்‌ கோவிலன்‌ விமான உத்திரம்‌ 
குமாரசாமி காங்கேய 
கி.பி. 1631 
தமிழ்‌ 


குமாரசாமி காங்கேயன்‌ உதவியாளர்‌ சாமண்ணன்‌, சூமாரசாமி நல்லதம்பி ஆகியோர்‌ 
செய்த கொடை கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
ர்‌. ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1553 
2. இதன்மேல்‌ செல்லாநின்ற பிரசோற்பத்தி ஆண்டு ஆடி மாதம்‌ 
3, குமாரசாமி காங்கேயன்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தரான சுப்ப நாய்க்கன்‌ மகன்‌ 
சாமண்ணன்‌ உபயம்‌ (சந்தனக்குறடு) 
4, மோரூர்‌ கண்ணகுலம்‌ வேல்பூதி சந்நதி குமாரநல்லதம்பி வெற்றிக்‌ குமாரசுவாமி 
ந, சாலிவாகன சகாப்தம்‌ 1538 நன வருடத்தில்‌ 
6. ஸ்ரீ அர்த்தநாரீச்சுரர்‌ கோயில்‌ முன்‌ கிழக்கிலே விசுவேச்சுரர்‌ விசாலாட்சியம்மை 
நந்தி பலிபீடம்‌ பிரதிட்டித்தான்‌ 
எண்‌ : 229 
இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அரசர்‌ : நாயக்கர்‌, விசுவநாத சொக்கலிங்கன்‌ 
காலம்‌ : கி.பி. 1663 
மொழி : தமிழ்‌ ௯.ஆ.அ. 654 - 1905 
செய்தி : சேசாத்திரி செய்த உபயத்தைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு : 
1 ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1584 
2. இதன்மேல்‌ செல்லாநீன்ற சோபகிருது வருடம்‌ ஆவணி மாதம்‌ 
3. ஸ்ரீமது விசுவநாத சொக்கலிங்க னாயக்கரவர்கள்‌ இராச்சிய பரிபாலனம்‌ 
பண்ணுகையில்‌ 
4, நாணிய கையிலாய ஸாதருக்குப்‌ பூசை 
5. அணிகிளருங்‌ கோபுர முண்டாக்கிப்‌ - பனிமலை மேல்‌ 
6. காசி வீசுவேசருக்குக்‌ கற்கோயிலும்‌ பணித்தான்‌ 
7. நேசருணைச்‌ சேசாத்திரி 
எண்‌ : 230 
இடம்‌ : ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அரசர்‌ : விசயநகரர்‌ நாயக்கர்‌, சொக்கநாதன்‌ 
காலம்‌ : கி.பி. 1669 09.02.1669 
மொழி : தமிழ்‌ ௧ஆஅ, 649 - 1905 
செய்த்‌ : சொக்கநாத நாயக்கர்‌ திருச்செங்கோட்டு அர்த்தநாரீசுவர்‌ கோவில்‌ தானத்தார்க்கு 


அளித்த விண்ணப்பம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
* 
2. 
3. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ : 
மொழி : 
செய்தி 


ச௬ுபமஸ்து ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1591ஸ்‌ மேல்‌ செல்லாநின்ற கீலக 
ஆண்டு மாசி மாதம்‌ 13 ஆம்‌ நாள்‌ 

ஸ்ரீ மது காசிப கோத்திரம்‌ விசுவநாத நாயக்கர்‌ குமாரர்‌ சொக்கநாத நாயக்கர்‌ 
தெருச்செங்கோட்டுத்‌ தானத்தாருக்கு விஞ்ஞாபனம்‌ திருச்செங்கோடு 
அரத்தநாரீச்சர சுவாமிக்கும்‌ விசுவநாதருக்கும்‌ . . 


எண்‌ : 231 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
நரசிம்மராய உடையார்‌ 
கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ. 645 - 1905 
திருச்செங்கோட்டு அரத்தநாரீசுருக்கும்‌ சுப்பிரமணியருக்கும்‌ குரப்பள்ளியான 


அகரமும்‌ நத்தமும்‌ அறக்கொடையாக அளித்து உடன்‌ பாட்டு ஆவணத்தை அளித்த 
செய்தி குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 


நர்சிம்மராய உடையார்‌ காரியத்துக்கு கடவோமாக 

உடையார்‌ கொங்கின்‌ வீரசோழ மண்டலத்துக்‌ கீழ்க்கபை, பூந்துறை நாட்டுத்‌ 
தீருச்செங்கோட்டுத்‌ திருலைமேல்‌ எழுந்தருளிய அர்த்தநாரீவ்வரர்க்கும்‌ 
கப்ரமணியர்க்கும்‌ தர்ம தானப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்த பரிசாவது 
இந்த நாட்டுச்‌ சூரப்பள்ளியான அகரமும்‌ நத்தமும்‌ உன்ளாக நான்கு 
எல்லைக்கும்‌ உட்பட்ட மேனோக்கிய மரமும்‌ கீழ்நோக்கிய கிணறும்‌ நஞ்சை 
புஞ்சை மாவும்‌ தர்மமாகக்‌ கொடுத்தோம்‌ 


எண்‌ : 232 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
கைலாயநாதர்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்தின்‌ கிழக்குச்சுவர்‌ மேல்பகுதி 
நாயக்கர்‌, பொத்து 
கிபி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
பொத்து நாயக்கர்‌ மகன்‌ எறம்செட்டி நாயக்கர்‌ என்பவரின்‌ மனைவி பங்காசிம்மன்‌ 
என்பவர்‌ கயிலாயநாதர்‌ கோவில்‌ சன்னதிமுன்‌ நருத்த மண்டபத்தைக்‌ கொடையாகக்‌ 
கட்டுவித்தமை- 


௧.ஆஅ. 652 - 1905 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


.. அரசம்‌ 


மொழி 


186 


ருதிரோத்காரி வருடம்‌ மாசி 19 

சுவாமி ௩யிலாசநாதர்‌ சன்னதி முன்‌ நிருத்த மண்டபம்‌ 

பொத்து நாய்க்கர்‌ குமாரன்‌ ஏறம்‌செட்டி நாய்க்கர்‌ தேவி பங்காசிம்மன்‌ 
கட்டிவிச்ச உபையம்‌ 


நிருத்த மண்டபம்‌ - கூத்தாடு மண்டபம்‌ 
எண்‌ : 233 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பத்திரகாளி கோவில்‌ கருவறையின்‌ மேற்குப்புறச்சுவர்‌ 
கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ. 296 - 1961 


அந்தியூரைச்‌ சார்ந்த நகரத்தாரில்‌ குமாரவேல்‌ செட்டியார்‌ என்பவர்‌ அழகுநாச்சியம்மன்‌ 
குளம்‌ ஒன்றைக்‌ கொடையாகக்‌ கட்டி வைத்த செய்தி, 


காலயுத்தி வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 12 வடகரை நாட்டில்‌ அந்‌ 
தி ஊரிலிருக்கும்‌ நகரத்தாரில்‌ வண்ணக்கர்‌ கோ 

த்திரத்தில்‌ பாகம்‌ பிரியா செட்டியார்‌ குமாரன்‌ 

குமாரவேல்‌ செட்டியார்‌ அழகுனாச்சியார்‌ அம்‌ 

மன்‌ குளம்‌ கட்டிவிச்சார்‌ உபை 

யம்‌ அடிஅடி வாழையாயி அர்த்தனாரிலிங்கர்‌ லக்ஷ்ச்சிக்கவும்‌ ௨. 


ண்‌ : 234 
ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மலையின்‌ முதன்‌ மண்டபத்தை அடுத்துப்‌ படியேறும்போது இடதுபுறப்‌ பாதை 


09.10.1912 
தமிழ்‌ 


திருச்செங்கோட்டு வட்டக்‌ குமாரமங்கல கிராம மேட்டூப்பாளையத்தில்‌ வசித்த 
தோட்டிகள்‌ பதினால்வர்‌ அரசாங்கத்திலிருந்து பெறும்‌ மொத்த சம்பளத்தைப்‌ 
பதினான்கு ௪ம பர்காகம்‌ பிரித்து எடுத்துக்‌ கொண்ட செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5. 
இடம்‌ 
அரசர்‌ 
தாலம்‌ : 
மொழி : 
செய்தி : 
கல்வெட்டு 
1 
2. 
3. 
4, 
5, 
Hn. 
12. 
12, 
14, 


187 


1912 பரிதாபி வருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ 24ந்தேதி திருச்செங்கோடு தாலூக்கா 
சிகொமரமங்கலம்‌ கிரரமம்‌ மேட்டுப்‌ பாளையத்திலிருக்கும்‌ தோட்டிகளாகிய 
நரம்பல்‌ அனைவரும்‌ செய்து கொண்ட கல்‌ சாதினம்‌ 

மேற்படி கிராமத்தில்‌ தோட்டிகள்‌ அனைவருக்கு 

சர்க்காரில்‌ சம்பளம்‌ ஏர்பட்டதும்‌ அதைத்‌ தோட்டி நாம்பல்‌ பதிநாலு பங்கி 
பிரித்து கொல்ல வேண்டியது தொட்டி 14 பேருக்குல்லாளர்களுக்கு பிரித்து 
கொடுக்க வேண்டியது 

இப்படி பங்காசாரம்‌ பழசி இருக்க தபரிங்ல்‌ காராம்‌ பசுவு கொன்ன கடவில்லே 
போவது 

அர்த்ததாரீஸ்பரந்‌ துணை வீமனசமி துணை பெரியண்ண பில்லை 


எண்‌ : 235 


ஊர்‌ - திருச்செங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 


தி.பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆஅ. 141 - 1915 


இலக்குமி என்பவர்‌ தன்‌ அன்னை பழனியம்மால்‌ பெயரில்‌ சுமைதாங்கிக்‌ கல்‌ 
ஒன்று வைத்த செய்தி. 


விய வருஷம்‌ வைய்பி 4 மகன்‌ அருணாச 
சீ மாதம்‌ 24 தேதி திருச்செ 7. லமுதலி *ெருஞ்‌ 
ங்கோடு கேதாரலி 8, சாதி லெச்சும 
ங்க முதலி மகன்‌ ௧ 9. ரயிக்கு தாயாற்‌ 
வலமுத்து முதலி 70. பழனி௰ம்மா 
குமாறத்தி கவுண்‌ 5, சுமை தாங்கி 
டம்பாளையம்‌ த 16, கல்லு லெச்‌ 

ம்‌ பசுணத்து கொ 17. சுமாயிக்கு 
முந்தவேல்‌ முதலி 18, உயயம்‌ 


* பெஞ்சாதீ - மனைவி 


கல்வெட்டு : 


SNA RN 


கம்‌ 
© 


அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி 


கல்வெட்டு : 


188 
எண்‌ : 236 


ஊர்‌ - திருசசெங்கோடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
யர்யானர்‌ மண்டபத்திலுள்ள கல்‌ 


த்‌ அ ட்ட தடட உட்க கட ட கட ப 


தமிழ்‌ ௯ஆஃஅ, 349 - 1961 


மடம்‌ ஒன்றைக்‌ கட்டுவதற்காக எண்பது அடி நீளமும்‌ அகல மம்‌ ஒத்துவரக்‌ கூடிய 
சதுர அளவில்‌ தென்வடக்குத்‌ திசையில்‌ ஐம்பதாறு தோத்தாரும்‌ ஐந்து சாதி 
பாஞ்சலாத்தாரும்‌ உள்ளம்‌ கொள்ளும்‌ வகையில்‌ கொடையாகக்‌ கீழைத்தெருவில்‌ 
மடம்‌ கட்டக்‌ கொடுத்த செய்தி. 


(வி) ய வருஷம்‌ சித்தி 11. டக்கு அடி 80 
ரை மாதம்‌ 1 தேதி தணகரர்‌ 12. உம்‌ துகலொத்‌ 
அளன்ப(த்‌) தாறு தேசச்‌(தற) 13. தவர லொனெ 
நும்‌ அஞ்சு சாதி ப 14. ங்கு பற்றிக்‌ 
ஞ்சாள (த்‌) தாறும்‌ திருவு 15, கொண்டு 
ளம்பற்றி தன்ம (மி 16. சந்திறாதித்த 
ரூபதின்‌ ப(டிக்கு ழை 17. வரையும்‌ அ 
த்‌ தெருவில்‌ சி 18. னுபவித்து 
(ழைச்‌ சிறகில்‌ மடம்‌ 19. வரவும்‌ ௨. 
ச....தெற்குவ 

எண்‌ : 237 
ஊர்‌ - தூசூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


தெற்கிலுள்ள சின்னக்காவூர்ப்‌ பாறையில்‌ உள்ள கல்வெட்டு 
விசயநகரர்‌, இம்மடி இராமச்சந்திர நாயக்கர்‌ 


08.11.1668 


தமிழ்‌ ௧ஆஃஅ. 2: - 1965 


சகாப்தம்‌ 1590 கீலக வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ பூர்வபட்சமும்‌ '.. எஃணமியும்‌ 
கார்த்திகை நட்சத்திரமும்‌ பெற்ற ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ சந்திர : : ணாத்தன்று 
இம்மடி இராமச்சந்திர நாயக்கன்‌, இலட்சும நாயக்கன்பட்டி, அலங்க : நத்தம்‌ ஆகிய 
ஊர்களில்‌ உள்கடையில்‌ நிலம்‌ விட்டமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸாலிவாஹந சாகப்தம்‌ 1590 இதின்மேற்‌ செல்லா ரீன்ற கீலக 
வருசம்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


்‌ 
& 


மொழி 


5 


09 ௮3 இவ 0 ஒர்‌ 


க்‌ அஷ்‌. 
- மூ 
்‌்‌ 


கார்த்திகை ஞாயிற்று பூர்வ பக்ஷத்து பெளர்ணாமாஸ்யும்‌ ஞாயிற்றுக்‌ 


கிழமையும்‌ பெற்ற காற்திகை நட்சத்திரத்து 


னாள்‌ சந்திர கரகண புண்ணிய காலத்லே இம்மடி ராமச்சந்திர னாயக்கரய(ன 
வர்கள்‌ வென்று மாலையிட்ட பெருமாளய்யரவர்களுக்கு அகரஹாரத்துக்கு 


பாலைபட்டி 


அக்கரை திம்‌ நரயச்சன்‌ திரந்து. ஸூ இருபது. செய்யும்‌ லட்சம 


நாயகனபட்டியும்‌ அலங்காநத்தம்‌ உள்க்கடையும்‌ குடுத்தபடியினாலே 


அசந்திராத்தம்‌ புத்ர பெளத்ர பாரம்பரை யாக அனணுபனித்துக்‌ கொள்ல 
கடவராகவும்‌ இததன்மத்துக்கு அகிதம்‌ பண்ணினவன்‌ கங்கைக்க கரையலே 


காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலே போவான்‌ 


எண்‌ : 238 
ஊர்‌ - தேவனாங்குறிச்சி வட்டம்‌ 


த ர a 


11.11.1692 


தமிழ்‌ 


தேவனாங்குறிச்சியில்‌ வசிக்கும்‌ நல்லான்‌ செட்டி என்பவர்‌ விநாயகர்‌ கருவறையும்‌ 


கோவில்‌ படிகளையும்‌ அமைத்துக்‌ கொடுத்தமை. 


உ ஸ்வஸ்தி ஸ்ரீ சுகாவ்ப்தம்‌ னாலாத்தி 
ல்‌ எண்ணு சத்தி ல்‌ இதில்‌ மே செ 
ல்லானின்ற ஆங்கிர வருஷம்‌ 
காத்கிய ந மாதம்‌ 11 சுக்கிர வாரமு 


ம்‌ அசுவதி நட்சத்திரமு திறயோ 

தசியு பெற்ற னாளில்‌ தே(சி) வினாயகன்‌ 
கெப்பகெறமுன்‌ சோபானமு னாற்ற 

ப்ப கோற்றிரத்தில்‌ நகரத்தாரில்‌ தேவனா 
குறிச்‌ வாசியில்‌ பாசுகட்டி நல்லாசெ 

ட்டி மகன்‌ நல்லா செட்டி உபைய 

ம்‌ குருவே துணை ௨ 


எண்‌ ; 239 
ஊர்‌ - தேவனாங்குறிச்சி வட்டம்‌ 


ட ரக த 


கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 


- திருச்செங்கோடு 


க.ஆ௮.. 436 - 1929 


- திருச்செங்கோடு 


கஆஅ. 437 - 1929 


செய்தி 


கல்வெட்டு : 


க 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


அரசர்‌ ; 


மொழி 


NAAN 


190 


வியாபாரி நல்லான்செட்டி மகன்‌ நாயகர்‌ சிலையை அளித்தது. 


சுக்கில வருஷம்‌ காத்திகை மாதம்‌ 10 


தேதி வினா(பகன்‌ . . ... 


கம்‌ ....வி 


(யாபபரிகளில்‌ . . . த்த பை... ந 
ல்லா(ன்‌) செட்டி மகன்‌ நல்‌ . ... 
த உபையம்‌ குருவேது 


எண்‌ 
ஊர்‌ - தொற்றிபாளையம்‌ 


கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


குழந்தை கவுண்டன்‌ மகன்‌ முத்துக்கவுண்டன்‌ எ 
அளித்த கொடையைப்‌ பற்றியது. 


றவுத்திரி வருஷம்‌ பிற 
ட்டாசி மாதம்‌ 21 தேதி 
பெ ரங்கு) ர்ச்சி தேவ 
ன்‌ பாளையம்‌ குளந்த ௧ 
வுண்டன்‌ மகன்‌ முத்து க 
வுண்டன்‌ . . .... 
பெருமாள்‌ ரேவு 
அயயும்‌ 


12.04.1885 


தமிழ்‌ 


சேலம்‌ புதுப்பேட்டையில்‌ வாழ்ந்த நகர 
்‌ சேர்வை மண்டபம்‌ கட்டுவித்த 


240 


வட்டம்‌ - திருச்செங்கோடு 


௧ஆ.அ. 162 - 1915 


வட்டம்‌ - ஓமலூர்‌ 


௧ஆ.அ. 368 - 1940 


ப த்தாரில்‌ தித்தா செட்டியார்‌ என்பவர்‌ 
செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 


ன்பவர்‌ பெருமாள்மலைக்கு 


கருட 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


அரசர்‌ : 


மொழி 


191 


கலியுக சகா 
ற்த்தம்‌ 4806 செல்லா 
நின்ற பாத்திப 
வருசம்‌ சித்திரை மாச 
ம்‌ முதல்‌ தேதி சேலம்‌ புதுப்‌ 
பேட்டையிலிருக்கும்‌ 
நகரத்தாரில்‌ சாத்தந்‌ 
தை யதிகாரி சி கோ 
த்திரம்‌ திருவம்பல செ 
ட்டியார்‌ குமாரன்‌ தித்‌ 
தா செட்டியார்‌ கெரு 
ட சேருவை மண்ட 
பம்‌ கட்டி வைத்தது 
(சாத்தான்‌ * தந்‌ைத = சாத்தந்தை 
தொல்‌. எழுத்து 348) 


எண்‌ : 242 
ஊர்‌ - நங்கவள்ளி வட்டம்‌ - ஓமலூர்‌ 


23.03.1932 


தமிழ்‌ 
கல்மண்டபம்‌ புதுப்பிக்கப்பெற்ற செய்தி. 


கலியுகம்‌ 4926 வருஷத்தில்‌ சேலம்‌ செவ்வாய்ப்‌ பேட்டை 
தீத்தாசெட்டியாரால்‌ கட்டிய கல்மண்டபத்தை கலியுகாதி 5032 வருஷத்துக்கு 
மிரிசோத்பதி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 10 தேதி திருச்செங்கோடு பொன்னன்‌ 


செட்டி 

யார்‌ குமாரர்‌ சுந்தரம்‌ செட்டியாரால்‌ ஜீர்ணோத்தாரம்‌ செய்யப்பட்டது. 
எண்‌ : 243 

ஊர்‌ - நங்கவள்ளி வட்டம்‌ - ஓமலூர்‌ 


கிபி. 19 ஆம்‌ நூற்றாண்டு 
௧ஆஅ. 369 - 1940 


கல்வெட்டு : 


ட து 


சூ ஒர 


15 


கலம்‌ : 
மொழி 


கல்வெட்டு : 


(ட த அத 


192 


முதற்கல்‌ தொடக்கநிலை சிதைந்துள்ளது. குளத்துக்குப்‌ படிகள்‌ கட்டி முடித்த 
செய்தியை விளக்குகிறது. இரண்டாம்‌ கல்‌ 21.10.1830இல்‌ பொறிக்கப்பெற்றது. ஆதிமூல 
செட்டி என்பவரின்‌ கொடையைக்‌ குறிப்பிடுகிறது. மூன்றாவது கல்‌ 14.07.1854இல்‌ 
பொறிக்கப்‌ பெற்றது. செங்கழனி முதலியார்‌ என்பவர்‌ விநாயகப்‌ பெருமானின்‌ 
திருவுருவத்தை அமைத்தது. 


முதற்கல்‌ 


த்‌ பீடியும்‌ கட்டி முகி 
ஞ்சுது கொளு வட்டி ச 
மும்‌ கணபதிப்‌ பிசாதமு 
தா சேர்வை திருவீளம்‌ 


இரண்டாம்‌ கல்‌ 


விகுறுதி வருஷம்‌ அற்பசி (மாதம்‌) எ. . . . 
கும்பம்‌ ஆதிமூல செட்டி உபையம்‌ 


மூன்றாவது கல்‌ 


ஆனந்த வருஷம்‌ 

ஆளி மாசம்‌ 22 கா 

வாண்டை முதலியார்‌ ம 

கன்‌ செங்கழனி முதலியார்‌ ப9 
னாட வினாயகன்‌ திருவீளம்‌ 


எண்‌ : 244 


ஊர்‌ - நஞ்சைஇடையார்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


சோழன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ 


தமிழ்‌ ௧ஆஃஅ, 42 - 1913 


கல்வெட்டு படியெடுக்க இயலாத நிலையில்‌ கட்டடம்‌ கட்டப்பெற்றுள்‌ 
றுள்ளது. வீர 
இராசேந்திர சிம்ம சதூர்வேதி மங்கலத்துச்‌ சபையார்‌ கோவில்‌ திருப்பணி செய்தமை, 


கோ பரகெசரி பன்மரான இராஜேந்திர சோழ 
தேவற்கு யாண்டு ஏழாவது வடகரை 

இராசாசியர வளநாட்டு இடையாற்று இருந்து 
பணிப்பணியால்‌ பணித்து இவ்வூர்‌ சீ கயிலாஸமாக 
திருவேயில்‌ வாயிலுடைய பரமேசுவரர்க்கு ஸ்ரீ 
காரியம்‌ செய்ய 


ன ததக க. 


7. 
க. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு 
1. 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


86 நமக -18 


தேவர்க்கு இவ்வீரராசேந்திர சிம்ம சதுர்‌ 
வேதி மங்கலத்து சபையோம்‌ இது பன்மாகேசுவர 


எண்‌ : 245 


ஊளர்‌ - நாட்டாமங்கலம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ விளக்குத்தூ ணில்‌ உள்ள கல்வெட்டு 


நல்யாணி அவினாசி நல்லதம்பி மகன்‌ குமாரசுவாமியின்‌ பணியாள்‌ உபயம்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ விசைய கலியு 
காப்தம்‌ 4642 

மேல்‌ செல்லா 

நின்ற பிலவ 

அப்பசி 

கலியாணி அவனா 

சி நல்லதம்பி மகன்‌ 

குமார சு 

வாமி அடப்பன்‌ 

உபையம்‌ 


எண்‌ : 246 


ஊர்‌ - நாமககல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
நரசிங்கப்பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ நடுச்சுவர்‌ 

சோழன்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 

கி.பி. 1228 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 22 - 1 - 11 
இக்‌ கல்வெட்டுப்‌ பல துண்டுகளாக ஆங்காங்குப்‌ பதிக்கப்பெற்றுள்ளது. ஒரு 
கல்துண்டு இராசராசசோழனின்‌ 9ஆம்‌ ஆட்சியாண்டைக்‌ குறிப்புகிறது. கோவில்‌ 
பணிக்காக நிலம கொடையாக அளித்தசெய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. மற்றொரு 
துண்டுக்கல்லில்‌ விடுகாதநாகிய வத்தராமன்‌ என்பவர்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளார்‌. 
நாட்டவரில்‌ பலருடைய பெயர்கள்‌ இடம்பெற்றுள்ளன. மூன்றாவது துண்டுக்கல்‌ 
இறைவன்‌ எம்பெருமான்‌ சிங்கப்பெருமாளுக்கு நிலத்தைக்‌ கொடையாகக்‌ 
காசியப்பன்‌ செந்தாமரைக்‌ கண்ணன்‌ என்பார்‌ அளித்த செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. 
மற்றொரு துண்டுக்கல்‌ அரசன்‌ பெயர்‌ அறிய இயலாத இண்டாம்‌ ஆட்சியாண்டைக்‌ 


194 


குறிப்பிடுகிறது. கோவிலுக்குத்‌ திருவிடையாட்டமாக இறையிலி நிலம்‌ அறிந்த 
செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. கல்வெட்டுப்‌ பகுதி சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
» 
1, ராஜ... 10. .  -  ஆண்டானேன்‌ . . 
2, ,நநரட்‌ .. . Hn. . .. ஏழச்சம்‌ ஒழியாமல்‌ . . . 
3. , வந்துட்ட . .... 12, . . ௨ ல்தான(திதா(ிக்கும்‌ இக்‌ . . 
4. னன்‌ என்னு .. . 13, . . . ஊர்‌ இராஜ (நம்பிதிருவ . . 
க. . மிக்கு மேற்‌ .... 14, . . குறிச்சி ராய(ஸ௦ம்‌ முன்னையர 
6. . கும்‌ தேவநா ... . 15, இப்படிக்கு கல்லிலுட்‌ வெ. . 
1 , ப்புறமாக வீட்‌ . . 16. டவர்‌ வாசல்‌ அடிஇலும்‌ . . . 
8. ன்று கொலுக்‌ .. . 17. - ... தேவன்‌ எழுத்து இப்படி, . . 
9. . ட்டிக்குடுக்கே . . . 
(2) 
i ட்டு வீநியோகமென்று தண்டுவன இராஜ இ... 
2. ற்கு வேது முகல்‌ இன்னாய(ன்‌) மாற்கு தீருவாராக . , , 
3. . த்துக்கும்‌ திருப்பணிக்கு முடலாகக்‌ குடுத்தோ . . . 
4. . வோம்‌ 9வது முதல்‌ புறக்கடமை நாட்டுவீநி . . 
க்‌ _வ்வருவன இ. . . வது இப்படிக்கு வி... 
6. ட த்தராயன்‌ எழுத்து இப்படிக்கு சக்கரவந்தி . . . 
7. ட டிக்கவணிக சக்கரவத்தி எழுத்து இப்படி . . . 
8. . தாக்கள்‌ எழுத்து இப்படிக்கு வீ . . . 
9, , திர சிலைய செட்டி எழுத்து . . . 
10. . கேயன்‌ எழுத்து 
3 
1. ..... மங்க(லத்து கா பன்‌ செந்தாமரைக்கண்ணன்‌ சீங்கப்பெருமாளான சீ 
புலி... 
2 டட திருவாரைக்கல்‌ எம்பெருமான்‌ சிங்கப்பெருமாளுக்குத்‌ திருவி. . 
3 டமாக விட்ட நிலமா(ஷூது இவ்வூர்‌ குளக்கீழ்‌ தித்தவதிக்கு விரையாச்சிலை 
. வடக்கு இன்‌(னரிலாங்கண்ணாற்று முதற்சகிரத்து உடைப்பொரு 
சரிக்கு நிலங்கா . . . 
(4 
1, . டினா மொழி நாட்டு விடுகாதநான வத்தராய(ன்‌) மின்னாமொழி , . . 


2, . ..... விசையபாலனும்‌ பவித்திரமாணிக்கத்து வணிகசக்கரவத்தியும்‌ . . 


w 


12 


அலே = 


சேநமக -13.௨. 


196 


(5) 


, சிலையசெட்டியும்‌ இராசராச(ச்‌ சிலையசெ டியும்‌ ரில்‌ ச்க்கரவத்தி 
ம்‌ சேந்தமங்கலத்து தேசி மாதாக்களும்‌ (தமம்பரகுரிச்சியில்‌ முத... 


(6) 


. சாந்தப்‌ பூலப்பனும்‌ மணத்திடலில்‌ வென்னானரில மொல . ... 
, பூம்‌ காட்டு வீரப்பின்ணாண்‌! ரனும்‌ உள்ளிட்ட நா டவரோ . . 
. திருவாரைக்கல்‌ நாயன்மார்‌. கோயில்‌ தானத்தாறகு 


(7) 


. நில முழ்கிரிகைக்கும்‌ எப்பேறபட்ட இறைக்கும்‌ எச்சொற்றுக்கும்‌ வே 
. மணியாற்கு குடுத்து இறை இழிச்சி திருவிடை யாட்டமாக விட்டுக்‌ 


குடித்‌ . . . . 
. ண்பூரி கநம்பியேன்‌ திருக்கரத்தில்‌ . . . . , கல அரிசி அமுது . . 
(8) 
. கொண்டு செல்வார்சுளுக்கும்‌ இந்தாயநார்‌ திரிவிரை 
. பொலிநுட்டரக . . . திருவரரைககல்‌ 
ட (9) 
. இப்படிக்கு . . - 5. - அமைக்கும்‌ இப்ப... 
, வணிகர்‌ விச... 6. . இனத்‌ கங்கந்‌ மு. 
... க்குத்தும்‌ பங்கு . . . 7H வவ்செபத்து 
. சந்தன்‌ சாந்தன . . . 8. - Yio 
(10) 
தகர... . 4. விட்டபடி எல்லை. . 
. எழிக்‌ . . . 5. ம்‌ தீிருவயறிகல்‌ .. . 
மிரு . அும்‌. . . ந்‌ பிகுர்‌! க்‌ 
(12 
. திருவி, . . ட்‌. ட சட்டி திருநாளும்‌ . . , 
டர கார... 7. இப்படி சந்திராதி . . . 
உ... வேகாந்யயக. . . 8. உ ட்ரக்கொள்வதே. . . . 
. ரநகைக்கு . . . 9. - கீராயன்‌ எழுத்து / /... 
டல்லவாடிை. . 10. ரக்ல்‌ நாயன்மார்‌ திருமா... 
. கையாலே ஓ... 16. - திழுவிடையாட்டமாம்‌ வரு, 
. . ஐஞ்சாவது முத 17. த 22வது கார்முதல்‌ புல்லு . , 
, மிலி திருவிடை 18. லம்‌ ஒருமாவரையு(ம்‌) கொண்‌. 
, . புன்செய்‌ நான்‌ . ., 19. லியாக விட்டோம்‌ இந்நிலம்‌... 
. காணியும்‌ இந்த 20. .. (தே) இந்நில மிரண்டு மா சந்தி. 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


2. 

3. 

4, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 


1 


196 
எண்‌ : 247 


ஊர்‌ - நூமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
ஊரங்கநூதப்‌ பெருமாள்‌ கோவிலிலுள்ள நடூச்சுவர்‌ 


ரே ாழன்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 
தி.பி. 1246 
தமிழ்‌ தெ.இக.தொ 22 - 1-9 


வேதநாயகப்‌ பெருமாளுக்குப்‌ பவித்திர மானரிக்கபுரத்தில்‌ நிலம்‌ விட்டமை. %ல்வெட்டு 
முழுமை பெறவில்லை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராசராசதேவற்கு யாண்டு 
30வது புல்லை வேட்டு 

வரில்‌ நற்காவேரி நாடாழ்வா(ன்‌) தேசி ஆளப்பிறந்தான்‌ மும்முடி சோழச்‌ 
சக்கரவத்தி ஆன அங்கராயனே 

ந்‌ நான்‌ உகந்தருளுவித்த வேதநாயகப்பெருமாளுக்கு பவித்திர மாணிக்கத்தில்‌ 
துதக்குளத்தில்‌ வடக்க 

ரம்பில்‌ வழிநடை காணியில்‌ தனமசங்காதி கோலால 1/4 இக்காலுக்கு ௬ூ...... 


எண்‌ ; 248 


ஊர்‌ - நாமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
மலைமேலுள்ள பாழடைந்த கருவறைச்சுவர்‌ 


பாண்டியன்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
கி.பி. 1279 


தமிழ்‌ தெ.இகதொ 22 - 1-5 


திருவாரைக்கல்‌ மலைமேல்‌ உள்ள அருளாள விண்ணகரான எதிரிலிப்‌ 
பெருமாளுக்குப்‌ பதினோரு காணி நிலம்‌ இறையிலியாக விடப்பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடபன்மரான திருபவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுன்தீர 
பாண்டிய தேவற்க்கு யாண்டு 2வது தை மாதம்‌ 21 தேதி நாள்‌ ஏழூர்‌ நாட்டு 
ஸபையோமும்‌ நாட்டோமும்‌ நகரத்தோறும்‌ திருவாரைக்கல்த்‌ திருப்பதியில்‌ 
திருமலைமேல்‌ அருளான விண்ணகரான எதிரிலிப்‌ பெருமாளுக்கு நாங்கள்‌ 
இன்னாயனார்‌ திருமுன்பு இக்கோயில்‌ காணியுடைய நும்பீமாரில்‌) வரதர்‌ 
கையில்‌ நாங்கள்‌ உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்த நன்செ(ய்‌) நீலம்‌ குற்றர ர்‌ நிலம்‌ 
காணி சேந்தமங்கலம்‌ நி(ம்‌) காணி வானவன்‌ மாதேவி 

நிலம்‌ காணி கல்லியாணி நிலம்‌ காணி தாழிம்பாடி நிலம்‌ காணி வீடசாணம்‌ 
நில கரணி இன்நிலம்‌ பதின்னொரு காணியும இன்னாயனார்க்கு அமுதுபடி 


4. 
5, 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2. 
3. 
4. 


197 

திருவிளக்கு உடலாக உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ ஏழர்நாட்டு ஸபை 
யோமும்‌ நாட்டோமும்‌ நகரத்தோமும்‌ இதுக்கு விலங்குதல்‌ செ. . . ண்டாமா(கில்‌ 
மூவேழு இருபத்தொருபடி கால்வழி யேழச்ச மறுவா(ன்‌ இமப்)படிக்குருமனியில்‌ 
சிராமநம்பி (எழுத்து பள்ளி கொண்டானன்‌) எழுத்து சுந்தரபாண்டி பிரமராயர்‌ 
எழுத்து ஏழுர்‌ சக்கரவத்தி எழுத்து பவித்திரமாணி(க்கத்து சிலையசெட்டி(கள்‌) 
எழுத்து சகொங்கராய(ன்‌) எழுத்து கல்லியாண செம்பியதரையர்‌ எழுத்து 
தும்பங்குறிச்சியில்‌ செய்யப்பன்‌ எழுத்து கதாடும்‌ தேவர்‌ . . . அணியாழ்று 
செய்யப்பன்‌ எழுது காநபகையில்‌ கொங்கவேளா . . பாமங்லைத்து 
டாசரலத்து ப(த)க்காப்பிள்ளை மலையாண்டான்‌ இவ(க)ன்‌ 
கைமாட்டாங்கானமைக்கு (குறும்பங்குறிச்சியில்‌ கூத்தாடுந்‌ (தேவர்‌ எழுத்து 
நாயனார்‌ நல்லாரில்‌ நாவி *கைமரட்டாங்கனமைக்கு செயய்யப்பன்‌ எழுத்து 
மா(ழ)ல்‌ ிபரியயலலி கை. . . காநமைக்கு . . . . தர்‌ எழுத்து சிறுமன்றர்‌ 
எழுத்து நாட்டூர்‌ பணியால்‌ (நூப்டுக்‌ கணக்கு யெரிய உடையான்‌ 


எழுத்து 
* தற்குறி 


எண்‌: : 249 


ஊர்‌ - நாமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
முனியப்பன்‌ கோவில்‌ அருகிலுள்ள பாறை 


கோனேரின்மை கொண்டான்‌ 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ தெ.இ.க.தொ 22 - 1 - 14 
தென்‌ பூவாணிய நாட்டு முப்பளைசமுத்திரச்‌ சதுர்வேதி மங்கலத்துப்‌ பாசாற்றூ ர்‌ 
சர்வதேவ பட்டர்களுக்குச்‌ சுந்தரபாண்டியன்‌ ஏழூர்‌ நாட்டில பல ஊர்களிலுமாகக்‌ 
குழ்‌ 1020 கொடுத்ததை ஏழூர்‌ நாட்டுச்‌ சபையாரும்‌ நாட்டாரும்‌ நகரத்தா உம்‌ எற்று 
இறையிலியாக அளித்தமை. 


த்ரிபுவனச்‌ சக்கரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ ஏழுர்‌ நாட்டு 
ஸமையார்க்கும்‌ நாட்டார்க்கும்‌ நகரத்தார்க்கும்‌ பாசாற்று ஸ்ர்வ்வ தேவபட்ட 
ஸர்வ்வக்கிருதுக்களுக்குத்‌ தாங்கள்‌ (ப)லவூர்‌ 

களிலும்‌ பூதான (கரதாண)மாக இருபத்து நாலடிக்கோலால்த்‌ தாங்கள்‌ 
இவர்க்குக்‌ குடுத்த குழிஆயிரத்திருபகும்‌ தாங்களிவர்க்குக்‌ குடுத்தபடியே 
நாமுங்‌ குடுத்து இந்நிலத்திலே வேண்டும்‌ பயிற்‌ 

செய்துகொண்டு (சந்திராதித்பவரையும்‌ முதலடங்க இறையிலியாக அனு 
விக்கும்படி சொன்னோம்‌ இப்படிக்கு இவ்‌ஒலையே மிடிபாடாகக்‌ கொண்ட்‌ 
இந்நிலம்‌ சந்திரதித்பவரையுஞ்‌ செல்லக்‌ ௧ 

ல்லிலுஞ்‌ செல்ரிலும்‌ வெட்டுவித்துக்‌ குடுக்க இவை விளத்தா ருடையான்‌ 
எழுத்து இவை சுந்தரபாண்டியக்காங்கயராயன்‌ எழுத்து யாண்டு 5 நாள்‌ 42 
திரி சவனச்சக்கரவத்தி கோனேரின்மை கொ 


6. 
7 
ஃ 
இ! ம்‌ 
அரசா 
சாலம்‌ 
மொம்‌ 
செயரி 
கல்வெட்டு . 
1. 
2: 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
9. 


198 


ண்டான்‌ ஏழர்நா(ப்டு னை யார்க்கும்‌ நாட்டார்க்கும்‌ நகரத்தார்க்கும்‌ பாசாற்றா 
ர்‌ ஸ்ர்வ்வஷேவ ட்ட ஸர்வ்வக்கிருதுக்களுக்குத்‌ தாங்கள்‌ இருபத்து நா(லடிக்‌ 
கோலால்‌)ப்‌ பல வூர்களிலும்‌ விட்ட குழி 1020 ம்‌ வ 

ரியிலார்‌ கணக்கிலும்‌ கழிக்கச்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு இவ்‌(ஒலை 
பிடிபாடாகக்‌ கொண்டு இந்தக்‌ குழி ஆயித்திருபதும்‌ முதலடங்க்‌ 
இறையிலிய(ரவதை தங்கள்‌ நா(ப்டுக்‌ கணக்கிலுங்‌ கழித்து சந்திரா 
வீதயவற்‌ செல்லக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ குடுத்து முதல்‌ அடங்க 
இறையிலியாக அனு வித்துப்‌ போதுவார்‌ (இப்படி பண்ணுக இவை 
கப்பலா ர்‌ உடையான்‌ எழுத்து இவை வாணாதரரயன்‌(ற்‌ 

எழுத்க ௨. மாண்டு 5 நாள்‌ 42 


எண்‌ : 250 


ஊர்‌ - நூமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
கோட்டை முனியப்பன்‌ கோலில்‌ அருகிலுள்ள பரந்த பாறை 


நதாடுவுரி அமை கொண்டான்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.௫கதொ 22 -1- 13 

வடகொங்கு ஏுழர்‌ நாட்டாரும்‌ நகரத்தாரும்‌ வைத்தியப்புரந்தரன்‌, அங்கை வத்தியரில்‌ 
நாகூர்சுவனன்‌ பாராசிரியன்‌ ஆதித்ததேவன்‌ திருவம்பலப்‌ பெருமான்‌ என்பானுக்கு 
ஏழூர்‌ நாட்டு வானவன்‌ மாதேவி என்ற ஊரை இறையிவியாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரீபுவநச்‌ சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
அங்பவைத்யரில்‌ நாங்கூர்‌ ஸ்வனந்பா 

ராஸ்ரீயன்‌ ஆதித்கதேவன்‌ திருவம்பலப்‌ பெருமாளான வைத்யபுரந்தரற்கு வ 
ட கொங்கு ஏழுர்நாட்டு வானவன்‌ மாதேழி நான்கெல்லைக்குட்பட்ட நஞ்சை) 
புன்செயும்‌ 

நத்தமும்‌ நத்தப்பாடும்‌ வாஸ்துவும்‌ வாஸ்துஷேமு(ம்‌) குளமும்‌ குளப்பரிப்பும்‌ 
தோட்டமும்‌ தோ 

ட்டக்கூறும்‌ ஆற்றங்காலும்‌ துரவும்‌ காடும்‌ மலையும்‌) மற்ரு மெப்யே) 
ற்பட்ட ஸமஸ்தப்ரா 

ப்திகளிலும்‌ (பிழந்தேவதானம்‌ கிருவிடையாட்டம்‌ பள்னிச்சந்தம்‌ பட்டர்‌ 
களிறைமி(லி) நீ 

க்கியுள்ள ஸம(ஸ்தப்ரா)ப்திகளும்‌ எட்டாவது புரட்டாதி மாகமுகல்‌ 
உதகபூர்வ்வதர்ம்மதாந இரையிலியா 

கத்‌ தந்தோம்‌ இத்தால்‌ (வரும்‌ கடமை பொந்வரி கற்பூர வினியோகம்‌ 
மரவடை புன்பயிர்‌ தறிஇறை செக்கிறை தட்‌ 

பொல தட்டார்ப்பாட்டம்‌ ஏர்வரி இனவரி இடை வரி எரிமின்பாட்டம்‌ 
காணிக்கை காத்திகைப்பட்டை நல்லெரூய 


10. 
1. 
12. 
13. 
14. 
15. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3: 
4. 
த்‌, 
த்‌ 
7. 


199 


நற்பசுப்‌ பஞ்சுபிலி ஓலை எழுத்து வினியோகம்‌ வாசல்பேறு இலாஞ்‌ சினைப்‌ 
பேறு வெட்டி ஆள்‌ தேவை தச்சுத்தே 

வை ஆனைச்சாலை குதிரைப்பந்தி மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட இறைகளும்‌ 
இன்னாள்முதல்‌ வரியிலார்‌ கணக்‌ 

கிலும்‌ கழித்து முன்னை யானையும்‌ பழம்சிபரையும்‌ முதறைத்‌ தவிர்த்துத்‌ 
தமக்கு முதலடங்கலும்‌ 

இறையிலி ஆகவும்‌ தரநாயமநவிக்கிரயங்களுக்‌ குரித்தாகவும்‌ தந்‌ தோம்‌ 
இப்படிக்கு சந்திரதத்தவற்‌ செல்வதாகக்‌ 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொண்டு அனுபவித்துக்‌ கொள்ளவும்‌ பார்க்க 
இவை இலைநல்லர ருடையான்‌ 

எழுத்து இவை சுந்தரபாண்டியப்‌ பல்லவராயன்‌ எழுத்து அளவு 16 


எண்‌ : 251 


ஊர்‌ - நாமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
கோட்டை முனியப்பன்‌ கோவிலுக்கருகில்‌ உள்ள பாறை 


பாண்டியன்‌, சுந்தரன்‌ 


கி.பி, 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெ.இ.க.தொ 22 - 1. 13 


ஏழூர்‌ நாட்டுச்‌ சபையாரும்‌ நாட்டாரும்‌ நகரத்தாரும்‌ நாங்கூர்‌ கவர்ணன்‌ பாராசிரியன்‌ 
ஆதித்ததேவழன்‌ திருவம்பலப்‌ பெருமாளான வைத்யபுரந்தரக்கு ஏர்‌ நாட்டில்‌ 
வானவன்‌ மாதேவி என்ற ஊரை இறையிலியாக அளித்த செய்தி, சுந்தரபாண்டிய 
தேவரின்‌ ஆணைப்படி இக்கொடை அளிக்கப்பெற்றது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஏழர்நாட்டு ஸனயைரும்‌ நாட்டாரும்‌ நகரத்தாரும்‌ நாங்கூர்‌ 
ஸ்லர்ண்ணந்‌ 

பாராஸ்ரீயன்‌ அதித்ததேவன்‌ திருவம்பலப்‌ பெருமாளான லைத்யபுரந்தரர்க்கு 
எங்கள்‌ 

நாட்டு வானவன்மாதேவி நான்கெல்லைக்குள்பட்‌!.. ஸகலப்ராத்திகளும்‌ 
எட்டாவது 

பூரட்டாதி மாதமுதல்‌ பண்டூடைய்யாரையும்‌ பழம்‌ பேரையும்‌ முதலறத்‌ 
தவிர்த்து இவ்வூர்‌ ஸகல 

ப்ராப்திகளும்‌ தமக்கு உதகபூர்வ்வ தர்ம்மதானமாக ஸர்வ்வமாந்யமும்‌ 
இறையிலி ஆகம்‌ மெகுமான்‌ 

சுந்தரபாண்டிய தேவர்‌,தந்தருளின திருமுகப்படியே நாங்களும்‌ தமக்கு உதகம்‌ 
பண்ணி 

இறையிலி ஆகத்‌ தந்தோம்‌ இப்படிக்குப்‌ பணியால்‌ நாட்டுக்கணக்குச்‌ சூரிய) 
தேவன்‌ 

எழுத்து 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


பு 


வ தகு தல்ல 


00.௬ உ 0௨2 


200 
எண்‌ : 252 


ஊர்‌ - நூமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
அரங்கநாதப்பெருமாள்‌ கோவில்‌ சுவரில்‌ கட்டப்பெற்றுள்ள துண்டுக்கல்‌ 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
கிபி, 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ தெஇக.தொ 22 - 1-8 
அரங்கநாதப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கும்‌ பணிபாளர்களூக்கும்‌ இறையிலி நிலம்‌ 
கொடுக்கப்பட்டமை. கல்வெட்டுகள்‌ பல துண்டுகளாகப்‌ பதிக்கப்‌ பெற்றுள்ளன. 
திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ எனச்‌ சோழ அரசரைக்‌ குறிப்பிடுகிறது. திருவாரைக்கல்‌ 
குன்றிலுள்ள வேடநாயகப்‌ பெருமாள்‌ திருமடைப்பள்ளிப்‌ புறமாக இரையிலி நிலம்‌ 
கொடையாக அளிக்கபெற்ற செய்தி குறிப்பிடப்பெற்றுள்ளது. திருப்புல்லாணிநாதர்‌, 
மாதவன்‌ திருவாலிநம்பி, உத்தமநம்பி ஆகிய கொடையாளர்களின்‌ பெயர்கள்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. 


(அ) 


: - ங்கரயனும்‌ இ... 
 ப்பதியில்‌ வேதநாயக்‌ . 
. தரை உ௰த்கிசையப்‌ ௭. . 
: ய்மிரார்‌ தாதற்கு திருகுடந்‌ . . 
. உலை தீருக்கலிவென்ற தாத . . 


(வு 


. ௨ பைகுடி பெரியபெருமாள்‌ தாதர்‌ . 
. ரங்கநாராயண தாதற்கும்‌ இ. . 
. பெந்‌ திருவாலிநம்பிக்கும்‌ தா . . 
 டுத்தாருட்பட. பங்குக்கும்‌ திரு . . 
த்தில்‌ அந்த அகரம்‌ பட்டர்கள்‌ . . 
. வது ஓரமவாக பன்னி . . 
திலே அஞ்ஞாறு குழி. . 


(இ 


௨ ஸ்தி ஸ்ரீ தீரிபுவனச்சக்க . . 
... வாரைக்கல்‌ வேதந . . 
. ..மநாட்டு வடகரை . . 
. லம்‌ இரண்டு மாவும்‌ அ . 
மிலி நிலமாக பன்னிரு . . 
ட ௨ல்‌. இருவேலி நீலமும்‌ . . 
 றையிலி முற்று . , 
. இன்வகாம்ம . 


1 
2. 
3, 
4. 
த, 
6. 
1 
2. 
3. 
4. 
5. 
இடம்‌ : 
அரசர்‌ : 
காலம்‌ : 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு : 
ர்‌, 
2, 
3. 
4. 
5, 
6. 
7. 
8: 
9, 
10 
11 


னு 
Nw 5 


£01 
(ஐ) 


டு திருமடைப்பள்ளிம்‌ புறமாவதாகவும்‌ . . 
, வேதன்‌ காரி மாறப்பிரான்‌ தாதற்கும்‌ திரு . 
, . ௬ுப்புல்லாணிதாதற்கு திட்டைகுடி . . 
.  யகந்‌ மாதவம்‌ திருவாலி நம்பிக்கும்‌ . . 
,.. தத்தமநம்பிக்கு மிவமம்‌ திம்மி எடுக்‌ . . 
வில்‌ அகரபட்டர்களுக்கு (செய்வ) . . 


(௨) 

தட விக்கெல்லை . . . ன்‌ தம்பி தேசி ஆப 
,. முடிகொல்லி (மழை நாட்டுத்‌ தீழுவாடை . . 

- கோயீலில்‌ . . . தம்மியும்‌ திருமம்‌ . . . 
.., தரபட்பர்கள்‌ கெளக . . 

, சசலுத்துவிதாக . . 

எண்‌ : 253 
ஊர்‌ - நாமக்கல்‌ ம்‌ ஃ நாமக்கல்‌ 


நரசிங்கப்பெருமாள்‌ குகைக்‌ கோவில்‌ அவர்‌ 


எக லத்த இடு ஐ ர த்தல்‌ 


கிபி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெஇகதொ 32 - 1-10 
கொங்கு மண்ட லப்‌ பகுதியில்‌ உள்ள கம்மியர்‌, சிங்கப்பெருமாள்‌ மற்றும்‌ 
பன்ளிகொண்டப்‌ பெருமாள்‌ கோவில்களின்‌ திருப்பணிக்காகக்‌ குடிக்கொரு பலமும்‌ 
ஒரு மிடா தானியமும்‌ கொடுத்த உடன்பாட்டு ஆவணம்‌. 


ஸ்வஸ்தி (ரீ மஷாவிஸ்வ கர்ம்மாக்காவேகிஏகத்‌ 
ஸரரபூலோகபால ஹிரண்யநாம வி 

த்யா . . . நரஸிங்ஹ ஆக்ஞாவேதி ஆர திருவா 
(லறித்தலத்திருப்பதியில்‌ சிங்கப்பெருமாளு 

க்கும்‌ பள்ளிகொண்ட பெருமாளுக்கும்‌ எங்கள்‌ பிதாவான 
வ. . , தர்ம்ம ர்ம்மா கையால்‌ நாங்கள்‌ சதுர்ம்மு மான 


ஸ்ரீ. | கொங்கு மண்டலத்தில்‌ முழுகுமல்லவர்களோம்‌ 


கூடி... ர்ம்மபரிபாலருமாகவேணுமென்று ஜீ 
ர்ணோர்த்தாரசெதுக்கு வேணுமென்று சொல்லி குடிக்கு 

ஒரு பணமும்‌ ஒரு மி(பா தாந்யமும்‌ வச்சுக்குடுத்தோம்‌ 
இது குடாச ஐராரவர்கள்‌ டண்கலம்‌ (ந) தகத்தும்‌ வெண்கல 
மெடுத்தும்‌ - . . தந்தம்‌ அக்ஞுயரித்துக்‌ கொள்வ 


13 
14. 


7 
18. 
15. 
20 
21. 
22. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி : 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4, 


202 


ராகவும்‌ . . . வ்வெங்கிற ஜாதி உள்ளதகனையும்‌ பரிபா 
லநம்‌ நடப்பதாக ஸமையம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
எந்‌... (முகப்‌ பரவாடை விரித்துப்‌ மலர்‌ கொ 


ஸ்ட அபசரிப்பதாகிவும்‌ இத்தர்ம்மத்துக்கு சலிரம்‌ கண்ட 

வர்கள்‌ பொல்லாங்கு சொன்னவர்கள்‌ நம்மிட ஜாகி 

க்கப்ப ட... பாதியும்‌ அவன்‌ வழிவழி ஹிரண்யநாமம்‌ அற்றும்‌ 
பொலி அறுவாராகவும்‌ இதர்ம்மத்தை பரிபாலநம்‌ கண்டவர்கள்‌ யா 
(குங்கள்‌ தலைமேல்க்‌ கொண்டோம்‌ (இ தர்ம்ம (ம்‌) (ஊரு) 
சந்திராதிதவரை நடப்பதாகவும்‌ நம்‌ படை(லிலர்‌ ஈரும்‌ ஸாக்ஷி 
/அல்ணீவனகரத்தோம்‌ 


மிடா - பானை 
சோறு செப்பி னாயரம்‌ மிடா (சீவக . 60% 


எண்‌ : 254 


ஊர்‌ - நாமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
கோட்டை முனியப்பன்‌ கோவில்‌ அருகிலுள்ள பரந்த பாறை 


பாண்டியன்‌, ஆறாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
10.07.1322 
தமிழ்‌ 


தென்‌ பூவாணிய நாட்டு அகரம்‌ முப்பவை சமுத்திரச்‌ சதுர்வேதி மங்கல ந்து 
பாசாற்றூர்ப்‌ பட்டர்களுக்குக்‌ கொங்காள வீரசோழ மண்டலத்து நாடாழ்வார்‌ நாட்டுக்‌ 
கீழ்கரையெழு நாட்டுச்‌ சபையோரும்‌ நாட்டோரும்‌ தங்கள்‌ நாட்டின்‌ பல 
ஊர்களிலருந்து ஆயிரத்திருபது குழி நிலம்‌ இறையிலியாகக்‌ கொடுத்தமை. அந்நிலம்‌ 
பலவிடங்களில்‌ இருந்ததை எல்லைகள்‌ சுட்டிக்காட்டி அதன்‌ அளவு வரையறுத்துக்‌ 
கூறப்பெற்றுள்ளது. 


ஸ்ரீமந்‌ கீத்திக்கு மேற்‌ கோச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ 
சுந்தரபாண்டிய தேவற்கு பாண்டு 4வதுக்‌ கெதீராவது கற்கடக நாயற்று 10 
தியதி சார்வ பக்ஷத்து ஏகாதெசி 

யுஞ்‌ சனிக்கிழமை பெற்ற ரோஹிணி நாள்‌ கொங்கான வீரசோழ மண்டலத்துத்‌ 
தென்பூவாணிய நாட்டு அகரம்‌ ஸ்ரீ முப்பவ்வை சமுத்திரத்து சதுர்வேதி 
மங்கலத்து பட்டர்களில்‌ பா 

சாற்றர ர்‌ ஸர்வ தேவபட்ட ஸர்வக்‌ கிருதுக்களுக்கு இம்மண்டலத்து 
நாடாழ்வர்‌ னாட்டுக்‌ கீழ்கரை யேழு நாட்டு ஸபையோமும்‌ நரட்டோமும்‌ 
நகரத்தோமும்‌ உதகபூர்‌ 

வமாக தர்மதாந பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது இந்த 
ஸர்வக்கிருதுக்களுக்கு பூதாந கரநாத ஸர்வ மான்யமாக உகதம்‌ பண்ணித்‌ 
குடுத்த இருபத்து நாலடிக்கோலாற்‌ கு 


10. 


Hn 


12. 


13. 


14. 


15. 


16. 


17 


18 


19. 


203 


ழீ 1000 இக்குழி ஆயிர்த்தக்கும்‌ நமரியான பண்டித முச்சன சதுர்வேதி 
மங்கலக்குப்‌ பெரிய குளக்கீழ்‌ ராசராசன்‌ வாய்க்காவுக்குக்‌ தெற்கு 
மவராதேவ வதிக்கு மேற்கு (திருவ மாக்கல்‌ 

நாயனார்‌ திருவிடையாட்டத்குக்கு வடக்கு அவதியாற்றுக்குக்‌ கிழக்க 
இவற்கு நவமணியார்‌ உகம்‌ பண்ணிக்‌ குடுக்க கேோடடத்துக்‌ கிழக்கு இவ்வூர்‌ 
சகெளசிகள்‌ திருப்ப . . . . . .. மடக்கி. 

த்கக்குத்‌ தெற்கும்‌ இன்னான்‌ கெல்லைக்குட்பட்ட புறவம்‌ மூலையென்று 
பேடிடைய தடியால்‌ இருபத்து நாலடிக்‌ கோலாற்‌ குழி 150 இக்‌ சாறி 


நூற்மையரதும ..... ர 2 கா்‌ அம்‌ ம 
க்யாதி சவுர்வேதி மங்கலத்துக்கும்‌ முசுறியான புவனலோக மானரிக்கச்‌ 
சதுர்வேதி மங்கலத்சுப்‌ பெரிய குளக்கீழ்‌ . . . . லிவாய்க்கா 


லுக்கு மேற்குச்‌ சறுக்கண்‌ பற்றுக்குக்‌ கிழக்கு இவ்வூர்‌ நாயனார்‌ பொன்‌ 

வேய்ந்த பெருமாள்‌ திருவிடையாட்டத்துக்குத்‌ கெற்கு அற்‌ பொது நிலக்குக்கு 

வடக்கும்‌ கடி எட்டி . . . .... பாற்குழி 

(97ம்‌ இற்கு விட்டுச்‌ சறுக்கண்‌ பற்றுக்குத்‌ தெற்கு மேலைக்காட்டூக்குக 

கிழக்குக்‌ கைவாய்க காலுக்கு மேற்கு ஊற்பொது நிலத்துக்கு வடக்கும்‌ 

இன்னான்‌ கெல்லைக்குட்பட்ட . . . . . . னாற்குழி 113 

ம்‌ அகக்குழி 220 இக்குழி இருந ற்றிமுபகும்‌ ஏாழரான மும்முட சோழுபுரத்துப்‌ 

பெரிய ஏரிக்கீழ்‌ நிலத்திற்‌ தெற்கு நோக்கி போந்த வாய்க்காலுக்கு மேற்கு 

தென்‌ கிழக்குத்‌ கேவகாளத்துக்கு மேற்கும்‌ தெ 

ன்ன கோலா ர்‌ மணல்‌ முந்கிரிகைக்குத்‌ தற்கு நடுவில்‌ வாதுக க்ப்‌ போகிற 

வாய்க்காலுக்குக்‌ கிழக்குக்‌ குலோத்துங்க சோழச்‌ சிலைய/சடடியார்‌. மணல்‌ 

முந்திரிகைக்கும்‌ வடக்கும்‌ வீப்ட . .. . யாம 

ணல்‌ முந்திரிகைக்குக்‌ கிழக்கும்‌ வணிகராயர்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ இன்னான்‌ 

கெல்லைக்குட்பட்ட மணல்‌ முந்திரிகை யென்று பேருபைய இருபத்து நூலடிக்‌ 

கோலால்‌ கடிபல குழி 150ம 

இக்குழி நூற்றைம்பதும்‌ பவித்திர மாணிக்கபுரத்திழ்‌ பெரிய ஏரிஅன துத்திக்‌ 

குளத்து ஏரிக்கீழ்‌ நடுவிற்‌ குழுழியில்‌ வேம்‌ஏ . ..நா....ல்‌ வ பப்க்கலுக்கு 

மேற்கு அரிச்சுனன்‌ பன்னன்‌ பற்றுக்குத்‌ 

தெற்குக்‌ கணக்கன்‌ இறையாலிக்குக்‌ கிழக்கச்‌ சக்கருவத்திகள்‌. வேம்பு 

தாற்றுக்கு வடக்கும்‌ இன்‌ னான்கெல்லைக்குட்பட்ட தடு எட்டின்‌ குழி 

75ம்‌ ஐ. . . . வாய்க்கா 

லுக்குக்‌ தெற்கிற்‌ கணக்கன்‌ இறையிலிக்குக்‌ தெற்குச்‌ சக்கரவத்திகள்‌ நுடவிர்‌ 
நட றுக்குங்‌ கீழை வாங்க்கலுக்குங்‌ கிழக்குப்‌ பிள்ளார்‌ இ.லறுமீலி நிலக்குக்குத்‌ 
டண்‌ டப்‌ பெருமான்‌ 

ண்ண பாட்டத்துக்கு மேற்கும்‌ இன்‌ னரன்கெல்லைக்குட்பா்‌ தடி 
A எற்‌ குழி 75ம்‌ ஆக இருக்கு நாலடக்‌ கோலால்‌ தடி பல சுழி 150 

பன்‌ கோல்‌ றைம்பதும்‌ த ன்‌ ்‌ த i 

இக்குழி : பெரியேரிக்‌ கீழ்க்‌ குமுழியினின்றும்‌ கிழக்கு நோக்கிப்‌ 


்‌ பகலத்துப்‌ ட்‌ க்‌ A த்‌ 
ஆய யான்‌. வழியில்‌ வாய்க்காலுக்கு வடக்கு தரி . . . கழளரிக்தக்‌ 
போன விற்‌ எ தக த ண்‌ த தல. க்கும்‌ கண 


கிழக்கு  றையிலிக்குத்‌ தெற்கு தாழையொரு குண்டல்களுக்கு மேற்கு 

க்கன்‌ இண லைக்குட்பட்ட ஒழுகு மூன்றினால்‌ குண்டலம்‌ ஒன்பதினால்‌ 
ற்‌ குது கு யி வல ல்‌ ஒம்ம கல்லியாணியிழ்‌ பெ 

இக்கோல்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


20. 


21. 


22 


23. 


24. 


25. 


26 


27. 


28. 


29. 


804 


ரியேரிக்கீழு தெற்கு நோக்கிப்‌ போகிற லாவிவாய்க்‌ காலுக்குக்‌ கிழக்குத்‌ 
தனிய லுப்பையொடு குண்டலுக்கு மேற்குக்‌ கட்டைப்புளிக்கு வட க்கு 
நாலுநோந்காடி . . . . பான்‌ இறையிலிக்கு லட ட நதி 

றுவீட்டுக்‌ பெற்கும்‌ இன்‌ னான்கெல்லைக்குட்பட்ட தாறு நாலினாலிக்‌ 
கோலாற்குழி 70 இக்‌ குழி எழுபதும்‌ வானவன்‌ மாதேவியிர்‌ பெரிய ஏரிக்கீழ்‌ 
மேற்குப்‌ போன ..... க வடக்குத்‌ தடி குழி... 

றுக்கு மேற்குச சிரிப்பரன்‌ மேட்டுக்‌ கூற்றில்‌ திருவாரைக்கல்‌ நாயனார்த்‌ 
திருவிடையாட்டத்துக்குக்‌ கிழக்குக்‌ கீழையோடு குண்டல்கலுக்‌ குத்‌ 
இன்னான்கெல்லைக்குட்பட்ட . . . . இஞ்சினால்‌ இக்‌ கோலா 
ற்குழி 70 இக்குழி எழுபதும்‌ சேந்தமங்கலத்து ஏரி கீழ்‌ கோவிந்தன்‌ 
குமுழியினன்றுஃ தெற்கு நோக்கிப்‌ போன பெருவாயக்காலினின்றும்‌ கிழக்கு 
நோக்கிப்‌ போன கைவாய்க்காலுக்கு வடக்கும்‌ கொல்லன்‌ இ 
றையிலிக்குக்‌ கிழக்குத்‌ திருவறைப்பள்ளியுடையார்‌ தேவதாத்துக்குத்‌ தெற்கும்‌ 
கிழக்கு மேற்கும்‌ (சின்னான்‌ கெல்லைக்குட்பட்ட) , . . இக்‌ கோலால்‌ த்‌ 
பல குழி . . . . 70 இக்குழி எழுபதும்‌ . . .. . பெரியேரி கீழ்‌ குமுழிய்‌ 
னின்றுங்‌ கிழக்கு நோக்கிப்‌ போன பெருவாய்க்கரலுக்கு வடக்கு இதனின்‌ 
றும்‌ வடக்கு நோக்கிப்‌ போன கைவாய்க்காலுக்குக்‌ கிழக்கு . . . . கெக்‌, . 
னறன புக்‌ . . . மின்னாமொழி தேவ , , , தானத்துக்குத்‌ தெற்கு 

ல்‌ நோந்தாற்றுக்குக்‌ தெற்கு ஊற்பொது நிலத்துக்கு மேற்கு இன்னான்‌ 
கெல்லைக்குட்பட்ட தடி நாலினாலிக்‌ ட... , இ க்குழி , , , ஆயிரத்துக்கு 
வகை ப... . இருபத்து நாலடிக்கோ க 
லாற்‌ குழி 1020 இக்குழி ஆயிரத்கிருபதும்‌ உதகம்‌ பண்ணி முதலடற்கு 
இறையிலியாக சர்வ . . ம்‌ இக்க . . . க்கு பட்டாநிலத்தில்‌ மேல்‌ நோக்கிய 
மரமும்‌ கீழ்னோக்கிய கி 
ணறும்‌ மற்றுந்‌ தாம்‌ வேண்டும்‌ பயிர்‌ செய்கு கொண்டு 


தெற்கு 


, | அனுபவிக்கவும்‌ 
இந்நிலமிவற்கு தாநதன்மமாக . . . . சந்திராதித்தவற்‌ . , , , டி. தாந 
et i மாணயெ . . .. . வடங்க இறையிலியாக அனுபவித்தாக இத்‌ 


தர்மதாந பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ பாசாற்றா ர்‌ 


கு லட 


எண்‌ : 255 
ஊர்‌ - நாமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


முனீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ அருகிலுள்ள குளத்தின்‌ எதிரிலுள்ள கல்‌ 


பட ட ட க ட ட ட ட ட ஓடி 


தமிழ்‌ ௧ஆஆ. 327 - 1939 
ஏழூர்‌ நாட்டுத்‌ திருவாரைக்கல்லு திருப்பதியில்‌ கொல்லர்‌ இனத்தைச்‌ சார்ந்த 
பதினேழு கம்ளத்தார்‌ சுக்காடர்‌ இனத்தவருக்கு இசைந்து உறுதி யோலைக்‌ 
கொடுத்தது. (இசைமுறி) அவர்கள்‌ விசயநகர” ஆட்சியினை 


ஈகிய ௭ சி ்‌ 
செகதேரராயர்‌, தம்மரசயன்‌ ஆகியோர்‌ வழியில்‌: வந்த தொண்டானையன்‌ எற்‌ 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


DONA AWN 


206 
பூந்துறை நாட்டுக்‌ கவுண்டர்கள்‌, இராசிபுர நாட்டுக்‌ கவுண்டாகள்‌ ஆகியோர்‌ 
முன்னிலையில்‌ இசைமுறி கொடுத்தனர்‌. கல்வெட்டு முழுமை பெறவில்லை. 


ஸ்ரீமதேராமநுஐ (ஈய) நம : ஏர்‌ 
நாட்டு திருவாரைக்‌ கல்லு தீரு 
ப்பதியல்‌ கொல்லர்‌ பதினேழுக 

ம்‌ பழித்துக்‌(கு)ம்‌ முந்தின வருசை 

க்கு விபரம்‌ உதிரோக்காரி வருஷம்‌ 
ஆவணி மாதம்‌ 8 தேதி கொல்லர்‌ பதினெ 
ளு கம்பழத்தாரும்‌ சுக்காடருக்கு 
இசைமுறி குடுத்த படி நாங்கன்‌ 
குன்றத்தூர்‌ துருகம்‌ செகதேவராய 

ற்க்கு நடக்கையில்‌ இ(ரமாஞ்சி 
அய்யன்‌ அவர்கள்‌ காலத்தி 

ல்‌ யூந்துரை நாட்டுக்கு 

கர்த்தரான செகதேகரா(ப) 

ற்கு நடக்கையில்‌ அவர்‌ 

கள்‌ காரியத்துக்கு கற்த்த 

ரான தம்மறசையன்‌ அவகள்‌ 
சமூகத்திலும்‌ கொண்டர 

சையன்‌ பூந்துறைநாட்டு நாவு 
கவுண்டரவர்‌ முன்‌(பரிகவும்‌ பருத்‌ 
திப்பளி னாட்டு கெரீண்டரச கவுண்‌ 

டர்‌ இராசிபுர நாட்டூ துவுக்கண கவுண்‌ 
டர்‌ காரையூர்‌ நல்ல நயினார்‌ மற்றும்‌ கு 
டியானவர்கள்‌ வழக்க்ற்ற வற்த்தமானம்‌ 
சுக்காடருக்கு நாங்கள்‌ சூடும்‌ துடையும்‌ இல்‌ 
லை என்று சொல்ல ்‌ 


எண்‌ : 256 


ஊர்‌ 6 நாமக்கல்‌ 3 வட்டம்‌ - நாமக்கல்‌ 
நரசிங்கப்பெருமாள்‌ கோவில்‌ வாயில்‌ இடப்புறச்சுவர்‌ 


மழ தோவல்‌ உருள்‌ க மி ம 


கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ தெ.இ.க.தொ 22 - 1 - 12 
சுவாமி நாயக்கர்‌ அரையன்‌ கருஷலத்துக்குக்‌ கோவில்‌ தானிகர்‌, மணியக்காரர்‌, 
கணக்குப்பிள்ளை, பாளையக்காரர்‌ ஆகியோர்‌ அளித்த மரியாதை முறி ஆவணம்‌. 
இக்கோவிலில்‌ மடப்பள்ளி உக்கிராணத்தில்‌ இறைவனுக்குப்‌ பூசை செய்யாத (சோபச்‌ 
சக்கரம்‌) சர்க்கரைப்‌ பொங்கலை அமுது எனப்‌ பாராமல்‌ யாரேனும்‌ பெற்றாலும்‌, 
திருடினாலும்‌ பாவம்‌ அடைவர்‌. 


கலவெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ : 
மொழி : 
செய்தி 
கல்வெட்டு ட்‌ 
ர்‌. 
2, 
3 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


206 


சாதார ஆண்டு புராட்டா 13. (கரத்தை அமுது செ 
சீ ராகப்‌. 26 க மினா 14, ய்யாகதை ராகா மெ 
க்கரையபடை ப 1 i$ ருவன்‌ வாஙகி(ைலும்‌ 
ரத்துக்குக்‌ கீ ரப) ih. திருடினாலும்‌ கெங்ை 
லக்‌ கோவிலத்‌ தாரிக்‌ 17 கக்கரையிலே காராம்ப 
ரம்‌ வரபா மலரியக்க 18. களைக்‌ கொன்ற கோஷ 
ர்ரர்‌ கணக்கப்பிள்ளை 19. த்திலே பொல ர்கள்‌ 
ர்‌ பாளையகாறர்‌ இ 20. கவும்‌ அவன்‌ அவன்‌ மா 
ந்த வகைப்பேர்‌ மரியா 21. னாபியானக்தைக கோர 
திமுறி குடுத்தபடி திரு 22, மில்க்‌ கிறாமித்துத்‌ தோ 
மடப்பள்ளி உக்கிராண 23. ட்டியகுரிக்குக்‌ குடுப்பா 
த்தில்‌ வந்த சோபசக்‌ 24. ர்களாகவும்‌ 

எண்‌ : 257 
௨1 - நூமக்கல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


மலைமேல்‌ பாழடைந்துள்ள கோவிலின்‌ வாயிற்புறச்சுவர்‌ 


தியி. 17 ஆம்‌ நூற்ற ண்டு 

்‌ த . 
தமிழ்‌, கன்னடம்‌ ல்லைல ச 
தமிழ்‌, கண்ணடம்‌ ஆகிய இருமொழ்களில்‌ ஒரே சப்த ன்‌ 


த ப 
௬ ன்‌ ச Hi ல்‌ ல்‌ ல்‌ பெற்ற ப்‌ ரரி 
வபதினிபாடன்‌ திப்ரச உடையார்‌ குமாரன்‌ இலட்சுமி காந்த ஹசர்‌ பன்ற மினி 


பெயர்‌ உள்ள நட 


ஸ்ரீமுக வருஷம்‌ மார்கழி மா 
தம்‌) 5 தேதி க்சபதிவிபாடன்‌ தி(ப்‌)பரச உடை 
(பிரிட குமாரன்‌ லக்ஷிமிகாந்த அசர்‌ 


எண்‌ : 256 


வனக்‌ பனம்‌. ்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 

கரியபெருமாள்‌ கரட்டில்‌ வடக்கில்‌ திருமணிமுத்தாற்றின்‌ வன்‌ கா்‌ 

செங்கோடன்‌ என்பாரின்‌ தோட்டதிலுள்ள தல்‌ 

சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 

திமி. 1193 

தமிழ்‌ 

ட்டு மும்‌ சோ புரத்தில்‌ இருக்கம்‌ ரத 

சைலநாடடு முமமுடி ழ்புரத இருக்கும்‌ வணிகர்களில்‌ பூண்டியூடைய டன்‌ 
2. ச . ப்‌ ட LA ட ட ர்‌ த 5 

பேந்த நாடமுவானும்‌ இளநதருடையான்‌ நம்பன்‌ நரிக்கன்‌ என்பூடி ட்‌ 


ட றும்‌. திரிபுர முடைட 
நாயனாரை எழுந்து நளுவித்துக்‌ கோவில்‌ கட்டியமை. மும்முடி சோழபுரம்‌ வ 
i ட்‌ முரடு 

இன்றைய ஏஃமுராடிம்‌. ன்பது 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


NNT 


2 


கஃ ெ12 ௩ 


207 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபு 9. வீயாபாரிகளில்‌ பூண்டியுை 
வன சக்கரவ 10. டயான்‌ சேந்த க்க ரீழ்வர 

ந்திகள்‌ ஸ்ரீ கொ 11. னும்‌ இளநகருபை பான்‌ ந 

லோத்துங்க ே 12. ம்பந்‌ நரிக்கனும்‌ இவ்விரு 
சாழ தேவ ர்க்கு யா 13. வாமுந்‌ திரிபுரமுரை பு. நாம 
ண்டு பதிநைஞ்சாவது 14. னாரரையும்‌ எழுந்தருளுவித்து 
சேலத்தாரிய சேலநாட்டு 15. கோயிலும்‌ மெடுப்பிக்தோ 


மும்முடி சோழபுரத்திருக்கும்‌ 16. ம்‌ இவ்வீருவேமும்‌ 
ஏண்‌ : 259 

ஊர்‌ - நெத்திமேடு வட்டம்‌ - நாமக்கல்‌ 

கரியபெருமான்‌ கரட்டில்‌ வடக்கில்‌ திருமணிமுத்தாற்றின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ 

அதங்கோடன்‌ என்பாரின்‌ தோட்டதிலுள்ள கல்‌ 

சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்தங்க சோழன்‌ 

தி.பி. 1198 

தமிழ்‌ 

மும்முடி ட 


என்பான்‌ 


மும்முடி சோழபுரம்‌ 


சாழபுரத்திலிருக்கும வாணிகர்‌ கோட்டாலமுடையான்‌ உத்தமதேவன்‌ 
திரிபுர. முடைய மகாதேவர்ககு இடபதேவதை எழுந்தருளுவித்தமை. 
என்பது இன்றைய ஏழூராகும்‌. ்‌ 


வியாபாரிகளில்‌ பூண்டியுை 
டையாந்‌ உத்தம தேவ 
ந்நேந்‌ திரிபுரமுடைய நா 
யனாற்க்கு இஷப தேவரை 
10. யெழுந்தருளுவித்தேந்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவந சக்‌ 
கரவத்திகள்‌ சிரிகெறலோத்து 
ங்க சோழ தேவர்க்கு யா 
ண்டு இருபதாவது மும்மு 
ட சோழபுரத்திருக்கும்‌ 


ஜவக 


எண்‌ : 260 
ஊர்‌ - நெய்க்காரன்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 
பெரிய ஏரி என்கிற கொட்ட நுத்தான்‌ ஏரிக்கரைப்‌ பாறை 
சோழன்‌, முதலாம்‌ இராசாதிராசன்‌ 


தி.பி. 1018 - 1054 


தமிழ்‌ 

உத்தம சோழபுரம்‌ கரபுரமுடைய நாயனார்க்‌ கோவிலுக்குக்‌ கொடுக்கப்பெற்ற 
தேவதானம்‌ பற்றியதாக இருக்கலாம்‌. கல்வெட்டின்‌ செய்தி மிகவும்‌ சிதைந்து 
அரசனின்‌ மெய்க்கீர்த்தி மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 


1. 


10, 


ரர்‌. 


13. 


14. 


15. 


16. 


ரச. 


18. 
19, 


20. 


21. 


22. 
23. 


208 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திங்க(ளேர்‌) தரு தொங்கல்‌ வெண்குடைய்க்கீழ்‌ நிலமகள்‌ 
நிலவ மலர்‌ மகள்‌ பு 

ணர்ந்து எச(ங்‌)கோலாச்சிக்‌ கருங்கலி கடிந்து மன்னு பல்லா மியுள்‌ . , 
மூவருள்‌ மாரை பரணன்‌ (பென்‌ முடியானாப்‌ பருமதிட்‌ பசுந்தலை 
பொருகளத்தரிந்து வீர கேரளனை 

அணைக்கிடுவித்து அசைவில்‌ பாண்டியனைத்‌ திசை கெடத்‌ தொல்லையில்‌ 
முல்லையூர்த்‌ துரத்தி ஒ 

ல்கவில்‌ வேணாட்டரசை (ச்சே) னாட்டொதுக்கி (மேவு) புகழிரா மகுட மூவர்‌ 
கைட முநிந்த; வேலை 

கெழு காந்தலா ர்ச்‌ சாலை கலமறுத்து (ஆக) வமல்‌ (ல) மஞ்சக்‌ 
கேவுதன்றாங்கருட (னையா 

ளாங்கரும்‌ படை (யால்‌ கண்டப்‌ பய) னும்‌ கங்காதிரனும்‌ வண்டமர்க்‌ 
களிற்றோடு) மடியத்‌ திண்டி நல்‌ ஷரிதரு விக்கியுள்‌ 

(விறை யாதித்தனுந்த ௧௫ முரட்‌ சங்கமயனு மதலி சமர பீடு வொத்துடைய 
நிமிர்‌ சுடர்ப்‌ பொன்னோ 

டய்ங்கெரிபுரவி யொடும்‌ பிடித்துத்‌ தன்னாடையில்‌ செயங்கொண்டு குன்னார்‌ 
கொள்ளிப்‌ பாக்கை உள்ளெரி மடுத்து 

வில்லவர்‌ மீனவர்‌ வெஞ்சினக்‌ சளுக்கியர்‌ வல்ல(வர்‌) முதலினர்‌ (வணங்க 
வீற்றிருந்த) 

ஜயங்கொண்ட சோழன்‌ (உயர்‌ தரு பெரும்‌ புகட்‌ கோ இராஜ கேசரி பந்மரான) 
உடையார்‌ ஸ்ரீ ராஜாதி 


ராஜ தேவர்க்கு யாண்டு . . . .. சர்‌ எழு ப டட வி கெ.) ஈகில்‌ “றந்னை 

வ(ல்லவரை 

யர்‌ மாட்டு (உத்தம) சோழபுரத்து . ....ஈத....௭.,., ம மேற்டடி யூர்‌ 

வியாபாரி . .... நவ ..,.., ்‌ 

கப . . . . கல்லை ராஜ சேகரந்‌ வாய்க்கால்‌ . ,..க.... துக 

ரம்‌ (நாமனார்க்‌ குளத்தின்‌ கிழக்கு தெ... ட ட ட ட ட்‌! 

ர கு! வந்‌ நிலத்துக்கு மேற்கும்‌ வடபா ... ., . முட . . . மியிலைந்த 

அரையந்‌ மாதே து 

தத. லம்‌ அள்ளூர்‌ . . .. க... தெற்கும்‌ . . . ந்தபெ இருப்‌ 

நிலத்துக்கும்‌ கற்பூர செட்டி . ய்‌ 

ee நம Hae தசதத பெரு .... க... பந்‌ அப்பி... லம்‌ சழ போக்க்கு 

வ்‌ 2ங்குறுணி உட யுள . . . . டட நீலம்‌ பழம்படி ட:லிம்‌ பாழி 

வ்‌ தக ல்ல ர்புஞ்‌ . . . அடச . . . (உத்தம சோழபுரத்து நகரத்கேோம்‌ ப ரவ 

க நாயுடை 

. ...புடைபப..., பபாய்கி , . . .ய்கால்‌ கங்கை கொண்ட சோவந்‌ வா 
அதுல்‌ நில “௨. பகுறுணிநறெ ல்‌) லாரல்‌ துலை எம்பெரு 

ஐங்கழஞ்சால்‌ கொள்ள 

வய இடு ற்ககெ..... லமறுதி விற்று இன்நிலம்‌ 

ட பே ச... மமற்‌.,.. 


ம௨உ(க்திம சோழுபுரத்து 


24. 
25. 
26. 


27. 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
HS 
3. 
4, 
5. 
6. 
da 
8. 
9. 
10. 


சே.ந.ம.க -14 


ன்படி உதி எடு நநி . . . . . . . வதி கொண்டுச 

ட்டம்‌ ஆ ஆட ஆடத்‌ ஆட றம்வற நரியு ......,....... 

பிகு கழகு லி ஓடப்‌ சவர்‌ நிக நிட்டை எலு தடு த 

ப பன்‌ அகால கேக்கல நவரந: 2௦ல்‌ இது ட கழு அட தங்கல்‌ 
எண்‌ : 261 

ஊர்‌ - நைனாமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 


வரதராசப்‌ பெருமாள்‌ கோவிலின்‌ தென்புறத்துப்‌ பாறை 

இம்முடித்‌ தலமலை இராமச்சந்திர நாயக்கண்‌ 

கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧.ஆ.அ. 209 - 1917 


நைனாமலை வரதராசர்க்குத்‌ தேரும்‌ வெண்சாமரமும்‌ வெள்ளைக்‌ குடையும்‌ 
குதிரையும்‌ இராமப்பையன்‌ ஆணையின்படி பஞ்சாள பத்தர்களை அழைத்து 
வந்து செய்து வைத்தமை. 


பிறசோற்பதி ஆண்டு வையாசி 
மாதம்‌ 26 தேதி ஸ்ரீமத்‌ இம்முடித்‌ தலமலை 
இராமச்சந்திரநாயக்கரய்யன்‌ அவர்கழ்‌ . . . . . , 
. பஞ்சாள பத்தர்கள்‌ தேர்‌ . . . பேரில்‌ வெண்‌ சவுரம்‌ . ... 

னி மித்தியம்மாக சமையம்‌ கூடி சீராமப்‌ எபான்பட்டி . ... . 
நம்பிக்கை சொல்லி அழைச்சு வந்து தவ . . . த்திரு (னாளிலே) 
திருத்தேரின்‌ பேரிலே வெண்‌ சவரமும்‌ கலியாணத்துக்கு 
ஊர்வலமும்‌ குதிரையும்‌ வெண்மைக்‌ குடையும்‌ சேர்த்து சிலாசாதனம்‌ 
*கட்டழை இட்டோம்‌ சந்திர சூரியன்‌ உள்ளளவும்‌ அனுபவிச்சு 
க்‌ கொண்டு சகத்திலே இருக்கவும்‌' 

*கட்டளை 


எண்‌ : 262 
ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஏரியில்‌ உள்ள சீர்காழிநாதர்‌ கோவில்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
கி.பி. 1201 
தமிழ்‌ க.ஆ.௮, 148 - 1915 


பருத்திப்பள்ளி ஊராளி அதியமான்‌ நடுவில்‌ நங்கன்‌ என்பவன்‌ கோவிலைக்‌ 
கட்டுவித்தமை. ட்‌ 


கல்வெட்டு : 
ர்‌, 
2; 
3. 
4. 
5, 
6. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌, 
2, 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9, 
10. 
1. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 


2lv 


ஸ்வஸ்தி ஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க வீர 

ராஜேந்திர சோழ தேவற்கு யாண்டு இருபத்து மூன்றா 
வது நாடாழ்வார்‌ நாட்டுப்‌ பருத்திப்பள்ளி தேவ(ர்‌) கோ 
யில்‌ பொதுக்கி நேந்‌ பருத்திப்‌ 

பள்ளி யூராளி பாண்டி வேட்டுவரில்‌ அதி 

யமான்‌ நடுவில்‌ நங்கனேந்‌ 


ஊராளி - ஊரை ஆள்பவன்‌ 
(போரில்‌ சிறந்தவனைப்‌ போராளி என்பது போல) 


எண்‌ : 263 
ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஆதிகேசவ்ப்‌ பெருமாள்கோவில்‌ மகாமண்டபத்‌ தெண்குமுதப்படை 
பாண்டியன்‌, மூன்றாம்‌ சடையவர்மன்‌ வீரன்‌ 
கி.பி. 1312 


தமிழ்‌ ௧.ஆ.அ. 153 - 1915 


ஆதிகேசவப்‌ பெருமாளுகு நாற்பத்திரண்டு குழி நிலம்‌ விடப்பெற்றமை. 


சுபமஸ்து கோச்சட பன்மரான திருபுவனச்‌ சக்கரவர்த்தி 
கள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு பதினைஞ்சாவ 
துக்கு எதிரஞ்சாவது பருத்திப்பள்ளியான இராஜசிங்க 

ச்சதுர்வேதி மங்கலத்து நாயநார்‌ ஆதிகேசவப்‌ பெருமாளு 
க்கு பருத்திப்பள்ளி முதலிகள்‌ சொல்லன்‌ சண்ண . . 


. ண்டை 
மக்‌. . . க்கா. . . முண்டானேன்‌ திருத்‌ 
தா . . . தைக்கு திருர்யுதியிகுக்கு 
ம்‌ உ. . . . நிலம்‌ (குறம்படி குழி முப்‌ 


பது மட்டிகை. ட்டைஇல்‌ தெந்தலை 
குழி பன்னிரண்டும்‌ ஆக குழி நாற்பத்தி 
ரண்டு 

யிந்‌ 

த திவ 

ஸம்‌ இ 

ரண்டு 

ம்‌ எந்‌ 

தம்மம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


2, 
3, 
4, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2, 


சேநமக -]4து 


811 
எண்‌ : 264 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஆதிகேவப்பெருமாள்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குக்‌ குமுதப்படை 


ஒய்சளர்‌, வீரராமநாதன்‌ 
தி.பி. 1273 
தமிழ்‌ ௧ஆஅ. 152 - 1915 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறைத்‌ தீருநிலைக்‌ கால்களிரண்டும்‌ 
கச்திப்பள்வியைச்‌ சார்ந்த தின்னந்தை சிறியாண்டையார்‌ சிலம்பாண்டை என்பவன்‌ 
தன்‌ மாமன்‌ செம்பொத்தா பிள்ளையாண்டைக்கு நன்மை உண்டாகும்பொருட்டூச்‌ 
செய்வித்தமை. ்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸார்வபுவரச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ போஜன வீர ராமநாத 
தேவற்க்கு ஆண்டு 19வது சேலநாட்டுப்‌ பருத்திப்பள்ளியான இராஜசிம்‌ 
ஹ சதுர்வேதி மங்கலத்துச்‌ சித்திரமேழி விணணகராந ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ கெற்ப்பக்‌ கிரகத்தில்‌ உள்ளில்த்‌ திருநிலைகா 

லிரண்டும்‌ கச்சிப்பள்ளியில்‌ முதலிகளில்‌ கண்ணந்தை சிறியாண்டைமகந்‌ 
சிலம்பாண்டையேநான மாமந்‌ செம்போக்காபிள்ளையாண்‌ 

டைக்கு நன்றாகச்‌ செய்வித்தேன்‌ எந்‌ தந்மம்‌ 


எண்‌ : 265 
ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஆதிகேசவப்‌ பெருமாள்கோவில்‌ நிருத்த மண்டபக்‌ குமுதப்படை 
ஓய்சாளர்‌, வீரராமநாதன்‌ 
கிபி. 1273 
தமிழ்‌ ஆஅ, 150 - 1915 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ நிருத்த மண்டபத்தக்குக்‌ கஞ்சமஸ்தன்‌ என்‌ ட 
திருநிலைக்கால்‌ செய்வித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸர்வபுவந சக்கரவர்த்கிகள்‌ ஸ்ரீ போஜன வீரராமநாத தேவற்க்கு 
ஆண்டு 19ஆவது சேல நாட்டுப்‌ பருத்திபள்ளி 

யான இராஜ சிம்ம சதுர்வேதி மங்கலத்துச்‌ சித்திரமேழி விண்ணகராந 
ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ திருக்கோயிலில்‌ திரு அ 

த்த மண்டபத்தில்‌ திருநிலைக்‌ கால்களிரண்டும்‌ செய்வித்தேந்‌ பருத்திப்பள்ளிக்‌ 
கரம்பர்களில்‌ முதலி கஞ்ச மஸ்தநே(ன்‌) தந்மம்‌ 


அரசர்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


கர்ம 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


NAAM டெல வ 


212 
எண்‌ : 266 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
புவனேசுரசுவாமி கோவில்‌ கருவறை மண்டபத்தூண்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


கி.பி. 1274 


தமிழ்‌ ௧ஆ.அ. 144 - 1915 


பருத்திப்பள்ளி தில்லையழகநம்பி என்பவர்‌ மண்டபத்தில்‌ தூ ண்‌ ஒன்று அமைத்த 
செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ (ஸுந்தர) 6 ங்கலத்து ஆச்வ்ல 
பாண்டி தேவ 7. ஈாபணகோத்ரத்து 

ற்கு யாண்டு 24 8. ப்‌ பெரியார்‌ தில்‌ 

வது பருத்திப்பள்‌ 9, லையழக நம்பி 

ளியான ராஜசிம்‌ 10. தம்மம்‌ இத்தாண்‌ 
ஹை சதுர்வேதி ம 12 ஒன்றும்‌ 


ஆச்வலாயண கோத்ரம்‌ 
எண்‌ : 267 
ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஏரியிலுள்ள புவனேசுவரர்‌ கோயில்‌ மண்ட பத்தூண்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
கி.பி. 1274 


தமிழ்‌ ௯.ஆ.அ. 145 - 1915 
பருத்திப்பள்ளி நாட்டு மின்னா மொழியைச்‌ சேர்ந்த ஊரர்களில்‌ 
பெரியபிள்ளையாண்டைக்‌ கரும்பிள்ளை என்பான்‌ திருநிலைக்காலும்‌, போதிகையும்‌ 


இரண்டு உத்திரமும்‌ செய்வித்துக்‌ கொடையாக அளித்தமை. 


(ஸ்வஸ்தி ஸ்ரி சுந்தர: பா 9, ளையேன்‌ இக்காலு 
ண்டிய தேவற்கு ய 10. ம்‌ போதிகையும்‌ 
ரண்டு 24வது பரு 11. ஒரு உத்தரமுஞ்செ 
த்திப்பள்ளிய னாட்டு மி 2. ய்வித்தேன்‌ எந்‌ 
ன்னா மொழியில்‌ மு 13. தம்மம்‌ இதில்‌ 6 
தலி ஊரர்களில்‌ 14. மல்‌ பாக்கல்‌ 4 
பெரியபிள்ளைய 15. ம்‌ எந்‌ தன்மம்‌ 


ரண்டை கரும்பின்‌ 


கல்வெட்டு : 


ர, 
2. 
3. 
4. 
இடம்‌. 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 
3. 
4 
5, 
6. 
7. 
8. 


எண்‌ : 268 
ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஏரியிலுள்‌. ஏ புவனேசுவரர்‌ கோவில்‌ மண்டபத்தூண்‌ 
பாண்டியன்‌, முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 
கி.பி. 1274 


தமிழ்‌ ௧ஆ.அ. 146 - 1915 


பருத்திப்பள்ளியைச்‌ சேர்ந்த முதலி கொல்லர்களில்‌ கண்ணுவான்‌ அப்பன்‌ 
கொடையாக அளித்த தூண்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சந்‌ 5. திப்பள்ளி முதலி 

தர பாண்டிய 6 6. கொல்லர்களில்‌ 

தவற்கு யாண்டு 7. கண்ணுவான்‌ 

24வது பருத்‌ 8. அப்பன்‌ தம்மம்‌ 
எண்‌ : 269 

ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 


ஏரியிலுள்ள புவனேசுரர்‌ கோவில்‌ மண்டபத்தூண்‌ 

பாண்டியன்‌. சுந்தரன்‌ 

கிபி. 1274 

தமிழ்‌ கடை 147 - 1915 


பருத்திப்பன்னியைச்‌ சேர்ந்த அடைப்பரில்‌ பெருமருதூர்‌ காசிப கோத்திரத்து நாயன்‌ 
திருச்சிற்றம்பல நம்பி உத்தமநம்பி கொடையாக அளித்த தூண்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சுந்த; 9, ர்‌ கெளசிய கோ 
ரண்டி௰ தேவற்கு 10. த்திரத்து நாயந்‌ திரு 
பாஸ்‌? 24வது 1. ச்சிற்றம்பல நம்‌ 
Uy oi 12. மி ஐத்தமனற்பி 
ரான ராஜ சிம்ம 4 13. தம்ம 

துர்வேதி மய்ய 14, ம்‌ இ 

த்து அடைப்ப 15. த்தூ 


ரில்‌ பெருமருதர 16. ண்‌ 


214 


எண்‌ : 270 
இடம்‌ : ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
இவ்வூரின்‌ அருகிலுள்ள நாண்‌. தற்போது சேலம்‌ அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. 
அரசர்‌ : பாண்டியன்‌, இரண்டாம்‌ சுடையவர்மக்‌. கந்தரண்‌ 
காலம்‌ : கி.பி, 1288 
மொழி : தமிழ்‌ க, 156 - [915 
செய்தி : பூந்துறை நாட்டுத்‌ திருநந்தவனப்புரத்து வேதநாயகப்‌ பெருமாளுக்குப்‌ பூவாணிய 
நாட்டு நாட்டவர்‌ தங்கள்‌ நாட்டில்‌ ஒரூரைந்‌ தேவதானமாகக்‌ கொடுத்தமை. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோற்ச। 29. ங்‌ கீணோக்கின கிண 
2 பன்மரான 30. ற), மற்றுமெப்பேற்பட்ட 
3. திரிபுவனச்‌ 34. ஸகல ப்ராப்திகளும்‌ 
4. சக்சுரவர்த்திக்‌ 32. ஸர்வ மான்யமாகக்‌ கு 
5, ள்‌ ஸ்ரீ சந்‌ 33. டீ நீங்காத திருவி 
6. தர பாண்டி 34. டையாட்ட மா 
7. ப தேவற்கு 35. கக்‌ குடுத்தோம்‌ 
8. யாண்டு 36. இவ்வூர்‌ சந்திரா 
9. 11வது ஐப்‌ 37. தித்தவரையும்‌ 
10. பசி மாதத்‌ தொ 38. ஸர்வ மான்யமா 
ரர. ரு நானில்‌ ௧ 39. கச்‌ செம்பிலுஞ்‌ சி 
12. றை நாட்டு 40. லையிலும்‌ வெட்‌ 
13. த்திரு நாரா 41, டிக்‌ குடுத்தோம்‌ 
14. (பண புரத்து 42. ம்வாணிய வரட்டு 
15. நாயனார்‌ வேத 43. நாட்‌! வரோம்‌ 
16. நாயகப்‌ பெருமா 44. நாயனார்‌ வேதன 
17. ளுக்குப்‌ பூவாணி 45. யனகப்‌ பெருமாளு 
18. யனாட்டு நாட்டவ 46. சரக்கு. ஸர்வமான்யமா 
19. ரோம்‌ நாயனார்‌ ே 47. கக்‌ குநுத்தோம்‌ 
20. வத நாயகப்‌ பெ 48. நர்‌ வேதுநாய 
21. ருமாளுக்கு மாசி 49. கப்‌ பெருமாளுக்கு 
22. த்‌ திரு நாளுக்கு அமு 50. ப்‌ புவாணரிய நாட்டு 
23. துபடி சாத்துப்‌ 51. நாட்ட வரோம்‌ 
24. டிக்கு எங்கள்‌ நாட 52. பெரிய நாட்டு நா 
25, நீ அதிமாதபு)ரம்‌ நன்‌ 53. ட்டவர்‌ சொற்படி 
26. செய்‌ புன்செய்‌ நா 54. க்கு இவை பெரிய 
27. ழ்‌ பாலெல்லையும்‌ 55. நாட்டு வேளான்‌ 
28. மெனோக்கின மரமு 56. எழுக்க உ ஸ்வ 


57. ஸ்கி பீ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2, 
3, 
4, 
5, 
6.. 
7. 
8. 
9, 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2, 
3. 
ர்‌, 


216 
எண்‌ : 271 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 


தீர்காழிநாதர்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌ (கொங்கு), இராசேந்திரன்‌ 


தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧.ஆ.௮. 149 - 1915 


பருத்திப்பள்ளி கயிலாயநாதர்‌ கோவிலுக்குச்‌ சோழங்க தேவரும்‌ அலர்‌ தம்பியா நம்‌ 
நன்றாக இரு நத்தற்பொருட்டுத்‌ திருநாள்‌ பூசைக்கு நிலம கொடையாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ (ராஜேந்திர சோழதே) வற்கு யாண்டு . 

நாடாழ்வான்‌ நாட்டுப்‌ பருத்திப்பள்ளிக்‌ க வெட்‌ ஜு 
டடன்‌ சொல்ல .... . வானசீலம்‌ ..... . 

ணிக்கரமிண்டனும்‌ நம்பியாழ்வான்‌ . ....... 


தேவன்‌ நாயனும்‌ பெரியதேவன்‌ ..... . , ம்‌ 

லைதேவன்‌ உள்ளீட்டாரும்‌ இவ்லு . ..... 

உடையார்‌ ஸ்ரீ கையிலாஸமுடைய .....; நாடு 

உடைய சோழங்க தேவரும்‌ தம்பிமார்‌ . . . . னும்‌ 

தங்கள்‌ திருமேறிக்கு நன்றாக திருநாளைக்கும்‌ உட்பா... . . இவூர்‌ 

பெரிய ஏரிக்கு கிழக்கு (ம) ற்றில்‌ எங்கள்‌ காணியான நிலம்‌ . . . நா... 
எண்‌ : 272 

ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ தென்புறக்‌ கு முதப்படை 


தி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ நஆஅ, 151 - 1915 


ஆதிகேசவப்‌ பெருமாளுக்கு ஊதுசங்கு ஒன்றும்‌, தூபமணி ஒன்றும்‌, பேரிகை 
ஒன்றும்‌, சேகண்டி ஒன்றும்‌, வாலிகண்டபுரத்தைச்‌ சேர்ந்த வணிகன்‌ 
மாதுயாமதத்தான்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


பருத்திப்பள்ளியில்‌ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு இ 

வ்வூரில்‌ வாணிகந்‌ வாவிகண்ட புரம்‌ உடையாந்‌ மாது (த) 

யாமதத்தாந்‌ பொன்னாண்டையிட்ட தந்மம்‌ ஊதுசங்‌ 

குயோற்றும்‌ தா பமணியொந்றும்‌ பேரிகையொன்றும்‌ சேகண்டியும்‌ யிமிவந்‌ தம்மம்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 


ர, 


1 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


216 
எண்‌ : 273 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - திருச்செங்கோடு 


புவனேசுவரர்‌ கோவில்‌ வாயில்‌ வடக்குப்புறச்சுவர்‌ 
விசயநகரர்‌. சாவை தருமராயர்‌ 
10.04.1498 


தமிமும்‌ கரந்த மம ௧ஆ.அ. 143 - 1915 


தருமராயர்‌ செயலரான நரசநாயக்க உடையார்‌ பருத்திப்பள்ளி ஈசுவரருக்கு 
சுவாதபுரம்‌ என்னும்‌ ஊரைக்‌ கொடையாக அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ர மன்‌ மஹாமண்டலேஸ்வரர்‌ மேதிநிமீஸ்வ்ரகணடன்‌ கட்டாரி 
சாண்‌ சரளுவநரசிங்க 


இராயர்‌ மஹாராயர்‌ குமாரர்‌ தம்மராய மஹாராயர்‌ காரியத்துக்குக்‌ கடவ 
நாசணநாயக்க உடையார்‌ 


ப்ழுதிவி ராஜ்யம்‌ பண்ணி யருளா நின்ற சகாப்தம்‌ 1420 மேற்‌ செல்லாநீன்ற 
காவயுகதி வருஷத்த! மேஷ 


நாயற்று பூர்வபக்ஷத்து பெளர்ணமியும்‌ ஹஸ்தமும்‌ பெற்ற வெள்ளிக்கிழமை 
நாள்‌ கெரங்கான வீர 


சோழ மணடலத்து முன்வரய்‌ சூழ்ந்த குன்றத்தூர்ப்பற்றில்‌ பரித்திப்பன்ஸீ 
நாட்டில்‌ பரித்திப்பள்ளியில்‌ 


உடையவர்‌ நயினார்‌ பாப்பீக்வர நா்ரினார்க்கு தேவதாநமாக நரசணநாயக்க 
உடையர்க்கு தம்மமாக 


நரசண நாயக்க உடையர்‌ காரியத்துக்குக்‌ கடவ விட்ட (மான்யம்‌) 
பரித்திப்பள்ளி நாட்டில்‌ சுவிரதபுர கிராமம்‌ 


தாரை வாத்துக்‌ குடுக்கையில்‌ இந்த கிராமத்துக்கு உண்டான சதுஸ்ஸிமையும்‌ 
சந்திராகீத்தவரையும்‌ 


பாதப்பீசுவர நயினார்க்கு தேவதாரம்‌ ஆக நடக்கக்‌ கடவகாகவும்‌ இந்த 
தம்மத்துக்கு இந்த கிராயந்துக்க 


இயாதொருவர்‌ அஹிதம்‌ பண்ணின (இவர்‌ உண்டாநால்‌ கங்கைக்‌ கரையில்‌ 
காராம்‌ பசுவைக்‌ கொண்ண 


பாவத்தில்‌ போகக்‌ கடவர்களாகவும்‌ 
வண்‌ : 274 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - தீருச்செங்கேடு 
அழகுநாச்சியம்மன்‌ கோவில்‌ மேற்கு கிழக்கு தெற்தப்பறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, விசயபுக்கராயா 

கி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 


செய்தி 

கல்வெட்டு : 
i. 
2, 


இடம்‌ : 


அரசர்‌ : 
காலம்‌ : 
மொழி : 
செய்தி : 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
இடம்‌ : 
அரசர்‌. ; 
கலம்‌ ; 


ப்ப 


௩ 
பூமிகாமிஸ்டர்‌ முழலிகாமிண்‌। 1 முதலய காணிய பேய்து அறுச்பெயட வக்‌ 
்‌ ்‌ | அவிய 


றப்ப ரிடுகிறது. 


ஸ்வஸ்த ஸ்ரீ (மஹுமண்டட)லேசுவரந்‌ பாஷைக்குத்‌ கப்புவராயாகணடன்‌ 
J றக்கிரமதிகி ஹரிஹர மகாராயர்‌ குமாரன்‌ விஜயபுக்க முரயற்குச 9) 


சீரு 
ரர சர்வதாரி ஸ்ற்வத்ஸாத்து ஆனி மாதம்‌ மூன்றாம்‌ கியி நாமினார்‌ 


சல்லி! 55 


பச்சைப்‌ ட்‌ 
பல்‌ பரிறுதம முதல்‌ கபோகவியானமளவும்‌ நாயரீனாழையும்‌ 


110 
, சிசால்லர்களில்‌ பூமிகாமிண்டர்‌ முதலிக்‌ கமமிஸ்ப ர 


இரங்கல்‌ மீ(ட்ட) வெள்‌ .. 
உள்ளிட்‌ காணியரனரோம்‌ எங்களெொராதிக்கு ஸ்ரீமந்‌ தர்ம ரக்ஷை 


[} © க்க: 
எண: 275 


கன்ம உ ட பருத்திப்பள்ளி ஊட்டம்‌ - திருச்செர்டட 


அழுகுநாச்சியம்‌ மன்‌ கே 


(வில்‌ மேற்கு வடக்கு தெற்குப்புறச்சவர்‌ 
[4] 2 ட்‌ ன்‌ Hi Ce} ர 
ஓ! சயருகரா சைபயபுந்ட 2 வடா 


தி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ க. 154 - 1915 


திவபந்தர்‌ அந்தா த்‌ தாமிண்டர்‌ உள்ளிட்டார்‌ செய்த அறம்‌ று 


(ரீ மகாமண்டலீகவரன்‌ அரிராய விமபாடன்‌ பாஷஷக்கு தப்பு 


ஸ்வஸ்கீ 
ஸ்ரீவி(ஐப புக்க) தேவராயற்க்கு செல்லா (நன்று), 


வராய கண்டன்‌ 


நாயனார்‌ 


ப்‌ பெருமாள்‌ ஸ்ரீ கேரயரிவில்‌ பிரதம்‌. முதல்‌ கபோக வியா முதல்‌ 


நாயா ணாரையும்‌ எங்களேோ.. . . . . பருத்திப்பள்ளி . 


மீல்‌ வெள்ளாழன்‌ சொல்லிக£ரில்‌ சிவபத்தர அக்க ரிக்கா மண்டர்‌ உள்ளிட்‌ 


க்‌ டீ தர்மம்‌ ரக்ஷை 


சண்‌ .: 276 


ஊர்‌ - பருத்திப்பள்ளி வட்டம்‌ - கிடிர் செங்கோடு 
புவனே வரர ஆரவில்‌ வாயல்‌ தெற்‌ குப்புறச்சுவர்‌ 


விசர்‌ (நாயக்க!) திநுடலை பாபக்கர்‌ 


06.02 16°35 


தமீம்‌ 


செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
9. 
10. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4 


218 


திருமலை நாயக்கர்‌ ஆட்‌ "தியில்‌ கோணஙப்பையன்‌, கோபாலய்யன்‌, கஸ்தூரிபப்பன்‌ 
ஆகிபோருக்கு நன்‌ மை உண்ட ஈதும்‌்‌ ஈரூட்டுப்‌ பருத்திப்‌ பன்ளி அலின' ரசி 
கவுண்டன்‌. னத்தில்‌ இருக்கும்‌ வாலீகரர்க்ரு இரு பங்கும்‌, ஆதிநார பணப்‌ 
பெருமாளுக்கு ஒரு பங்கும்‌ கொடையாக அளித்தமை. 


நந்தன வருஷம்‌ மாசி மாசம்‌ 11 தேதி திருமலை ஊாரயக்கர்‌ காரியத்தந்குக்‌ 
கற்த்தரான கோனப்பயன்‌ கோபா 

லயன்‌ பப்பாரசஅயன்‌ ராசவயண கஷ்த்தரியய்யுணவர்‌ களுக்கு தந்‌மமாக 
வீரராகவ முதலியார்‌ சொ 

ககநாத முதலியார்‌ நயினாத்தை முதலியாரவர்கள்‌ மணியத்தில்‌ பரிழ்கிப்‌ 
ன்ணிபி 

ல்‌ அவினாசிக்‌ கவுண்டன்‌ குளம்‌ வானீசுராற்க்கு ரண்டு பங்கு அ 

தி நாராயணப்‌ பெருமாளுக்கு ஒரு பங்கும்‌ சந்திராதித்தர்‌ உள்ளத்தளை 
யும்‌ பரித்திப்பன்ளி நாட்டுக்‌ கவுண்டர்கள்‌ இதெய்வதான 

ம்‌ நடத்துவிக்க கடவதாகவும்‌ இந்த தற்மத்துக்கு யாதாமொ 

ருத்தர்‌ அகுதம்‌ பண்ணின பேற்கு கெங்கைக்‌ கரையில்‌ காரா 

ம்‌ பசுவைக்‌ கொண்ண பாவத்தில்‌ பேசுக கடவதா 

கவும்‌ நாட்டுக்‌ கணக்கு நாகியப்பன்‌ எளுத்து 


தெய்வதானம்‌ - *தேவதானம 


ண்‌ : 277 


ஊர்‌ - பள்ளத்தாண்டனார்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


ஊர்‌ வெளிப்பகுதியில்‌ உள்ள கல்‌ 


விசயாருவரவர்மர்‌ 


கியி. 9 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ வட்டெழுத்தும்‌ கஆ௮, 248 - 1969 


கொங்க பருமரையர்‌ என்பவர்‌ கம்பூர்‌ என்னும்‌ ஊர அழித்து உயிர்‌ நீத்தமைக்‌ க 
எடுக்கப்பெற்ற நடுகல்‌. 


கோவீசைய ஈச்கவரபருமற்‌ 

கு பன்னீராட்டைக்‌ கெதிரா (மா) 
ண்டூ கொங்க பருமரையர்‌ 
நொன்‌ கம்பூர்‌ எரிந்‌ 


ந ஞான்று பட்டான்‌ (வா 

ண) பெருமிளவரையர 

ப்ப வாரத்தான்‌ ம 
.மக...,ஸன்‌. . . கல்‌ 


00௩1 உ கெ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


9, 


அரசர்‌ : 
காலம்‌ : 


மொழி : 


219 
எண்‌ : 278 


ஊர்‌ - :சைஈமருத்துப்பட்டி வட்டம்‌ - லம்‌ 
ல்‌ ட வத சழ க 
HL BBD MI ப | பு ப த்வனி lL ரு % 


சோழன்‌. முதலாம்‌ இராம்‌ 
செ. 992 


தமிழ்‌ 


அவ்வூர்‌ கோலி ில்‌ திய முலுக்கும்‌ பிற நற்மெயல்களுக்கும சோழியத்தால்‌ 


AO: ச 
சிரம்‌ நிலம்‌ இறையிலியாக 


க ்‌ . த்‌ . 
தாதி அர்சி கொடுக்கப்பெற்றுரையார்‌ ஏ 


வீடப்பெற்றமையும. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கேரஷிரச இராசகேசரிவனமர்க்கு பாண்டி ஏழாவது உத்தம 
சோழ வவைரைய டட, 
ண்ட... அடைம மாட்டுச்‌ எாற்றணை .. . நுச்சிணவர்‌ பராத்ககாயிற்றொ 


பாக... .. . டச்சியமறைபா . 
ச.ங்க்ரச்‌ சோழியஞ்தாலரிசி . .. . நாழியும்‌ இரவையத . ... த்திரு 
வமிகுக்குச்‌ சோழியத்தாலரசி நாதாழியும்‌ . . . கச்‌ சோழியக்கால்‌ 
டை . யரிரிக்கு இசத நிலவ . , , த்துக்கு வரிக்கீழ்‌ நீர்‌ 
நிலத்தில்‌ கல்லி தை நீலமும்‌ . . . ராசி . லம்‌ நீரதம்‌ சோழிய 


த்‌ கிருச்செந்நடைக்குச்‌ செய்கு கடுத்தேக்‌: உத்தமசோழ வல்ல வரையந்‌ 
யாதுகுடூத்தேந்‌ உத்தாசோழ வல்லவரையநாராரு 
பராந்தகன்‌ இராசசேகரறேந்‌ . முகன்‌ . . ப்ரீ சாஜகேகரி .  ந்கட்றுரர்‌ வீராணக்‌ 
காமு ம்‌ இடத்து 
இ.க்‌.. ச்கக்‌ காமுடைநே . . . எழு... , நூட்டபுரத்து பிரருகக 


கழண்ட மெழுத்வு இலை 
மரச்‌ சற்கழி மூக்கநே பெழக்து இவை தேரை ர்ச்‌ சடை யந்‌ நெழுத்வ 


இவை பெருமங்கலைமுடை யாம்‌ எழுத்து 


[ஆ ப - ச ல்‌ 
இவை இள . .. . இலலை ஆலக்கா நடையா நெழுத்து இவை திருநாகந்‌ 
பெர்க்‌ . . 11) 

எண்‌ : 279 
ஊர்‌ - பனளையரத்தப்பட்டு 0] JH 


ஏரியில்‌ கரட்டு விட அருகிலுற்ள சிரிய பாற 
ஆழாழன்‌, மூன்றும்‌ நுலேத்துங்க ன்‌ 


தி.பி. 1190 


தமிழ்‌ ௩.ஆஃட 137 - 1925 


கல்வெட்டு : 


1. 
3. 
3. 
4. 
ந. 
6. 
7. 
8. 
9. 
10. 
14. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செங்கி 
கல்வெட்டு : 
1. 
2. 
2715 
க்க 
1. 


எலியூற்றுனராளி கண்ணத்தேவன்‌ மகன்‌ கங்கை கொண்டானுக்கும்‌ அவன்‌ 
வழியினருக்கும்‌ ஏரியின்கீழ்‌ நிலம்‌ துய்த்துக்‌ கொள்ள உரிமை: அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ தீரிபுவநச்‌ ச 
க்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலே 
ரத்துங்க சோழி தேவற்‌ 

கு மாண்டு பந்நீரண்‌ 

டாவது எலிதந்றில்‌ ஊராளி 
சுண்ணத்தேவந்‌ மகந்‌ ௧ 

ங்கை கொண்டரந்‌ மண 
லொழுக்கி கண்ட ஏரி இதில்‌ நீர்‌ 
பாஞ்ச இடமெல்லாம்‌ இவந்‌ வ 
ங்ஷமுன்ள த்நை 

யும்‌ இவநேயுண்பாந்‌ 


எண்‌ : 280 


ஊர்‌ - பாலமேடு வட்டம்‌ - திருச்செங்கோடு 
ஈசுவரர்‌ கோவில்‌ தெற்குப்புறச்சுவர்க்‌ கற்கள்‌ 
சோழன்‌ (கொங்கு), இராசேந்திரன்‌ 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧ஆ.௮, 346 - 1960 
கல்வெட்டு தனித்தனி இடங்களில்‌ அமைவுபெற்றுச்‌ சிதைந்துள்ளது. முதலிரண்டு 
கற்களில்‌ ஈசுவர நாயனார்க்கு நிலக்கொடை அளித்த செய்தியும்‌ மூன்றாவது 
கல்லில்‌ இராசேந்திர சோழனும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ள ர்‌. சோழங்க தேவர்‌ 
முதலிகள்‌ நாயனார்க்கு வாழ்நாள்‌ முழுவதும்‌ குற்றத்‌ தண்ட மாகக்‌ கட ுமப்பட்ட 
செய்தியை விளக்குகிறது. 


முதல்‌ கல்‌) 
சோழ விக தேவர்‌ ௭ ..... இய ல்லி ற்துதிருநாமத்துக்‌ காது 
(சுவரமுடைய ந...... 4, க்‌ 


கனிட்ட குழி 50 புன்செகுழி 
(இரண்டாம்‌ கல்‌) 
இராசிங்க மாமனே . . . 3. படிக்கு விட்ட த) ம்படூரரில்‌ வி 
வியில்‌ னத்தில்‌ அமுக 4. ட்ட குழி நறு 
மூன்றாம்‌ கல்‌) 


ஸ்வஸ்தி பரு நீருபுவனச்‌ சக்கரவத்திகஸஸ்‌ இராசேந்திர சோழ தேவற்‌, து 


ட ரண்‌ 
அர. பலைமேடா.. . . ன ப்ரப்மான சதுர்வேதி மங்கல 


3. த்து நாயனார்‌ பொன்பரபபி(சுவரமுடைய நாயனார்க்‌(கு) இத்‌ திருயடை விளா 
4, கத்துன்ள கறியீறையும்‌. அதி . . .யும்‌ . . .நுமடை விளாகத்து குற்றத்‌ தண்‌ 
5, 14 குற்ற, சாகிர்‌. . . பட்டோம்‌ சோழங்ககேலர்‌ முதலிகளோோ 
6. . வன சந்திரா (தித்தவரைநட)க்க .....; 
(நூன்காவது கல்‌) 
ர, மிள்ளாயாற்கு விட்ட குழி 50 ம்‌ 
2 பிறந்த மாராயன்‌ விட்ட குழி (100) ன 
எண்‌ : 281 
இடம்‌ : ஊட ிவடமங்கலம்‌. வட்டம்‌ - ஆக்கல்‌ 
சிவன்‌ கோலில்‌ சலையருகிலுள்ள நல்‌ 
அரசர்‌ டட ரத லாது இட்து ல ல்‌ அஷ்‌ பல்‌ பல்வலி 
காலம்‌ : 07.06.1877 
மொழி : தமிழ்‌ நஆ௮, 373 - 1940 
செய்தி : பாண்டமங்கலம்‌ காசி விசுவநாதர்‌ கோவிலுக்‌ 3) அன்வூரைச்‌ சார்ந்த கோதண்ட 


ப்பன்‌ என்பார்‌ ஒரு மனைபிடந்தைபும்‌. அதைச்சற்றிபுள்ள மரந்குளைபும்‌ 
டைய படி 9 படுத்து அங்டைருவாயைக்‌ மெ ண்டு வேனில்‌ பூக்‌ பல 
ஆனை செய்யப்‌ பெற்றமை. 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜய ஈ (பூய 

2. நு 

3, . . 1799 மேல்‌ செ 

4. (ல்லா) நின்ற யீசுவர வருஷம்‌ வைய்யா 
க. (சி மாதம்‌) 27 தேதி யேகாதெஸி குருவா 
6. (ர உத்திர) நட்சத்திரமும்‌ கூடிய சு 

7 (பதி)நத்தில்‌ பாண்டமங்கலம்‌ 

8. (1) காசி விசுவநாத சுவாமி சகி 

9. இவ்வூரிலியக்கும்‌ நாமக்கல்‌ (ரம 

10. ய்யன்‌ பெவத்கீரன்‌ சுப்பய்யன்‌ புத்தி 
11. ரன்‌ கோதண்டராமய்யன்‌ நி... 


12, ன்‌ பென்னீ.. புத்தி பூர்வமா 
13. க செயித தார சாஸநம்‌ க்ஷ 


4. பாண்டமங்கலம்‌ பிரஸந்ந வே 
15. ங்கட்டறமண சுவாமி கோ 

16. விலுக்கு போற பாதைக்கும்‌ கிழ 
17. க்கு இசலாக்கியால்‌ கரைக்கு வட 


க்கு தாதய்‌:பங்காற்‌ மனைக்கு 


20 
21. 


22. 
23: 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30, 


31. 


32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 


43 


44, 
45. 
46. 
47. 


43 
40 
50 
51. 


52. 
53. 
54. 
55. 


222 


ம்‌ மேற்கு க்ஷ சுவாமி வியா 

முசது நைநாம்பின்ளை மக 

ன்‌ வையாபுரி பிள்ளை வாங்கி 

(ய)மூக்கும்‌ மனைக்கும்‌ தெற்கும:(௧) இ 
தின்‌ மத்தியில்‌ கீழ்மேல்‌ நீழ(ம்‌) மு 

ளம்‌ 50 தென்‌ வடக்கு அகலம்‌ 
அகலமுள்பட 47 யிந்த அளவுள்ள 
மனையானது யென்னிட சுவயாற்சிதம்‌ 
அதிலுள்ள கட்டுகோப்பு தலைக்கடை மி) 
கடையிலுள்ள பல விருக்ஷங்களையும்‌ 
கைஷை சுவாமி உபயோகத்துக்காக நரன்‌ குடுத்து 
விட்டபடியால்‌ அதி நால்வரும்‌ வருமானம்‌) 
லந்திய்கி பதுக்காகவும்‌ 24 பிரதோ . . 
கரிட அபிஷேகங்களுக்கும்‌ நவவ்ர(ஹம்‌) 
ஆரம்பம்‌ முதல்‌ திருநாள்‌ கட்‌ 

பதியாக மாயி அகிலரும்‌ . . . 
தபரிபாலநமாயி நடத்தி கொள்ள) வே 
டியது கை மனையிலுள்ள ஜல 
பாஷாண நிதி நிக்ஷேபாதி அஷ்டபோக/ 
தேஜ்‌ சுவாமியங்களுக்கு க்ஷை சுவாமி , . 
இதல்லாமல்‌ 

ரிடவாறு ச தானுகா 

நம்‌ புறுவகமாய்‌ பிரசன்ன வேங்கட(ரம) 
ண சுவாமிசந்திர கரியான்‌ காவேரி யம்‌ 
மன்‌ சாக்ஷியாக ஆகாசவாணி பூமாதேவி 
சாக்ஷியாக ஸ்ரீ காசி விசுவநாதசுவாமி . , , 
ற்மேல்‌ யெழுதிய அபிஷேகத்‌ . ....., 
க்காக யிநாமாயி விட்டு விட்டேன்‌ யி 

ந்த தறுமத்துக்காக நாநாவது யென்னிட 
வாறுசுதாற்றாவது யிதளுளாவது க்ஷ தரும(த்‌) 
வத விகாகம்‌ செயிதாகலும்‌ கை சொத்தை 
யும்‌ அதில்‌ வறும்‌ வறும்படியே சுவாமி சதி 
வுபயோகிக்காமல்‌ அபகரித்தாலும்‌ ௮ 
வழ்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காறாம்‌ 
பசுவைக்‌ கொன்ற தோஷத்தில்‌ போக 

க்‌ கடவாற்கள்‌ ௨ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


அஆ 


Nong 


% 


10. 


ரர. 
12. 


13. 
14. 


16. 


17. 


18. 


19. 


20. 


228 
எண்‌ : 282 


ஊர்‌ - புதுப்பாளையம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
மிவன்‌ கோவில்‌ வலப்புற வாயிலின்‌ நிழக்குப்புறச்சுவர்‌ 


ஒய்சாளர்‌, வீரராமநாதன்‌ 
கி.பி. 1259 
தமிழ்‌ க.ஆ.௮. 263 - 1968 


முப்பவை சிவன்‌ கோவில்‌ பூசைக்காக ஆடி மாதம்‌ முதல்‌ நன்செய்‌, புன்செய்‌ 
நிலங்களாலும்‌ தேவதான இறையிலியாகிய புத்தேளிர்‌ நிலத்தாலும்‌ வந்த 
வருவாயைத்‌ திருப்படிமாற்றுப்‌ பூசைக்கட்டளை முதலியவற்றுக்காக அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸர்வபுவநச்‌ சக்கிறவத்திகள்‌ ஸ்ரீ போசள வீரராமனாத 
தேவர்க்கு யா: 

ண்டு அஞ்சாவது கொங்கான வீரசோழ மண்டலத்துத்‌ தென்‌ பூவாணி 
யனாட்டு அருகா(வூர்‌ நாட்டு . . சமுத்திரச்‌ சதுர்வேஷமங்க 

லத்து உடையார்‌ . . . . கோயிலுக்கு இவ்வாட்‌ை 

ட. அடி மாத முதல்‌ வ . . . த்து இற்றைநாள்‌ நிமந்தகட்‌ 

டு நிச்சயித்தபடியாவது இள . . . ப்‌ பங்குகளாலும்‌ நன்செய்‌ வ 
ற்சுக்தாலும்‌ புன்செயக்‌ கொல்லைக(ஸாலும்‌ ஊற்குத்‌ தெற்கு னாயனார்‌ 
தேவதாந (நி 

லன்‌ புத்தேரி நிலத்தாலு முட்ப்பட்ட உடல்களாலும்‌ பொன்னாலும்‌ நெல்‌ 
லாலும்‌ க(ருண்பாலும்‌ வல்லாளபுரத்‌ . . . (க) ம்‌ உடல்க 

ளாலு முதலான பொன்னும்‌ நெல்லும்‌ . . . ட்ட உடல்‌ முதல்‌ 

கண்டு இன்னாள்‌ முதல்‌ நாயனாற்குத்‌ திருப்படிமாற்றுக்கு நாள்‌ ஒன்றுக்கு 
சந்தி மூ 

ன்றுக்கு அரிசி குள(க)மாறரையும்‌ பொலிக்கு அரிசி உழக்கும்‌ மாக காப்புக்‌ 
கு அரிசி உழக்கும்‌ ஒமத்துக்குச்‌ சருவுக்கு மரிசி உரியும்‌ யாத்திர தாநத்துக்க அரி 
சி உரியும்‌ தேஸாந்திரிகளுக்கு திருமுன்னொடுக்குக்கு அரிசி உரியும்‌ ஆக 
அரிசி குளகம்‌ அறா 

க்கு அஞ்சிரண்டாக நெல்லுக்‌ குள(க)ம்‌ 21 கறியமுதுக்கு நித்தப்படியாக 
முப்பதின்‌ பலக்‌ 

கறி அஞ்சுவற்கத்திலே கொள்ளவும்‌ இதுக்கு தோட்டம்‌ விரைத்துக்‌ 
கொள்ளவும்‌ ௪. 

ப்பு அமுது மிளகு அமுதுத தேங்காய்‌ அமுதுக்கு நாளொன்றுக்கு ஒரு 
காசும்‌ நெய்‌ அமுதக்‌ 

கு சந்தி மூன்றுக்கு நெய்‌ . . , . று காலைச்‌ சந்திக்கும்‌ உசசிச்‌ சந்திக்கும்‌ 
தயிர்‌ உரியு 

ம்‌ இராச்சந்திக்கு (பா)ல்‌ உரியும்‌ (அ)டைக்காயமுதுக்கும்‌ இலையமுதுக்கும்‌ 
நாளொன்றுக்கு கா 

௬ 1 1/2ம்‌ கருப்பக்‌ கட்டிக்கும்‌ (பழத்துக்கும்‌ காசாறும்‌ தூபத்துக்கு காசு 
1/2ம்‌ திருமஞ்சன (உ )த்து (காசு 1 1/2) 


24. 
22. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 


இடம்‌ 


அரசர்‌ 


5 


க்கு... டலும்‌ ஆக நால்‌ ஒன்றுக்கு காசு மூன்றாக மாதம்‌ ஒன்றுக்கு காசு 
தொண்ணுறு 

ஆக ஆண்டு ஒன்றுக்கு காசு 1080ம்‌ பருப்பு அமுதுக்கு நாளொன்றுக்கு 
பருப்பு உரியும்‌ 


எண்‌ : 283 


ஊர்‌ - புதுப்பளையம்‌ வட்டம்‌ - ருச்செங்கோடு 
சிவன்‌ கோவில்‌ வாயிற்சுவர்‌ 


பாண்டியன்‌, இராககேசரி வீரபாண்டியன்‌ 
கி.பி. 1281 


தமிழ்‌ 
பூவாணிய நாட்டு நாடடவர்கள்‌ முப்பவை முத்திர சதுர்வேதி மங்கல்தது 
முப்பீசுவரமுடைய நாயனார்க்குத்‌ திருநாள்‌ அமுதுபடி மற்றும்‌ பிற பூசைச்‌ 
செலவினங்களுக்குப்‌ பெரியநாட்டு மங்கலம்‌ எனம்‌ ஊர்‌ நன்செய்‌, புன்செய்‌ 
நிலத்தையும்‌ இறையிலியாக விட்டமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராசகேசரிமன்மர்‌ த்ரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவந்கு (பாண்டு 15ஆவது பாண்டிய னாட்டு னாட்டவரோ 
மேற்படி இன்னாட்டு அருகாவூரான முப்ப ஸமுத்ர சதுர்வ்வேதி மங்கலத்து 
உடையார்‌ முப்மீஸ்வரமுடைய நயினாற்கு இன்னாட்டு ஆடையூரான 
பெரியனாட்டூ மங்கலம்‌ நஞ்செய்‌ புன்செய்‌ நாற்பாலெல்லையும்‌ மேனோக்கின 


மரமம்‌ கீழ்ணோக்கின கிணறு மற்றும்‌ எற்ப்பேர்பட்ட ஸர்வ ப்ராப்திகளும்‌ 
இன்னாயனாற்கு சித்‌ 


திரைத்‌ திருநாளுக்கும்‌ அமுதுபடிக்கும்‌ மற்றும்முள்ள அழிவுகளுக்கும்‌ 
சன்திராதித்தவரை செல்லக்‌ கடவதாக இவ்வூர்‌ தேவதானமாக இன்னாயனார்‌ 
ஸ்ரீ ஹஸ்ததேவர்‌ ஸர்வமான்ய இறையிலியாக உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
முப்பவையீல்வரமுடைய னாயனார்கு பூவானிய நாட்டு நாட்டவரோம்‌ இன்த 
தன்மத்தை ரக்ஷிப்பான்‌ ஸ்ரீ பாதம்‌ எங்கள்‌ தலைமேலே இத்தை மாற்றினவன்‌ 
வழிவழி யேழ்ழச்சமறுவான்‌ இது பன்மாஹேஸ்வரர்‌ ரக்கைஷ 


எண்‌ : 284 


ஊர்‌ - புதுப்பாளையம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோ 
சிவன்‌ கோவில்‌ வாயில்‌ தெற்குப்புறச்சுவர்‌ i ்‌ 
பாண்டியன்‌, இராசகேசரி வீரபாண்டியன்‌ 


கியி, 1284 


மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


2 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்கி 
கல்வெட்டு : 

1 

2. 

3. 

4. 

5, 

6. 

7. 

8. 


சேநமக -15 


'தமிழ்‌ 

பூவாணியநாட்டு அருகாவூரான முப்பாவை சமுத்திரச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
முப்பீசுவரமுடைய கோவிலுக்கு அவ்வூரைச்‌ சர்வமானியமாக வஞ்சி நாட்டு 
நாட்டவர்கள்‌ கொடையாக அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராசகேசரிபன்மர்‌ த்ரிபுுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவர்கு பாண்டு 18ஆவது வஞ்சி னாட்டு நாட்டவரோம்‌ 
வாணியனாட்டு அருகாவுரான முப்பஸமுத்ர சதுர்வ்வேதி மங்கலத்து 
உடையார்‌ முப்பீஸ்வரமுடைய 

னாபயபட்ட ஸர்வ ப்ராப்கிகளும்‌ இன்நாயனாற்கு மார்கழித்‌ திருநாளுக்கும்‌ 
அமுதுபடிக்கும்‌ மற்றுமுகாள அழி(வுகளுக்கும்‌) சந்திராதித்தவரை செல்லக்‌ 
கடவதாக இவ்வூர்‌ தேஃ: தானமாக இன்னாயனாற்கு ஸ்ரீ ஹஸ்தத்தே 
ஸ்ர்வ்வமான்ய இறையிலி:பாக உதகம்‌ பண்ணி 


ஸ்ரீ ஹஸ்ம்‌ - திருக்கை 
எண்‌ ; 285 


ஊர்‌ - புதுப்பாளையம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
சிவன்‌ கோவில்‌ மகாமண்டபத்தின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


ப ரர ர இ. 


கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ &ஆ,௮. 264 - 1968 
முப்பவை சமுத்திரச்‌ சதுர்வேதி மங்கலத்து ஏரி வருவாயையும்‌, நாகமுத்திர கலனை, 
கல்யாணம்‌, தரகு ஆகிய வருவாயையும்‌, இரண்டு ஏரிகளின்‌ கரையை உயர்த்திச்‌ 
செப்பனிடவும்‌ .மகாதேவர்க்‌ கோவிலுக்குப்‌ பத்துப்‌ பணமும்‌ எம்பெருமான்‌ 
கோவிலுக்குப்‌ பத்துப்‌ பணமும்‌ ஒதுக்கீடு செய்யப்பெற்றன. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ முப்ப(வை) ஸமுத்திரச்‌ சருப்பேதி மங்கலத்து 

ப்‌ (பைரியேரிப்‌ பாசிப்பாட்டமும்‌ நாகசமுத்திரத்‌ சிற்றேரி 

ப்‌ பரசிப்பாட்டமும்‌ உப்பாயமும்‌ இவ்வகரத்துக்‌ கலனை கண்ணா 

லம்‌ தரகும்‌ ஆக இந்த ஆயங்களால்‌ வந்த உடல்கள்‌ இப்பெரி யே) 
க்கும்‌ இ(ன்னாக சமுத்திரச்‌ சிற்றேரிக்கும்‌ (வண்டி மண்விட ஆளுக்கு தீவ 
ணத்துக்கும்‌ வண்டி எருத்துக்கும்‌ இடச்‌ சொன்னோம்‌ சந்திராதித்தவரையும்‌ 
இதில்லே மாதேவ(௫)க்கு பத்து பணம்‌ எம்‌ பெ 

(௬) மாநுக்கு பணம்‌ பத்தும்‌ ஆட்டை வர குடுப்பது 


அரசர்‌ 
நாயம்‌ 


ப்ட்‌ £ழி 
செய்தி 


ஸைவெட்டு : 


1. 
2 
3. 
4. 
1 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4 
5. 
6. 
7. 
8. 


எண்‌ : 286 
ஊர்‌ - புல்லூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
திருவீரட்டானத்துக்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 
சோழன்‌, கோப்பரதே ரிவர்மன்‌ 


கபர, 10 ஆம்‌ நூற்றாண்டு 


நமிழ்‌ நஆஅ. 371 - 1940 


பெரும்புல்லூர்‌ திரவீரட்டான தேவர்க்கு அவ்வூரில்‌ வாழ்ந்த வாணிகன்‌ கோனாகன்‌ 
செய்வித்த கொடையைக்‌ கூறுவதாக இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளது. 


ன அது க ன்‌ (ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மற்க்கு செல்லாநின்‌ . 

ஷ்‌ ரி னேழாவது பெரும்புல்லார்‌ திருவீரட்டான 
-  ற்க்கு பெரும்புல்லூர்‌ இருந்து வாழும்‌ 

வாணிகன்‌ கோனாகனுக்கு செ .... 

க்கட நந்திகாந்தன்‌ 


எண்‌ ; 287 


ஊர்‌ - புல்லூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


திருவீரட்டானத்துக்‌ கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧ஆ.அ. 372 - 1940 
திருவீரட்டானத்துப்‌ பெருமாளுக்கு இரண்டு நெற்றிப்‌ பட்டத்திற்கும்‌ இரண்டு பொன்‌ 
மலருக்கும்‌ கொடையாகப்‌ பதினான்கு கழஞ்சுப்‌ பொன்‌ பாரகநகரத்தாரால்‌ 


வழங்கப்பெற்றமை. மேலும்‌ அவர்கள்‌ நெல்லை வரியாகச்‌ செலுத்தவும்‌ 
பொறுப்பேற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ பெரும்புல்லூர்‌ திருவீரட்டனத்து பெருமானடி 
களுடைய பட்டம்‌ இரண்டுமாய்‌ பதின்கழஞ்சு பொற்பு இர 
ண்டுமாய்‌ . . நரற்கழஞ்சு எல்லாமற்றிலும்ப்‌ பதினாற்‌ கற 
௬ பாரக நகரத்தார்‌) கையவழி வழியும்‌ பாரக நகரத்தார்‌. 
ன்‌ ங்கள்‌ நெற்பலிசை அட்டக்கடவியக; முப்பத்து முக்கழஞ்சே ஆறு ம 
க சாடி 

ஞூ சொன்ன பலிசையால்‌....... கழித்திடுவ , 


பரத்‌ க ல்‌ ண்டு கருவா . . . . க்கடவா 


ஞ்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


உ இ: 24 டக கே ப்‌ நு 


- 
> 


இடம்‌ 


அரசர்‌ 


மொழி 


சேநமக -15௮; 


227 
எண்‌ : 288 


ஊர்‌ - பூலாம்பட்டி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பெருமான்‌ கோவில்‌ சுவர்‌ 


பாண்டியன்‌ (கொங்கு), இராசகேசரி சுந்தரன்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ௧.ஆ.அ. 230 - 1928 
தென்பூவாணிய நாட்டுக்‌ குளக்குறிச்சி ஊராளிகளில்‌ பாதவேட்டுவரில்‌ பிள்ளப்பன்‌ 
என்பவர்‌ ஏரி வயலில்‌ ஒரு தடி நிலத்தை வரம்தரு பெருமாளுக்குக்‌ குடிநீங்காத்‌ 
திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராசகேசரி 
பன்மரான திருபு£வனச்‌ ச 

(க்கற வர்த்திகள்‌ சிறி சுந்தரபாண்டி 

ய தேவற்கு யாண்டு ஏழாவது தெ 

(ன்‌) பூவாணிய நாட்டில்‌ குளக்குறிச்சி 
யில்‌ ஊராளிகளில்‌ பாத வேட்டுவரில்‌ 
பிள்ளப்பன்‌ உடையாநேன்‌ என்‌ ஏரியில்‌ 
வயலிலே ஒரு தடிநிலம்‌ வருந்தரு பெரு 
மானுக்கு குடி நீங்காத்‌ திருவிடையாட்ட 
மாகக்‌ குடுத்தே 


எண்‌ : 289 
ஊர்‌ - பேளூர்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
தான்தோன்றீசுவரர்‌ கோவில்‌ வெளிப்பறத்திலுள்ள கல்‌ 
சோழன்‌, இரண்டாம்‌ ஆதித்தன்‌ 
கி.பி, 959 
தமிழ்‌ 
செம்பியன்‌ மிலாடுடையான்‌ என்பவன்‌ துறிவிநாட்டு ஊராளிகளுக்கு 


ஊராளித்திறையாக நாற்கழஞ்சேகால்‌ விதித்துப்‌ பெற்றுக்‌ கொள்வதாக உறுதி 
அளித்தமை. 


கல்வெட்டு : 


ர்‌. 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
ரர்‌. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர்‌. 
2. 
3, 
|, 
2 
1 
2. 
3. 
4. 


288 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 12. ட்டிராளிகளை ஊராளித்திறை 
வீரபாண்டிய 13. நாற்கழஞ்சே காலே கொ 
ன்றலை கொண் 14. ள்வதாக பூவிலை செய்‌ 

ட கோப்பரகேசரி 15. து குடூத்தேன்‌ செம்பி 
பன்மற்கு யாண்டு 3 16. யன்‌ மிலாடுடையா 

ஆனது பார்க்கவகோ 17. னேன்‌ 

த்ரத்து மிலயடிடையா 18. இது மா 

ன்‌ அகலங்கள்‌ ம 19. ற்றுவான்‌ 

லையராதித்தனான செ 20. ஏழா நரக 

ம்பியன்‌ மிலாடுடை 24. ம்‌ புகுவான்‌ 


யானேன்‌ குறிவி நா 
எண்‌ : 290 


ஊர பேரூர்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


தூவ பேன்றிசுவரர்‌ கோவில்‌ தட்சிணாமூர்த்தி கருவறையின்‌ அருகில்‌ உள்ல கல்‌ 


ப த அத த தத ல ட ந க ட ட ட உல 


௧.ஆ.அ., 240 - 1969 


கல்லின்‌... முன்புறக்‌ கல்வெட்டில்‌ நூற்றிருபது ஆடுகளும்‌ பன்னிரண்டு கழஞ்சுப்‌ 
பொலிவும்‌ அளித்த செய்தியும்‌ பின்புறக்‌ கல்வெட்டில்‌ நாற்கழஞ்சுப்போன்‌ கொடுத்த 
செய்தி பையும்‌ குறிப்பிடுகிறது. 


க்கு குடுத்த ஆடு வற்றிக்‌ 
சன்கிறுரதித்தயவம்‌ . பன்மாகேசுவர ரக்ஷை 


பொன்‌ மழ நிறைய்‌ பன்னீரு கழஞ்‌ 
சு இப்பொன்‌ சந்திராதிச்சவாக நீல 
க்க பன்மாகேசுவர ரக்ஷை 


பின்புறம்‌ 
ட அட்டம்‌ இ (ண்‌)டாபற்கு ௧) 
த த தம (றி)நுக்கு வைத்த பொன்‌ 


நாற்கழஞ்சு இது சந்திராதித்தியவற்‌ பன்மா 
ஹேசுவர ரக்ஷை 


*இக்கல்வெட்டின்‌ கீழ்த்‌ தற்கால எழுத்தமைதி கொன்ட 
இச்‌... ., விளக்கு' என்று காணப்பெறுகிறது 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர, 
2, 
1. 
2 
3 
ர. 
2. 
குறிப்பு 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


229 
எண்‌ : 291 
ஊர்‌ - பேரூர்‌ மடம்‌ - போலும்‌ 
தான்தோன்றீசுஹர்‌ கோவில்‌ அம்பாள்‌ கருவகறைபிக்‌ அருகிலுள்ள ஒல்‌ 
கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧.ஆ.அ. 241 - 1969 


வெளியூர்‌ ஆண்டாராகி சிவபெருமான்‌ கோளிலுக்கு எறிமணியையம்‌ கணபதி 
திருமேனியையும்‌ பிரம்மகண்ணனும அலர மனைவி சத்தியகமலதேவியும்‌ 
செய்வித்த செய்தி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ எருத்த தொண்டியான்‌ மீ; 
கண்(ணநு) சத்திகமல தேவியூ 


வலப்புறம்‌ 
எரிமணியூர்‌ (ம) 4 த்தார்‌ இவ்விரு 
டி கணபதியா 5. வரும்‌ வெளியூர்‌ 
ரைய்‌ சேனி 6. அண்டாருக்கு ஸ்ரீ 
இடப்புறம்‌ 
வெளியூர்‌ 3. ஸ்ரீ பாத 
ஆண்டார்‌ 4. ரக்ஷை 


இக்‌ கல்வெட்டில்‌ ஒருபெண்ணும்‌ கணவரும்‌ காளைக்குப்‌ புல்‌ கொடுப்பதைப்‌ 
போலச்‌ சிற்பம்‌ செதுக்கப்பெற்றுள்ளது. அச்‌ சிற்பத்தின்‌ மேற்புறமும்‌ வலப்புறமும்‌ 
இடப்புறமும்‌ மேற்கண்ட செய்தி குறிக்கப்பெற்றுள்ளது. 

எண்‌ : 292 
ஊர்‌ - பேளூர்‌ கஷ்டம்‌. லம்‌ 
தூன்தோன்றீசுவரர்‌ கோவில்‌ தல்‌ பொருத்தப்பெற்றுள்ள கி 
தி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 
தமழ்‌ ௧ஆஅ. 242 - 1969 
தொத்திதம்பி பொன்‌ தொடுத்த செய்தி 


கல்வெட்டு : 
(அ) 1. 
2. 
3. 
4. 
5. 
செய்தி 
(இ) 1. 
2, 
3. 
4. 
5, 
6. 
இடம்‌ ; 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
8. 
9, 
10. 
n 


12. 


ad 


முடைய தெ 
ரத்தி தம்‌(பீ) 
வளியூர்‌ ற 
வீரு ஒன்றி 
பொன்‌ 


கருவறையின்‌: முன்மண்டபத்தில்‌ உள்ள கல்‌ 


முன்பக்கம்‌ பின்பக்கம்‌ 
ப்‌ பாட இ) 1. ்ரீம (த) 
ழஞ்சு இது 2. கெகிப்பா ( 
வான்‌ வழிச்ச 3. வரை கக்கு மு 
றுவான இது 4. (ஆறா வழுத 
(கலச்செட்டிச்ச 5, ள்ளி இ..க்‌ 
வச்ச விளக்கு 

எண்‌ : 293 
ஊர்‌ - பேளூர்‌ வட்டம்‌ - சேலம்‌ 


தான்தோன்றீசுவரர்‌ கோவிலுள்ள செப்புச்சிலைப்பீடம்‌ 


09.08.1630 


தமிழ்‌ ௧ஆஅ௮, 245 - 1969 


தூன்தோன்றீசுவரர்‌ கோவிலுக்குச்‌ சிம்மாசனமும்‌ பிரபையும்‌ மன்னர்‌ லோககண்ட 
வங்கி நூராயணங்கய்யரவர்களால்‌ கொடுக்கப்பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாஹந சகா(ப்தம்‌) 
1552 இதன்‌ மேல்‌ செல்லா நி 

ன்ற ப்ரமோதுத வருஷம்‌ சிம்‌ 
ஹமாஸத்து பூர்வம்‌ பக்ஷத்து 
த்ரதியையும்‌ உத்திர நட்சத்திரமும்‌ 
ஸோமவாரமும்‌ பெற்ற னாள்‌ 
வெளியூர்‌ தாந்தோன்றி நாயனா 
ருக்கு இந்த ஸிம்ஹாஸநமும்‌ ப்ரை 
யும்‌ ஸ்ரீ மன்னர்‌ லோகா ண்ட 
வங்கி னாராயணங்கரேகாக . . .. 
கொடுகாலா வயிர சேலம்‌ செ... 


கீழ்ப்பகுதி 
மனாயக்கரய்யன்‌ (உபயம்‌ 
குமார ரரமய்யைக்கரய்யன்‌ 
ஸதா ஸேவை 
எண்‌ : 294 
இடம்‌ ஊர்‌ - பொட்டிபுரம்‌ வட்டம்‌ - ஓமலூர்‌ 
விஷ்ணு கோவில்‌ அருகில்‌ கிடக்கும்‌ கல்‌ 
அரசர்‌ விசயநகரர்‌ 
கால்ஸ்‌ 11.05.1427 
மொழி தமிழ்‌ ௧ஆ.அ. 452 - 1925 
செய்தி முகைநாட்டு அருமணிமங்கலத்துப்‌ பொட்டிபுறப்பற்றிலுள்ள நன்செய்‌, புன்செய்‌ 
நிலங்களை அனைத்து உரிமைகளுடன்‌ தரும சாதனம்‌ செய்து கொடுத்தமை. 
எர்ரதிம்மையநாயக்கர்‌ உள்ளிட்டார்‌ நன்மைபெறும பொருட்டு இந்நிலம்‌ 
உரிமையாக்கப்பெற்றது. ல்‌ 
கல்வெட்டு : 


SONOMA WN 


NNN 
33363௨௨௮௦3 


சக வருஷம்‌ 1349க்கு மேல்‌ பிலவங்க வரு 

ஷம்‌ வைகாசி மாதம்‌ 15 தேதி ஸ்ரீ ௬ு)மன்மாகநாயங்‌ 
காசாரியர்‌ பாசைக்கு தப்புவராய கண்டன்‌ 
நாரளோக்க கண்ட வஞ்‌(சி) நாராயண பதின்‌எட்‌ 

டூ மன்னியர்கண்டன்‌ செவிட்டுப்‌ பாலைய 

நாயக்கர்‌ குமரர்‌ எறதிம்மைய நாயக்கர்‌ ஆதிவார 

ம்‌ தேவரையன்‌ மல்லமைய(ன்‌ உள்ளிட்ட மகாச 
நங்களுக்கு தற்ம்ம சாதநம்‌ பண்ணிக்குடுத்த பரி 
சாவது நம்முடைய நாயக்கத்தனத்துக்கு செல்லு 

ம்‌ முகைநாட்ட அருமணி மங்கலத்து காலி (பா) 

டாந பொட்டிப்‌ புறவு (பற்று) சரியகிறகண புண்ணி 
யரதம்‌ மேய்‌ 

ய காலத்திலே தாரைவாத்து: குடுத்த கிறமத்தில்‌ 
நாற்பாங்கெல்லை உள்பட்ட நஞ்சை புஞ்சை மா 
ன்படுகாடு தேன்படு (வரை) மீன்படு சுனை கீழ்யும்‌ 
நோக்‌(கின) கிணறும்‌ மேனோக்கின மரமும்‌ மாவடை 
மரவடை குளவடை மற்றது) எப்பேர்ப்பட்ட பலவி 
சேஷதரமும்‌ இன்த 1௦(கா)செனங்‌(கள்‌) அனுபவித்துக்கொ 
ண்டு பொருந்திந பஙகுமிதநாலே . . தது போந்து 
பகுந்து கொண்டு சுகத்திலே யிருக்க கடவராகவும்‌ 
யூன்த தற்மத்துக்கு யாதொருத்த அழிவு சேதால்‌ கெங்‌ 
கை கரையிலே தாயையும்‌ தகப்பனையு காராம்பசு 


வையும்‌ பிறாமணனையும்‌ கொன்ற பாவத்தில்‌ போக 


24, 
25, 
26. 
27. 
28. 
29, 
30. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
. 
2. 
3. 
4. 
5, 
6. 
1. 
2. 
3. 
4, 
5, 
ர்‌. 
2, 


கடவதாகவும்‌ தன்‌ குருவையும்‌ பிறாமணனையம்‌ 
முத்தம்‌(ந்னை) தனந்திலே கொன்று கும்பிணநரக 
த்திலே விழுவான்‌ வல்லபயன்‌ தேவரை 
யன்னும்‌ நாகரசையன்‌ மல்லமையுனு 

ம்‌ எறதிம்மைய நாயக்க தற்மமாக புண்ணி 

ய காலத்திலே தரை வாத்துக்‌ குடுத்த (ஜி) 
றமம்‌ சன்திராதித்தியவரை நடக்கவும்‌ 


எண்‌ : 295 


ஊா - பொம்மசமுத்திரம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
சிவன்‌ கோவில்‌ கருவறைக்‌ கற்கள்‌ 


சோழன்‌, முதலாம்‌ பராந்தகன்‌ 


கி.பி. 947 


தமிழ்‌ ௧ஆஃஅ, 321 - 1939 
முழையூர்‌ நாட்டு சாதமங்கலத்து வைரக்கோட்டை மதின்‌ ஆயிரத்தளிப்பட்டுடையான்‌ 
என்பவரால்‌ கட்டப்பெற்றிருக்க வேண்டும்‌. இதனைத்‌ தொடர்து வேறொரு கல்லில்‌ 
*சோழகம்‌' என்னும்‌ அளவுப்‌ பெயர்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. அரிசி அமுதும்‌ 
நெய்யமுதும்‌ அவ்வூர்க்‌ கோவிலுக்கு அளிக்கப்பெற்றுள்ளது. 


முதற்கல்‌ 

ஸ்வஸ்தி ஸ்ரீ மதிரையு மீழமுங்‌ கொ 
ஸ்ரீ பரகேசரி ப (ன்மற்‌) க்கு யாண்டு நாற்பது 
முழையூர்‌ நாட்டு சாத்தமங்கலத்து 
5 - வ்வரைக்‌ கோட்டையினின்று மதின்‌ (அ) 
யிரத்தளிப்‌ பட்டுடையான்‌ பவித்திர 
ரற்றீய சொல்லி . ..... , 

இரண்டாம்‌ கல்‌ 
திருவமிர்து சோவகத்தாலிரு நாழி யரிசியு 
(மமர்தும்‌ ரொஉபிடி நெய்யமிர்து மிரண்ன 
ம்‌ திருவமிர்து சந்திராதித்தவற்‌ காட்டுவதாக 
. ம்‌ கொண்டோ மிவ்வூர்த்‌ திருக்கோயிலுடைய 
சாமறு மிவ்விருவோம்‌ பன்மா யே வர 

மூன்றாம்‌ கல்‌ 


ன்றுக்கு ரக்ஷிக்‌ கட 
தூ சியூர்‌ நகர 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


ப்‌ த்‌ த்‌ ட 


செய்தி 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


PUD OD இக 


838 


எண்‌ : 296 
ஊர்‌ - பொம்மசமுத்திரம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
சிவன்‌ கோவில்‌ கருவறைக்‌ கற்கள்‌ 
சோழன்‌, முதலாம்‌ பராந்தகன்‌ 
தி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ. 293 - 1966 


தூசியூர்‌ என்ற ஊரும்‌ தண்டந்தப்பி என்பவர்‌ பெயரும்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 
கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


,, . ந்கனான கோவி .... சிகை யி ரா 
டு 17 ஆவது கே. ... ற்கு யா(ண்‌) 
, . . ஹ தேவர்க்கு . ...... தூசியூர்‌ (ம) 
,... தண்டந்தப்பி ..... யன்‌ கோ 
. | இதினான்று வே ..... ர 
திருமூலட்டானத்து மகாதேவர்க்குத்‌ திருநந்தாவிளக்கு எரிக்க நிலம்‌ விடப்பெற்றமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ ...... ன்மற்கு யாண்டு பத்தாவது (கறி சியூர்த்திருமுலட்டா 
தப்‌ மஹாஉவர்க்கு நொந்தா விளக்குக்கு 
(நாட்டு ஊர்களில்‌ வைத்த நிலம்‌ . . . . லி நல 


ணி (மங்கல நிலங்கால்‌ ஆன கே 

ல்‌ குழி நாடன்‌ அணைக்கீழ்‌ நிலங்கால்‌ 

(யாற்கீழ்‌ நிலங்கால்‌ அணி . . ..யா... ச... 
அணைக்கீம்‌ நிலமைரக்கால்‌ 


எண்‌ : 297 


ஊர்‌ - பொம்மசமுத்திரம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
சிவன்‌ கோவில்‌ கருவறைக்‌ கற்கள்‌ 


தோழன்‌, முதலாம்‌ பராந்தகன்‌ 


கி.பி. 917 


தமிழ்‌ ௧ஆ.அ. 366 - 1940 


திருநந்தா விளக்கெரித்தற்பொருட்டுக்‌ கொடையாக நிலம்‌ அளித்த செய்தியைக்‌ 
குறிப்பிடுகிறது. நிலத்தின்‌ அளவு கால்‌, அரைக்கால்‌ என்று 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. 


கல்வெட்டு : 


1 ௮ செ லெ. ஊர 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


முதல்கல்‌ 


ன்மற்கு யாண்டு பத்தாவது 

மஹா தேவர்க்கு நொந்தாவி 

ஊர்களில்‌ வைத்த நிலம்‌ 

1/4 நிலங்கால்‌ ஆன தை 

ல்‌ குழி நாடன்‌ அணைக்கீழ்‌ 

பாயிற்கீழ்‌ நிலங்கால்‌ அணி 
ணைக்கீழ்‌ நிலமரைக்கால்‌ 


இரண்டாம்‌ கல்‌ 


ங்குக்‌ 5, ல்ல கா 

விளநி 6. யா சப்‌ 
எண்‌ : 298 

ஊர்‌ - பொன்குறிச்சி வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


சிவன்‌ கோவில்‌ கருவறை அடித்தளம்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ குலோத்தங்கன்‌ 
கி.பி. 1195 


தமிழ்‌ 


வீரசோழ மண்டலத்து நாடாழ்வார்‌ நாட்டுப்போத்தாங்குறிச்சி ஸ்ரீ இராசேசுவரமுடைய 
நாயனார்க்கு ஊராரும்‌ ஊராளிகளும்‌ ஏரியின்‌ கீழ்‌ நிலத்தைத்‌ தேவதானமாகக்‌ 
கல்வெட்டிக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ வீரராஜேந்த்ர (சொழ தேவர்க்கு யாண்டு 7 ஆவது வீர சோழ 
மண்டலத்து நாடாழ்வார்‌ நாட்டில்‌ போத்தாங்‌ குறிச்சி ஊரும்‌ ஊராளிகளோம்‌ 
இவ்வூர்த்‌ தேவர்‌ இராஜேஸ்வரமுடையார்க்‌ இட்டுக்‌ குடுத்த ஏரியு நிலமு 
ஆவது . . . .கப்பையணா ....ந 
குட்டுக . ..ற்கு... நடக்கநட...,வ.. 
தானமாக இட்டுக்‌ குடுத்தோம்‌ . . . , 
போத்தாங்குறிச்சி ஊரும்‌ ஊராளிகளோம்‌ ராசேச்சுரமுடை . . 
பாற்கு இவ்வேரி நிலமும்‌ . . , , பாருளு சிறிது நேந்து ஏரி ட 


ஆக வக்கரந்‌ . , . . இவ்வூர்க்கு வரி , , ... க த்‌ ல 
செய்வார்‌ இத்த மத்தினுக்கு விலங்கல்‌ 


. கற்கட்டோ ..,. தேவர்‌ 


ன ரர 0 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செயதி 
கல்வெட்டு : 
ர்‌, 
2 
3. 
4, 
5. 
6. 
7. 
8. 
9, 
10. 
ரர. 
12, 
13. 
இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 


866 
எண்‌ : 299 


ஊர்‌ - போதமலை வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
கீழர்‌ நடுக்காட்டுத்‌ தண்டக்காரன்‌ சடையக்‌ கவுண்டன்‌ வீட்டு வாயில்‌ அருகிலுள்ள கல்‌ 
பாண்டியன்‌, இராசகேசரி வீரபாண்டியன்‌ 


தி.பி. 1280 
தமிழ்‌. 


கருங்காலமலை சுக்கன்பூண்டியில்‌ ஊர்க்கடமை எந்ற வரிச்‌ சுமையால்‌ செலுத்‌ 
இயலாமையைக்‌ கருத்திற்கொண்டு கொல்லிமலை மக்கள்‌ செலுத்துவதைப்‌ போல 
ஆண்டொன்றுக்குக்‌ குடிக்கு ஒருபணம்‌ வீதம்‌ செலுத்த வேண்டுமென இராசிபுரப்‌ 
பற்றுச்‌ சபையாரும்‌ நாட்டாரும்‌ நகரத்தாரும்‌ கல்வெட்டிக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராசகேசரி பந்மரான திரு 
புவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ - ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு 
யாண்டு 14ல்‌ இராசபுரப்‌ பற்று சபையோ 
மும்‌ நாட்டோமும்‌ நகரத்தோமும்‌ 
கருங்காலி மலையில்‌ சுக்கன்புண்டி ஊர்‌ 
கடமையாற்றாமலே ஓடிப்‌ போகையில்‌ 

ன்னாள்‌ முதல்‌ கொல்லிமலை மரியாதை 
ஆண்டொன்றுக்கு குடிக்கொரு பணம்‌ 
கொள்வதாகக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
சபையோமும்‌ நாட்டோமும்‌ நகரத்‌ 


தோமும்‌ . ; மலை . ....நல்‌ 
வாயுடையா 4: * . 
ன்ட்‌. டக்கு 
எண்‌ : 300 
ஊர்‌ - வட்டம்‌ - திருச்செங்கோடு 


னை 
அழகுநாச்சியம்மன்‌ கோவில்‌ அருகிலுள்ள கல்‌ 
சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 


கி.பி. 1346 


தமிழ்‌ ௧ஆஃஅ, 157 - 1915 


கோங்கிலாண்டார்‌ அணிபவர்‌ இராசசேகர ஈசுஹமுடைய மகாதேவர்‌ கோவிலை 
எடுப்பித்து அதற்குத்‌ தேவதானமாக மங்கலம்‌ என்னும்‌ ஊர்‌ அளிக்கப்பெற்றிருந்தது. 
முன்னூறு நாட்டவர்‌ சேர்ந்து அவ்வூரை உரிமையாக்கினர்‌. 


துன? மும்‌ 


ல ப து 


oj 


1 
11. 
1. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19, 


20. 


கல்வெட்டு : 


ஆ மெல ஸூ 


௦ 51) 2 செ 


5 


236 


லில்‌ மல்க பந்மராட டையர்‌ ஸ்ரீ 
க்‌ வரி ல்பிபடல்‌ ஜேந்தி, ராம தேவற்கு யாண்டு 
வ ல்க ட 8ஆவகு, வல்லவரைய நாட்டு 


முதலி நாயப்பள்ளியாந ஜயங்‌ 
கொண்ட சோழபுரத்து கொங்கிலாண்டா 
ர்‌ எடுப்பித்தருளிய ராஜசேகர ஈகவ 
முடைய மஹாதேவர்‌ தேவதாநமான ம 
ங்கலத்துக்கு . . . .... இயம ல்க நாட்டு முந்நூற்று 
. ரோம்‌ நங்காவலார்‌ சர்வ பரிசாரஞ்‌ செய்து 
(குடுத்த பரிசாவது . . . . க்கரியவேலி யூட்பட 
. மாவரொருவரோயும்‌ பொல்லாங்கு செய்ய 
. லும்‌ மிவ்வூர்‌ கந்றுகாலி கொள்ளிலும்‌ 
பிடிக்கிலு மற்று இவ்வூரை யேதேநுமே 
பொல்லாங்கு செய்தானையும்‌ செய்விக்க 
வுட்ப்பத்தி யாநாடையும்‌ நாடைழுந்து 
ட ணங்கிய இட்பொல்லாங்கு செய்த 
வரில்‌ ஸர்வஸ்வரஃ ல்லாம்‌ இம்மஹாதே 


எண்‌ : 301 


ஊர்‌ - மணப்பள்ளி ட்டி! த்க்‌ 
க ms ல a த 228. மி க்கல்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ முன்புறம்‌ பதிக்கப்பெற்றுள்ள க்தி 


கிரி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 


தமீம்‌ ௧.௮.௮. 230 - 1969 
மணப்பள்ளியான எதாந தெண்ணாயக்கர்புரத்தைச்‌ 


ஏர்வமானியக்‌ கொை 
: க்‌ த்க்‌ தது பத்த டய 
வீரர்‌ மாச அய்யன்‌ என்பவர்‌ அளித்தார்‌. அவ்வூர்‌ அ 


வீரசமுத்திரம்‌ என்‌ றழைக்கப்பெற்றது. உறுதல்‌ அவர்‌ பெயா 
வாழவந்தி நாட்டில்‌ 11. ரன்‌: நவ்ற 
மணப்பள்ளிய : 12. நிகர்‌ சந்‌ 
a 19. திராதிபதி 
தெண்ணாப. 14. ட்ட கனி 

கர்‌ மதம்‌ தெ 15... அய்யன்‌ த 
க்கம்‌ 16. ன்றாம்‌ வீரு 
சமுத்திரம்‌ ஆ 12. பரோகிக்த வரை 
க கற்ரீத்த 18. டக்கவு 
படியாலே 19. ஷ்‌ 

இந்த அக 20. 


ம்ப்ந்பாலர 


இடம்‌ 

அரசர்‌ 

நலம்‌ 

மொழி 

செய்தி 

கல்வெட்டு : 
ர்‌, 
2. 
3. 
4. 
5. 

தென்புறச்சுவர்‌ 
6. 
7. 
8. 
9. 
10. 


287 


ஏண்‌ : 302 


ஊர்‌ - மணப்பள்ளி வட்டம்‌ - நாமக்குட” 
பீமேசுரர்‌ கோவில்‌ கருவறை 


சோழன்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 

கி.பி. 

தமிழ்‌ ௧ஆ.அ. 231 - 10௩9 
எதிரிலி சோழபுரத்து வியாபாரியாகிய நெமிலியுடையான்‌ உதையஸ்‌ என்பவர்‌ 
பிரமேசுவரமுடைய நாயனார்‌ கோவில்‌ தேவதான இறையிலி நிலத்தைச்‌ 
சண்டேசுவரப்‌ பெருவிலையாக இரண்டாயிரத்து ஐந்நூறு காசுகள்‌ கொடுத்து 
அந்நிலத்தில்‌ விளைந்த நெல்லைக்கொண்டு வாரந்தோறும்‌ அக்கோவிலில்‌ 


எழுந்தருளியுள்ள இறைவர்‌ திருமேணிகளுக்கு நாழி அரிசி வீதம்‌ ௮ முது படைக்க 
மரக்கால்‌ நூழி நெல்‌ அளக்கப்‌ பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திநபுவன . ..... சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராசராசதேவற்கு 
யாண்டு பதினாலாவதுற்‌ கெதிராவது ஜ(யங்‌ கொண்‌) 
ட சோழ மண்டலத்து வட . . , ரக்‌ கீழங்கனாட்டு இடை யாற்றுச்‌ சூழற்‌ 


பிரமதேச மணற்பள்ளியான சிங்‌ 
களாந்தகச்‌ சதுப்பேதிமங்கலத்து உடையார்‌ ப்ரமீசுரமுடைய ஸனாயனாருக்கு 
சோழமண்டலத்து வட 


கரை . . . . து கொண்ட சோ... . நாட்டு செம்பியன்‌ அரங்‌ (கூரான எதிரிலி 
சோழபுரத்து வியாபாரி நெமெலியு 
டையான்‌ உதையான்‌ (கூத்‌. . . , யநேன்‌ இன்னாயனார்‌ தேவதானங்களில்‌ 


கோயிலுக்கு கிழக்கு பூமர 


ட வை க...., க்காணியும்‌ தண்டேசுரப்‌ பெரு . . . . குடுத்த காசு 
இரண்டாயிரத்து அஞஞாறு 
இக்காசு இரண்டாயிரத்து அஞ்ஞாற்றுக்கும்‌ இந்நிலம்‌ விளைந்த நெல்‌ கொற்ற 
ரர கடமையும்‌ கீழ்வாரமும்‌ நீக்கி நின்ற நெ 
(ல்‌) கொண்டு திருநாயற்றுக்‌ கிழமை தோறு மரக்கல்‌ நாழியால்‌ 
தம்பீராட்டியார்க்கும்‌ உடையார்க்கும்‌ ஆருசி நானாழி வினாய 
கப்‌ பிள்ளையார்க்கும்‌ குந்றமெறிந்த பிள்ளைய(ா)்க்கு நாழியும்‌ 
தெக்கணாமூர்த்தி (தே)வற்கு நாழியும்‌ வடுகர்‌ பிள்ளையாற்கு 
“டட ருத்ர. . . , சந்திராதித்தவரை செல்ல கடவதாகவு(ம்‌) இநீலம்‌ இறக்‌ 
கல்வெ(ற்று) நிலம்‌ காட்டுவா 
க்‌ ம்பி. . . . ய்த்‌ சோறு மாகேசுர . . . ட்டியாவதாகவும்‌ இத்தன்மத்தை 
தீங்கு நினைப்பான்‌ வ(ழி 


இடம்‌ 
அரசர்‌ 
த்‌ 

மொழி 

செய்தி 

கல்வெட்டு : 
ர்‌. 
2, 
3. 
4, 
1 
2 
3. 
4. 
1 
2. 
3. 
4 
1. 
2, 
3. 
4, 

இடம்‌ 


அரசர்‌ 


248 
எண்‌ : 303 


ஊர்‌ - மணப்பள்ளி 


அர்த்த மண்டபத்தில்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


வட்டம்‌ - நாமக்கல்‌ 


கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧கஆ௮, 232 - 1969 
எதிரிலி சோழபுறத்து வியாபாரி நெமிலியுடையான்‌ உதையனுக்குச்‌ சண்டேசவரப்‌ 


பெருவிலையாகச்‌ சிங்களாந்தகச்‌ சதுர்வேதி மங்கலத்துப்‌ பெருக்‌ மகாசபையார்‌ 
நிலம்‌ எல்லையிட்டு அளந்து கொடுத்தமை. oi ர 


. னேழாவது இவ்வூர்‌ (பெ)ருங்குறி மாசவை 
. தேவற்கு இவ்வூர்‌ மேல்‌ பிடாகைய! கே 
டக்கு சத்திவிடங்கன்‌ நில அரை மாவும்‌ . , 


‘ . ப்‌ ்‌ மரத்து பது ப 
. வெட்டிக்‌ குடுத்தோம்‌ பெருங்குறி மஹா 


௬... ககமாடு . . . உபதி,., 

. மணப்பள்ளியான சிங்களாந்தக ச 
டக்க... சிய... . நரன . . . . கீழ்வாய்‌ 
. . வரயிலக்‌ கீழ்நிலம்‌ . . . ,மு..... புழங்கா , 


யோம்‌ பிரமேசுரமுடை ... .., க என்னு . , , போக மேபர 
- - ருத்தி 5 ஒரு மாவரையும்‌ தெ... . மல்‌... , ச்ச நீலம்‌ 
வை நிலங்‌ காணி யரைக்கா . ., பொது கழ... .நில டக லு 
சவையோம்‌ . . . . அகரநிலங்கா . . . ரக்காணி (கல்‌ வெட்டி 


. . .. வீரசோழ மண்டலத்துக்‌ கிழிங்க நாட்டு 


ர கட்த நரக ட்‌ ன்‌ 
கா... டக்கு பெருவட்டாறு . . . தெற்கு சக ன 
சுனக்‌ தத 
ணி நீக்கி . . . ணாயிரவநென்று பேர்‌ , , , பட்ட தளம்‌ ப்‌ 
யும்‌ 
எண்‌ : 304 


காலம்‌ : 
மொழி 
பசய்தீ 
கல்வெட்டு : 
1 
2 
3 
4. 
ர. 
2. 
3. 
i 


அரசர்‌ 


காலம்‌ 


மொழ 


கல்வெட்டு : 


DENA வ 


. . 239 
தி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்‌ 


தமிழ்‌ நவ. 223 - 1969 


தள எல்லைகள்‌ புறிக்கப்பெற்றுள்ளன. நாசேட்டாங்கல்‌ என்னும்‌ பொன்‌ நிறைக்கல்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள நு. நல்வேட்டுச்‌ சிதைந்து தொடர்பற்ற நிலையில்‌ உள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ9ி..... ன ...... டு 22 ஆவது இபவாண்டு பு. 
பின்வ கில கல்லு அஆ. கத அட மரி தைத ல உட திட்‌ கல்லு 

தம்‌ நிறுப்பித்துக்‌ கைய்க்‌ கல்லாம்‌ செம்பொன்‌ 150... . ற்றைம்பக சம்‌ 
நிறுப்பித்துக்‌ கைய்க்கொண் . . . . 

கேசவன்‌ நிலம்‌ ஒருமாவரையும்‌ . . . , திருச்த . . . ண்ணி மாதேவர்‌ 


மெழுக்கு புறம்‌ அரை 


மங்கலத்துப பாலன்வாய்க்கீழ்‌ ம(ஸ்றாக்காட்டிற்றா . . (ல்லைய 
வெண்டாளூர்‌ நிலத்துக்கு. மேலும்‌ தென்‌ 

னறோட்டத்துக்கு மேக்கும்‌ தென்பாற்கெல்‌ . . . க்கா நின்று கிழக்கு . .. . 
பாஞ்ச . . குவர்க்கு 

ற்றிலக்கு மேலும்‌ தென்னெல்லை தனக்கு . . . ஈட மா 

ன்‌ காசெட்டாங்கல்லால்‌ நூ ற்று ஐம்பதி , . ந்‌ வைத்த 


எண்‌ : 305 


உவர்‌ - மதியம்பட்டி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
பாரரியம்மன்‌ கோவில்‌ மேற்கில்‌ கால்வாய்க்கரை அருகிலுள்‌ ॥ வமல்‌ 


தமிழ்‌ 


மல்லசமுத்திரத்தில்‌ இருக்கும்‌ இராசேந்திர சோழீசுவரருக்கு உ தரப்பட டியான 
இிரியார்பஙயும்‌ ௦ ருவிடையாட்டமாக விடப்பெற்றமை, 


ஸ்வஸ்தி ப 
மல்சைமுக்கிரத்தில்‌ ர (6 
ஜன்திர சேயறீசாமு 

வப மஹாதேவர்‌ 

க்கு உத்திரப்பட்டி 

பாரா கிரியம்பக 

புரம்‌ தீழுவிளையா 

ட்டம்‌ 

யிந்த தம்மத்தை 


240 


10. ரக்ஷிப்பார்‌ 


11. ஸ்ரீ பாதம்‌ யென்‌ த 
12. லை மேலே சிவா .. .. 
உதீபப்பட்டி 
திருவிடையாட்டம்‌ 
எண்‌ : 306 
இடம்‌ ஊர்‌ - மதுரகாளியம்மன்‌ ஓடை வட்டம்‌ - சங்ககிரி 
ஏரியருகே கிணற்றின்‌ அருகிலுள்ள கல்‌ 
அரச! ட கிழமை ல 2. ஒப்‌ எப்த்வ்பு 
கரலம்‌ தி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி தமிழ்‌ 
செய்தி பல ஊர்களில்‌ காணிஉடைய வெங்கச்சி வேட்டுவரில்‌ காடுவெட்டி திருவாளப்பிள்ளை 
மருதூரில்‌ காளியை எழுந்தருளுவித்தார்‌. 
கல்வெட்டு 
1, சிற்றூர்‌ குளக்குறி 10. ட்டுவரில்‌ காடு 
2. ச்சி படலோடுகுறி ரர்‌. வட்டி திருவாள 
3, ச்சி அஞ்ஞாற்றும 12, ப்பின்ளை காளி 
4, ங்கல மழபாடி 13. மருதூ 
5. வடகரை நாட்டில்‌ 14, ரில்‌ எ 
6, இருப்பலி தென்‌ 15. முந்த 
7. னிலி இந்த ஊர்க 16, ருளப்‌ 
8. ளில்‌ காணி உடை 17. ண்ணி 
9, ய வெங்கச்சி வே 18. ன்நார்‌ 
எண்‌ : 307 
இடம்‌ ஊர்‌ - மல்லசமுத்திரம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
அரசர்‌ சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
காலம்‌ ' : கி.பி. 1246 
மொழி தமிழ்‌ ௧.ஆ.அ. - 159 1915 
செய்தி 


இராசேந்திர சோழனின்‌ 'திருமன்னி வளர எனத்‌ தொடங்கும்‌ மேய்க்சீர்த்தி பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்து நகரத்தார்‌ அவ்வூர்‌ உலகளந்தான்‌ 
விண்ணகர்‌ கோவிலுக்கு மூன்று சந்திக்குத்‌ திருவமுது படைக்கக நிவத்தமாக 
அளித்த செய்தி. 


வ்ரிவேட்டு : 


சே.நமக -16 


20. 


21. 


22, 


23. 


24, 


25. 


26, 


, ஸரீ திருமன்னி ட 

தன்பெருந்‌ தேவியராகி இன்புற . . . யலா மியுடை துறைனாட௫ந்‌ துடர்வன 

வேலிப்‌ 

படாவன வாசியுஞ்‌ சுள்ளி 'சூழ்மதிட்‌ கொள்ளிப்பாக்கமும்‌ நண்ணற்‌ ௧௫ 

முரண்‌ மண்ணை கடக்குமு 

ம்‌ பொருகட லீழத்‌ தரைசர்‌ தலைமுடியும்‌ ஆங்கவர்‌ தேவிய ரோங்‌ கெழில்‌ 

முடியு முன்னவர்‌ 

(பக்கல்‌) தென்னவர்‌ வைத்த சுந்தரமுடியும்‌ இந்திர னாரமுந்‌ தெண்‌ டிரை 

ஈழமண்‌ 

(டலமுமு)வதும்‌ எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ கடுங்‌ ' குலமனமாகிய 

(நுகரவையிற்‌ சந்திரன்றொல்‌ குலத்திதந்திரராதனை (வினை அமர்க்களத்துக்‌ 

கிளையொடும்‌ பிடித்துப்‌ பலதநத்தொடு நிறைகுல தநக்கு. . . . 

ந தந்ம பாலனை வெம்முனை யழித்து வண்டுறை சோனத்‌ தண்ட குத்தி 

யும்‌ இரணசூரனை முரணுகத்‌ தாக்கித்‌ திக்கணை கீர்த்தித்‌ தக்கண லாடமுங்‌ 

மயிலபாலனை வெஞ்சமர்‌. விளாகத்‌ தைஞ்சுவித்தருளி ஒன்டிறல்‌ யானையும்‌ 

பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்தில நெடுங்கடலுத்திர லாடமு . ........ 

ம்‌ விசையத்துங்க மந்மநாகிய கடாரத்தரையனை வாகையம்‌ பொருகடற்‌ . 

கும்பக்‌ கரியோடகப்படுத்துரிமையிற்‌ பிறக்கிய பெருநெதிப்பிறக்க 

ணிப்புதவமுங்‌ கநமணிக்க . . . சிறைநீர்‌ விசைய முந்துறை நீர்ப்ப்நனையும்‌ 

மல்லையூரையிற்றொன்‌ மலையூரும்‌ ஆழ்கடலகழ்கழ்‌ மாயிரிடி . . . . 

மாவலி பங்கமும்‌ விளைப்பந்தூறுடை வளைப்பந்தா ருங்‌ கலைத்‌ தக்கோர்‌ 

புகழ்‌ தலைத்‌ தக்கோலமு நித்யதமாவல்வினை மாதமலிங்கமுங்கலா முதிர்‌ 

கடுந்திற . . . . ... 

லி மும்‌ மொய்தொளிர்‌ புனைமணிப்‌ புதவமுங்‌ கந மணிக்கு . , 
. மரப்பாளமும்‌ காவலம்‌ புரிசையில்‌ மேவிலிம்பங்கமும்‌ விளைப்‌ 


. வாரமுந்‌ தொடுகெடுங்‌ காவற்‌ கரமுரட்‌ கடாரமும்‌ மா(ப்பொரு தண்‌) 
டாற்‌ கொண்ட கோப்‌ .... 
 ங்கொண்ட சோவபுரத்து நகரத்தோம்‌ இவ்வூர்‌ உலகளந்தான 
விண்ணக ...... 
, கீரல்‌ அரிசி முநநாழி திருவமிர்தாய்‌ வருதலில்‌ திரிசந்தி மூந்றுக்‌ கும்‌ 


க கல க மாகக்‌ கொண்டு நிவந்தஞ்‌ செலுத்துவதாக நிவந்தஞ்‌ செயது 
குடுத்‌ (தோம்‌) . .... 


* (ப 7 முதல்‌ 14 வரை விடுபட்டுள்ளது) 
எண்‌ : 308 


ஊர்‌ - மல்லசமுத்திரம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 
சோழீசுவரமுடையார்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்புள்ள நந்திமண்டபம்‌ 


காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


கல்வெட்டு : 


ல 


குடு டட 


அரசர்‌ 


242 
கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧.ஆ.௮. 160 - 1915 


கோனேரிசெட்டி மகன்‌ கிருட்டினசெட்டி என்பவர்‌ நந்தி மண்டபத்தைக்‌ கட்டுவித்தமை. 


வெகுதாணிய வருஷம்‌ தை மாதம்‌ கோனேரி 
செட்டி மகன்‌ கிஷ்ணசெட்டி உபையம்‌ ௨ 


சோழிசுவரமுடையார்‌ கோவில்‌ ௧௫௨௯. "ன்‌ ம்பம்‌ 


காலை 6. ட்டி மக 
யுத்தி வருஷம்‌ 7. ன்‌ கோ 
ஆவணி மாதம்‌ 8. னேரி செ 
திரும 9. ட்டி உபை 
லை செ 10. யம்‌ 
எண்‌ : 309 
ஊர்‌ - மல்லசமுத்திரம்‌ வட்டம்‌ - திருச்செங்கோடு 


சோழீசுவரமுடைய கோவில்‌ கருவறையின்‌ தெற்குப்புறச்சுவர்‌ 


தி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ ௧ஆ.அ. 188 - 1915 
பருத்திப்பள்லி நாட்டு மல்லசமுத்திக கவுண்டர்கள்‌ தங்களுக்கு நன்மை 


உண்டாகும்பொருட்டுக்‌ கோவிலுக்குக்‌ கொட அளித்தமை. இக்‌ கொடையைக்‌ 
குன்றத்தூர்த்‌ தொப்பநாதர்‌ என்பவர்‌ அளித்தார்‌. 


தன்மநடக்கும்‌ பூசைக்கட்டனை பின்மித்தைக்கு மூன்று 
ம்ஒருபடி நெய்‌ கால்படி கறிய்‌ மூன்று சந்தியாதீபம்‌ . , 
னமைக்கு ருன்றத்தார்‌ தொப்பநாதர்‌ அரைமனை சம்பி 
த்திரத்தும்‌ சாமின்ளை சம்பிந்‌ தமம்‌ பருத்திப்பள்ளி 
சில்லை சமுத்திரத்தில்‌ கவுண்டர்கள்‌ பிறவிக்கு நல்‌ 
ஸ்ரீ பாதமென்‌ தெலைமேலின இதுக்கு விபரி , , . 


எண்‌ : 30 
ஊர்‌ - மல்லூர்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கோட்டைப்‌ பெருமாள்‌ கோவில்‌ தெற்குச்சுவர்‌, வடக்குச்சுவர்‌ 


பாண்டியன்‌, மூன்றாம்‌ சடையவர்மன்‌ வீரன்‌ 


காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


த து 


oN 


த்‌ த்து 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ : 


சே.நமக -16௮அ 


243 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
மகேந்திர பரமேசுவா பட்டனுக்கும்‌ வாமன பட்டருக்கும்‌ காமிண்டனான 


காராண்டான்‌ என்பவன்‌ வீரபாண்டியச்‌ சதுர்வேதி மங்கல எல்லைக்குட்பட்ட 
நன்செய்‌ நிலமும்‌ தோட்டமும்‌ இறையிலியாக அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான்‌ திரிபுவனச்‌ சக்கர 

வத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்‌ மகேந்திரப்‌ பரமேஸவரபட்டனுக்கு 

ம்‌ பிரியாகை வாமன பட்டனுக்கும்‌ புத்தூர்‌ சாத்தப்பூசப்பாடி பூசன்‌ உயையம்‌ 
காமிண்டன்‌ பொன்ன கோமிண்டனான காராண்டான்‌ இப்பட்டர்க்கு சேல 
நாட்டுப்‌ பெரிய பொன்பரப்பியான வீரபாண்‌ 

டியச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ எல்லைக்குள்பட்ட நன்செய்‌ நிலங்களும்‌ தோட்டமுந்‌ 
தந்தோம்‌ உடைகுளமடைத்துக்‌ கொண்டு ஆசந்திராதித்தயமாகக்‌ குல்லுங்‌ 
த்தர்‌ வரையும்‌ விலையுமாற்றியும்‌ தானமும்‌ செல்வதாகச்‌ சொ 

ன்னோம்‌ இவை காலிங்கராயன்‌ எழுத்து விழுப்பதரையன்‌ எழு 

த்து கச்சிராயன்‌ எழுத்து சதுர்வேதி மங்கலப்‌ பெருமான்‌ தங்களுக்குத்‌ தந்த 
திருமுகப்‌ 

டி நடப்பதாகத்‌ தந்தோம்‌ இவை சோளிய தேவன்‌ எழுத்துப்படியே 
கல்வெட்டித்‌ தந்தோம்‌ ஆசந்திராதித்தவரையு மிப்படி . . . 


தெற்குச்சுவர்‌ 


பிரபாவ வருஷம்‌ தைய! மாதம்‌ முதல்‌ ௨ 

மல்லூர்‌ கோவிந்தராயர்‌ திருப்பணிக்குச்‌ சீயப்ப 

கோன்‌ உபைய முகளையாக வெள்ளைகாகோன்‌ மகன்‌ கோவிந்‌ 
த கோனாரை மூந்று மாசம்‌ அசனம்‌ பண்ணாமல்‌ தினம்‌ 

ஒரு பழமாககூடைமையிட்டு பல உபகாரமாக பீட்சை 
இத்திருப்பணி சீயப்ப கோனார்‌ கட்டிவச்சது 


மேற்குச்சுவர்‌ 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ சேலநாட்டு 
வேலோநத்து ஆறாவது முதல்‌ மந்திராடினம்‌ பண்ணிக்‌ 

குடுத்தோம்‌ வேணுகு வெட்டிமுந்திரா நாயஉகைக்க தங்களுக்கு உரித்தாகுக 
குடுத்தோம்‌ இவை காலிங்கராயன்‌ எழுத்து கெ. 


எண்‌ :31 


ஊர்‌ - மின்னக்கல்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
பெருமாள்‌ கோவிலிலுள்ள கல்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 


மொழி 


14, 
15. 
16. 
77. 
18. 
19. 


20. 


21. 


22. 


244 
தமிழ்‌ 
கி.பி. 1563இல்‌ பாளையக்காரராக இருந்த உத்தன்‌ உப்பநாயக்கர்‌ என்பவர்‌ அளித்து 
வந்த கொடையை அனநடைய பேரன்‌ சின்னப்ப நாயக்கர்‌ 1663இல்‌ இருப்ந்தாறு 
தனிக்‌ குடும்பங்களுக்கு உரிமையாக்கிக்‌ கொடுத்தார்‌. பின்னர்‌ கி.பி. 1775இல்‌ 
திப்புசுல்தானும்‌ கி.பி. 1795இல்‌ கம்பெனி அரசும்‌ கொடையளித்துக்‌ காலப்போக்கில்‌ 
அழிந்திருந்த கோவிலை மீண்டும்‌ புதுப்பித்தமை. 


. சேலம்‌ தாலுகா உத்தண்ட A என்கிற யீந்த மின்னக்கல்‌ 
அக்கை சாலிவா 
கன சக 1485 ஆண்டுக்கு இங்கிலீஸ்‌ 1563 ல்‌ பாளையக்கார உத்‌ 
தாண்டப்பநாயக்கர்‌ ஆந்ட வ்ஷயத்தின்‌ பல பிரயோஜனமாக ஏ 
க சர்வதும்பா சிராவாகதானம்‌ செய்தார்‌ மறுபடியும்‌ க்ஷையார்‌ பெளத்தீரர்‌ 
சின்னப்பநாயகர்‌ 
இங்கிலீஸ்‌ 1663க்கு சோபகிருது ராம கார்த்திகை சுத்‌ 
தப்‌ பவுர்ணமி தினம்‌ அக்காலத்து இனாம்கார்களின்‌ அனு 
பவப்படிக்கு 26 தனிக்குடம்பங்களுக்குத்‌ தனீத்தனியா 
ஸ்ஸ்ரீ ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ண ப்ரிதியாய்‌ தர்மத்தை ஸ்தாபித்தனர்‌ 
திப்புசுலுத்தான்பகதூர்‌ அவர்கள்‌ 1775ம்‌ ஆண்டில்‌ 575-0-0 
ஐ. கோபாலவராகன்‌ ஜோடிகை ஏற்படுத்தினார்‌ 
பிரிட்டிஷ்‌ ராஜாங்கத்தார்‌ 1795ல்‌ ரூ 942.7.0 
ஜோடிகை ஏற்படுத்தி 1563ல்‌ இனாம்‌ விசாரணை 
யில்‌ ரூ 1197 குயிண்டூ ஏற்படுத்தி நாளது வரை இனாம்‌ அக்ராமாக நடந்து 
வருகிறது 
காலவசால்‌ க்ஷ தெய்வங்களின்‌ அறாதனை நின்றிருந்தது 
ஜீரணோத்தாரம்‌ செய்து மூல புருஷர்களின்‌ மணோபிஷ்டத்தை நிறைவே 
ற்ற கருதி அக்ரஹார மேற்கு கோடியில்‌ நாதன கோவில்‌ கட்டி 
ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஸ்வாமியை ஆனந்த வருஷம்‌ 
மாசி சுத்தப்பவுர்ணமி தினம்‌ ப்ரதிஷ்டை செய்து ஜனங்களிட மனத்திற்கு 
ஆனந்தம்‌ உண்டாக்கினார்‌ 
இதில்‌ உள்ள ஸ்ரீ சங்கர தீர்த்த கிணர்‌ மைசூர்‌ ஆஸ்தான பண்டிதர்‌ 
பிரம்ம ஸ்ரீ குணிக்கல்லவஷமி நரசிம்ம சாஸ்திரீகளிட தர்மபத்தினி 
அம்மணியம்மாள்‌ என்கிர சுப்பம்மாளிட உபயம்‌ 


எண்‌ : 312 


ஊர்‌ - மூக்குத்தியாளையம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
மோழப்பாறையின்‌ மேற்குப்‌ பக்கட 

கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 


செய்தி 


கல்வெட்டு : 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


Nom Rw 


ட்‌ 
Ee 
௩. 
ஓ 


த: த ப வ ஒர 


246 
ஊராளியாகிய ஆராதபிள்ளை என்பவர்‌ அக்கசாலை கங்கை! எனறு தன்னுடைய 
பெயரில்‌ குளம்‌ வெட்டுவித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஏழ்கரை நாட்டு அக்கை 
சாலை கங்கை என்று பேரிட்டு இக்கு 

ளம்‌ அட்டினேன்‌ பீரிய விலங்கி 

ம உஊராளியாகிய சுண்டை வேட்டுவன்‌ 
சிலம்பன்‌ சிறியர்‌ ஆன எழுக 

ரை நாட்டு அக்கைசாலை மாத்‌ 

தன்‌ ஆராத பீள்ளையேன்‌ 


எண்‌ : 313 


ஊர்‌ - மூணுசாவடி வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
சாவடியின்‌ வளாக வாயிலில்‌ நடப்பெற்றுள்ள கல்‌ 

சோழன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ 

கி.பி. 1023 

தமிழ்‌ 

இராசேந்திர சோழர்‌ கப ற்‌ கபரும்‌ கொண்ட செய்தியைக்‌ குறிப்பிட்டு வல்‌ 
நாட்டுப்பிரமதேயம்‌ உலகளந்தான்‌ சதுர்வேதி மங்கலம்‌ குறிப்பிடப்‌ பெறுகிறது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 19, டு தொண்டுக்கு வடக்கு 
கங்கையும்‌ கடாரமும்‌ 20. மூ வேத்துக்கு போற 

நூர்வ தேசமும்‌ கொ 21. இட்டேறிக்கு மேற்கு காணி 
ண்ட கோப்பரகேச 22. யள்‌ தொண்டிக்கு தெற்குத்‌ 
ரி பன்மரான 23. நிலம்‌ காலும்‌ மூலையும்‌ 
ஸ்ரீ ராஜேந்திர சோழ 24. அகப்பட்ட முக்கழை 
தேவர்கு யாண்டு 11 25. ஞ்சு பொன்‌ குடுத்து 

வது இராஜா ஸ்ரீ ய 26, ஸபை ..,...,., 
வளநாடான முனைவ 27. லை இறையிலியாக கொ. ,.. 
ல்ல வரையநாட்டு 28. லவே ........, 
ப்ரஹமதாயம்‌ உலக 22 கல்ல 2 ண்ட..... 
ளர்ந்தா/ந சதுர்வ்வேதி ம 30. சகதம்‌ .,..,...... சந்‌ 
ங்கலத்து திருவாச்‌ 31. திராதிக்கு வரை 
சிராமமுடைய மஹாதேவற்‌ 32. னாந்‌ ஸ்ரீ பாதம்‌ என்‌ த 

கு புதுக்குப்‌ புறமாக 33. லை மேலிந இது பந்மா 
இறையிலி கொ 34. யேஸ்வரர்‌ ரக்ஷை அற 


ண்ட நிலம்‌ ஆற்றுகு கிழ 35. மறவற்க 
க்குக்‌ காலோ 


246 


எண்‌ : 34 
இடம்‌ : ஊர்‌ - மூணுசாவடி வட்டம்‌ - இராசிபுறம்‌ 
சாவடியின்‌ வளாக ஊாயிலில்‌ நடப்பெற்றுள்ள கல்‌ 
ஹூர்ச்ர்‌ ந ல்ல மலர்‌ 
காலம்‌ : தி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : திருநந்தவனப்புர இறையிலி நிலத்தை விலைக்குப்‌ பெற்றுக்‌ கோவிலுக்கு அளித்த 
செய்தி. கல்வெட்டுச்‌ சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 
1 க்கு திரநநதவானப்புர 8. திருந்தவானத்துக்கு 
2. மாக இவ்வாண்டு 9, ம்‌ அக .... 
3 ககக க்ழைஞ்‌ 10, . . . இறையிலியா 
4, ௬ பொன்‌ குடுத்து இை 11. க செய்து கிடந்து 
5. நுயிலியாக விலைக்கு 12. க செய்து கிடந்து 
6. க்‌ கொண்டு பெய... 13. தித்தவற்‌ கல்லிலே 
7. ஸ்ரீ கோவிலுக்கும்‌ 
எண்‌ : 36 
இடம்‌ : ஊர்‌ - மேச்சேரியாம்பாளையம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
கிணற்றின்‌ அருகிலுள்ள குத்துக்கல்‌ 
அரசர்‌: சோழன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
காலம்‌ : கி.பி. 1255 
மொழி : தமிழ்‌ 
செய்தி : நாடாழ்வார்‌ நாட்டு ஏழூரான மும்முடி சோழபுரத்து வாணிகர்‌ இலுப்பையூருடையான்‌ 
என்பவர்‌ வெட்டிக்‌ கொடுத்த கிணறு. 
கல்வெட்டு : 
ர. ஸ்வஸ்தி ஸ்ரீ இராசேந்‌ 8. டையான்‌ மற்றறிவி 
2 திர சோழ தேவ 9, ன களி. , செழிய 
3. ர்க்கு யாண்டு ஒன்பதா 10. கர. . ட்டுபடி 
4. வது நாடாழ்வார்‌ நாட்டு 11. ... கிணறும்‌ 
5. ஏழுஷரான மும்முடி 12.  னயி இவை 
6, சோழபுரத்து வியா 13. தன்மம்‌ 
7. பாரி யிலுப்பையூரு 


இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
௯ல்வெட்டு : 
ர. 
2. 
3. 


247 
எண்‌ : 36 
ஊர்‌ - மோகனூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
சிவன்‌ கோவில்‌ கஊக்குப்புறச்சுவர்‌ 
விசயநகரர்‌, இராமச்சந்திரர்‌ 
கி.பி. 12.08.1634 
தமிழ்‌ ௧.ஆ.அ. 295 - 1966 


இம்முடி இராமச்சந்தர நாயக்கர்‌ காலத்து வாழவந்து வேலாளர்‌ கருப்பக்‌ கவுண்டர்‌ 
குமரீசுரற்கு நிவந்தம்‌ அளித்தமை. 


ஸ்ரீ மன்‌ கலியுக சகாப்தம்‌ 1556 மேல்‌ செல்லாநின்ற ஆணைகுந்தி . . வெ 
ப ரா. யம்‌ பண்ணியருளாய்‌ நின்ற ஸ்ரீ இம்மடி ராமச்சந்திர னா 
யக்கரய்யனவர்கள்‌ செங்கோல்‌ செலுத்துகின்ற னாழில்‌ பவ வருஷம்‌ ஆவணி 
மாதம்‌ 12 தேதி . . . வாழவந்தி வெள்/ளாளர்‌/ மணியரில்‌ பொன்னம்பல 
கவுண்டன்‌ மகன்‌ கறுப்பகவுண்டன்‌ 

பெண்‌ . . ஈக்காத்தாள்‌ சுவாமி குமரீ௬ரமுடைய தம்பீரானாற்கு 


சிதம்ப . . . தில்‌ மார்களித்‌ திரமஞ்சனம்‌ அபிஷேகம்‌ பண்ண . . .ந்த 

தன்மத்தை . . வன்தேக்கு கா . . . டைய சிவப்பிராணர்‌ ஆரித கோத்திரத்தில்‌ 

ரகுமா/ . . . பிள்ளை எழுத்து . . . இந்த தன்மம்‌ நடத்து வந்த . . . 
எண்‌ :317 

ஊர்‌ - வல்லிபுரம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


தான்தோன்றீசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ அடித்தளம்‌ 

தி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ ௧.ஆ.௮. 138 - 1969 
வாழவந்தி நாட்டு வல்லிபுரத்து ஊரார்‌ நம்பிதியாகர்‌ என்னும்‌ தட்டர்‌ கோவில்‌ 
திருப்பணி செய்தமைக்காக ஆண்டுதோறும்‌ ஒரு பொதிகம்பும்‌ ஏரியின்‌ கீழ்நிலத்தில 
நான்கு குளக நெல்‌ விதை விலையும்‌ அளவுக்கு விதை நிலமும்‌ கொடுத்த செய்தி. 


ஷூ வருஷத்து சித்திரை மாதம்‌ பதினேழாந்‌ தியதி வாழவந்தி நாட்டு 
வல்லிபுரத்தில்‌ ஊரும்‌ ஊரவரோம்‌ 

கிழங்க நாட்டு இடையாற்றில்‌ தட்டாரில்‌ நம்பி தியாகர்க்கு தாந்‌ தோன்றீஸ்வர 
முடையார்‌ கோயில்‌ 

திருப்பணி பண்ணின அளவுக்கு இவனுக்கு வருஷத்துக்கு ஒரு பொதி 
கன்பும்‌ கீழேரியில்‌ 


4, 
5. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2 
3. 
4. 
த, 
6. 
7. 
8. 
9. 
10. 
11. 
12. 
13. 
14, 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


248 
நாற்குளக நெல்‌ விரையும்‌ நடத்திக்‌ குடுக்க 
இந்தக்‌ கோயிலாளுள்ள திருப்பணியுள்ளது இத 


* கண்பு கம்பு 
எண்‌ : 318 


ஊர்‌ - வாசலூர்பட்டி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
தொடக்கப்பள்ளி அருகிலுள்ள பாறை 


சோழன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 

கி.பி. 1172 

தமிழ்‌ 

கொல்லிமலை அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோவிலில்‌ உள்ள கல்வெட்டின்‌ படி. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இராஜாதிராஜதேவர்க்கு யாண்டு ஒன்‌ 
பதாவது பாண்டி குலாசினீ 

வளநாட்டு (இடையாற்று நாட்டு (திருத்தவத்து , . , 
(றை) உடைய வீற்றிருந்த சமா) . . ண்டாரநாதபிள்ளை 
அகளங்க நாடா (ழ் வரத்‌ வீரசோழ 

ரும்‌ பருவூரும்‌ புந்நமும்‌ முத்தூரும்‌ வெருகநாரும்‌ 
வயலூரும்‌ மங்கலமும்‌ கருங்காடும்‌ நெடுவலமும்‌ 
காமுள்ளும்‌ கருங்கயமுள்ளிட்ட ஊர்கள்‌ 


ன... பார்‌ திருவறப்பள்ளி . . . . 
டையார்‌ திருக்கற்றளி கல்வெட்டு , . . . யெ 
வாயலா ரார்‌ ..... கல்வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது 
எங்கள்‌ ..... தள்‌ ௫ ததத ள்‌ ....டூமூ....மை 
மிறுக்க . . . . எங்கள்‌ . . . . கமாடை பொ. 
ர கண்டுகள்‌ 9. . . . ங்கல்லால்‌ ஊரார்‌ 
எண்‌ : 319 
ஊர்‌ - வாழக்குட்டப்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 


பிள்ளையார்கரட்டின்‌ மேல்‌ பாழி அருகிலுள்ள கல்‌ 
கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 

எல்லாம்‌ தலையான சோழங்க தேவர்‌ முதலிகளின்‌ கீழுள்ள திருநீற்றுப்‌ 


பல்லவராயன்‌ என்பான்‌ இடப நாயனாரை எழுந்தருளுவித்துக்‌ கோவிலும்‌ 
எடுப்பித்து அமுதுபடிக்காக ஏரியின்கீழ்‌ நிலம்‌ விட்டமை. 


கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மெரழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1 
2. 
3. 
4. 
5, 
6. 
7. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


249 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சோழங்க தேவதாந எல்லா 

ந்தலையானார்‌ முதலிகளின்‌ செயங்கொண்ட வீரசீ 

யனான . . , காங்கள்‌ நாயந்‌ மகந்‌ பட்டோ . . 

டூவார்‌ நரயந்‌ திருநீற்றுப்‌ பல்லவராயநேம்‌ 

விருஷப நாரயனாரையும்‌ கோயிலும்‌ எழுந்தருளுவி 

த்து எங்கள்‌ குளம்‌ தாளங்கள்‌ நாய . . . நில மூணு கழநி . . 
அமுதுபடி வீட்டேந்‌ பன்மாஹேச்வரர்‌ ரக்ஷை 


எண்‌ : 32 


ஊர்‌ - வாழக்குட்டப்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 
பிள்ளையார்கரட்டுப்பாறை 


பஷ” இக க்வி 


கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு - 

தமிழ்‌ ௧ஆஅ, 8 - 1931 
சோழங்க தேவர்‌ என்ற தன்‌ தலைவனுக்கு நன்மை உண்டாகும்‌ பொருட்டுச்‌ 
சோழக்கோன்‌ என்பவன்‌ மூங்கில்பள்ளம்‌ என்ற ஏரியின்கீழ்‌ நன்செய்‌ நிலத்தைப்‌ 
பொன்பரப்பி ஈசுவரமுடைய நாயனார்க்குத்‌ தேவதான இறையிலியாக அளித்தமை 


ஸ்வஸ்கி ஸ்ரீ பொன்பரப்பீ வர 8. ங்கதேவர்‌ திருமேனிக்கு நன்‌ 
முடைய நரயனார்க்கு நங்கந்மா 9. றாக விட்டேன்‌ இது மாற்றுவ 
ரந்‌ சோழ கோனேன்‌ என்னி 10. ரன்‌ ஏழெச்சம்‌ அறுவான்‌ ௨ 
டையாக எரி அடங்கனு யிட்‌ 11, நாற்க்கால்‌ மலைக்கு மேற்கு 
டேன்‌ திருமலை அடியில்‌ ௭ 12. மூர்கீழ்ப்‌ பன்னமான ஏரி விட்‌ 
ன்‌ தோட்டம்‌ திருநன்தவ 13. டேந்‌ 

னமாக விட்டேன்‌ சோடி 


எண்‌ : 321 


ஊர்‌ - வாழக்குட்டப்படடி வட்டம்‌ - சேலம்‌ 


பிள்ளையார்காட்டுப்‌ பறை 


தி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 
சண்டேசுவரரின்‌ திருக்கோவிலையும்‌ எடுப்பித்த, ர ஏரியின்‌ கீழ்‌ நிலம்‌ விடப்பட 


கல்வெட்டு : 


டு தந து 


பச்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


2. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மெரழி 
செய்கி 
கல்வெட்டு : 

1. 

2, 

3. 

4, 

5, 

6. 


860 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சண்டே வரபின்ளையர 
ரையும்‌ இவரிட திருக்கோயிலை 
யும்‌ அகம்படியார்‌ ஏரியிலே என்‌ . . . 
மாயிலை இத . . . . நவிட்டே 

வை நகர முனான்னை , .. . 


எண்‌ : 322 
ஊர்‌ - விலாரிப்பாளையம்‌ வட்டம்‌ - சேலம்‌ 
குட்டைக்கரையிலுள்ள நடுகல்‌ 


தமிழ்‌ 


சிறுபாக்கம்‌ என்ற ஊரைச்‌ சார்ந்த படைத்தலைவன்‌ சாமந்தன்‌ என்று குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. நடுகல்லில்‌ ஆண்‌ பெண்‌ இரு உருவங்கள்‌ செதுக்கப்பெற்றுள்ளன. 


சிறுபாக்கமுடையான்‌ 
சாமந்தன்‌ 


எண்‌ : 323 


ஊர்‌ - வெள்ளாறு 


வட்டம்‌ - ஒமதுசர்‌ 
குன்றின்‌ மேலுள்ள பாறை 


பாண்டியன்‌, இராசகேசரி வீரபாண்டியன்‌ 


கிபி. 
தமிழ்‌ 


பக்கநாடான வெள்ளாறை நாட்டவரும்‌ நகரத்தவரும்‌ கூடித்‌ 
திருக்குன்றிசுவரமுடையார்க்குக்‌ கொடை வழங்கியமை, 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராச கேசரி பன்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யா 

ண்டு 17 ஆவது பக்க நாடான வெள்ளாரை நா 

ட்டவரும்‌ நகரமும்‌ தனசு நாயற்ரு பூர்வபக்கத்து 

உத்தரட்டாதியும்‌ சத்தமியும்‌ பெற்ற திங்கள்‌ கிழமை நாள்‌ வெள்‌ 
ளாரையில்‌ நாயனார்‌ திருக்குன்றீ வரமுடையாற்குப்‌ பக்க நாடான்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
கூலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்வெட்டு : 


மேரு ௧௯ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


261 


எண்‌ : 324 
ர்‌ - வெள்ளரிவல்லி வட்டம்‌ - திருச்செங்கோடு 
இபத்கவரர்‌ கோவில்‌ முன்புறமுள்ள கற டன்‌ 
தி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


சின்னதம்பி என்பவர்‌ இடபதேவர்க்கு மேடைத்தளம்‌ அமைத்துக்‌ கொடுத்தமை. 


(அ) 


பரிதாபி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 5 தேதி ரிஷப குறடு 
காரைக்காட்டு வெள்ளாரில்‌ 

தாண்டவ முற்றியாபிள்ளை சின்னதம்பி 

உபையம்‌ 


(து 


பரிதாபி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 5 தேதி தா 
ண்டவ முற்றியாபிள்ளை 
மகன்‌ சின்னத்தம்பி உபையம்‌ 


எண்‌ : 325 


உளர்‌ - வேட்டாம்பாடி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
உப்பிலியப்பன்‌ திட்டு என்ற இடத்திலுள்ள குத்துக்கல்‌ 


சோழன்‌, மூன்றாம்‌ இராசராசன்‌ 

கி.பி, 1246 

தமிழ்‌ 

கொல்லிமலை நாட்டில்‌ வேட்டம்பாடியில்‌ ஒருவருக்கு அளிக்கப்பெற்ற கொடையைக்‌ 
குறிப்பிடுகிறது. கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


262 


கல்வெட்டு : 
முன்பக்கம்‌ வலப்பக்கம்‌ இடப்பக்கம்‌ 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ 1. இருகல 5-௨ 
2, திரிபுவன 2. னேதா ம்‌ ல்ல வில்ல 
3. ச்சக்கரவ 3. ணிப்ப ம்‌ வனி 
4. தறிகள்‌ ஸ்ரீ 4. தக்கும 4. இவ்வூ 
5. இராசராச 5. ற்றும்‌ 5. ர்‌ செல்‌ 
6. தேவற்கு 6. இருகல 6. லு. நா 
7. யாண்டு மு 7. னே தூ 7. ளன , 
8. ப்பதாவ 8. ணிப்ப 8. ம்‌ இப்ப 
9. து கொல்லி 9. த்க்குக்‌ 9 டி கொ 
10. மழை நா 10. கொள்‌ 10. ள்ளக்க 
11. ட்டு வேட்‌ 11. ளும்‌ இ 1. படவே 
12. டம்பாடக 12. வ் விக... 12. னாகவு 
ப ன்‌ க்கள 1: ன்ஸ்‌ டக 13. ம்‌ இப்‌ 
14... ௫ 14. படிக்‌ 
ப டட 15. கூ..... 
16, ௭ கட 4 ரு. 
ர உ ௩ 9 ௨௫ வுரு 

எண்‌ : 326 
இடம்‌ ்‌ ஊர்‌ - வேலம்பாளையம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 
ஊர்‌ நடூவில்‌ நடப்பெற்றுள்ள கல்‌ 

அரசர்‌ : விசயநகரர்‌, இராமச்சந்திர நாயக்கர்‌ 

அடம்‌ ன்‌ கி.மி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி : தமிழ்‌ 


வேலம்பாளையம்‌ என்னும்‌ ஊரை எல்லைகள்‌ வரையறுத்துச்‌ சிங்களாந்த 
புரத்திலுள்ள சிவபெருமாள்‌ கோவிலுக்குக்‌ கொடையாக அளித்தமை. 


கல்வெட்டு : 
ர. 
2. 
3. 
4, 
5. 
6. 
J: 
8. 
9. 
10. 
ரர. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3 


அஷ்‌ 18. 
சய வருஷம்‌ ம 19, 
ரசி மாதம்‌ 12 கே 20. 
ரனூரர்‌ தலமலை 21. 
இம்முடி 22. 
ராமச்சந்தி 23. 
ர னராயக்கர்‌ 24, 
ரய்யனவ 25. 
ர்கள்‌ னாளை 26. 
யில்‌ சிங்களா 27. 
புரம்‌ தீயப்ப 28. 
ரருகு சிலா 29. 
சாஷள விட்‌ 30. 
டது மேல்ப்‌ 34. 
படியூரினை 32. 
சேந்த வேல 33. 
ன்பா 34, 
எண்‌ : 327 
ஊர்‌ - உலிடறம்‌ 
ஊ 


253 


மையம்‌ 
னாற்ப்ப 

ரங்கு எ 
ல்லையும்‌ இந்‌ . 
த தனம்‌ 
ஆகரமே ந 
பவர்‌ இச 
குபண்ணி 
னால்‌ கெங்‌ 
கரையி6 

ல காராம்பசு 
கொன்ன 
பாவத்திே 

ல போவார்கள்‌ 
செங்கே 

ஈடன்‌ ௭ 


முத்து 


வட்டம்‌ - ஆத்தூர்‌ 


ரின்‌ மேற்கிலுள்ள ஆற்றங்கரையிலுள்ள பாறைக்கல்‌ 


விசயநகரர்‌, அச்சுத தேவராயர்‌ 
கி.மி. 1512 


தமிழ்‌ 


மகதை மண்டலத்து ஆற்றூர்க்‌ கூற்றத்துப்‌ புலியுரம்பூர்‌ சீர்மை திவம்பலமுடைய 
தம்பிரானார்க்கு மாதைய நாயக்கர்‌ ஐயனூர்‌ என்னும்‌ ஊரையும்‌ சேக்கன்கோம்பை 
என்ற ஊரையும்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மஹா மண்டலே வரர்‌ அரியரா 
விபாடன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராய கண்டன்‌ 
மூவராய கண்டன்‌ குட தெஷிண பச்சிம 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


84 


உத்தர சதுர்‌ சமுத்திராதிபதி நரபதி அச்சுத 

தேவ மறைரராயர்‌ பிறுதிவிராஜ்‌ 

யம்‌ பண்ணி அருளாநின்ர கலியுக சகாப்‌ 

தம்‌ 4613 யீதந்‌ மேல்‌ செல்லா நின்ற கர வருஷம்‌ 

மகர நாயற்று அமர பக்கத்து சஷ்டியும்‌ 

குருவாரமும்‌ அத்தரம்‌உம்‌ பெற்ற மகா சங்கி 

ராந்தி புண்ணிய காலத்து 

நாள்‌ மகதை மண்டலத்து செந்நாத வளநாட்டு ஆற்றார்‌ 
கூற்றத்துப்‌ புலியுரம்புர்‌ திருவம்பலமுடைய தம்பிரானுக்கு 
யூசை புணங்காரத்துக்கும்‌ அங்காங்கவைபெறக்கடவ 
மாக ஸ்ரீ மந்‌ அறந்தாழ்வார்‌ பிள்ளை 

அய்யனூர்‌ தன்மமாக புலியுரம்பூர்‌ நாடுளர்‌ கண்ட 
வங்கி நாயண மந்தைய மாதைய நாயக்கர்‌ நம்முடைய 
புலியுரம்பூர்‌ சீர்மை பிடாகையூரான ஏக்கன்‌ கோம்பையு 
கரிந்து இலக க கு ம்‌ மலபபம்‌ . . . . . . . மிந்த 
தருமம்‌ இரண்டுக்குள்பட்ட நான்கெல்லை 

நஞ்சை புன்சை நித இநிக்க்ஷேபம்‌ சல பான அஷ்டபோக 
ர ண சர்வ போகமும்‌ உள்பட 

திருவம்பலமுடைய தம்பிரானார்க்கு 

சந்திராதித்த வரையும்‌ சர்வமாக 

மானியம்‌ நடக்கும்‌ படிக்கு சிலை வெட்டி 

நாட்டிக்‌ குடுத்தோம்‌ இந்த தன்மத்தை 

மாதாமொருவர்‌ பரிபாலனம்‌ பண்ணின 

வர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ 

கோ தானம்‌ பண்ணின புண்ணியத்‌ 

தைப்‌ பெறக்‌ கடவார்களாகவும்‌ 


எண்‌ : 328 


ஊர்‌ ம்‌ கதிராநல்லூர்‌ ற வட்டம்‌ - நாமக்கல்‌ 
ஏரிக்கரையன நத்தமேட்டுப்‌ பகுதியிலிருந்த தூண்‌ (தற்பொழுது சேலம்‌ அரசு 
அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது) 
சோழர்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 
தி.பி. 1251 
தமிழ்‌ 
வீர சோழ மண்டலத்து மனைவல்லவரையர்‌ நாட்டுப்‌ பிரம்மதேய 

ஸல்‌ லமான 
விக்கிரமகேசரி சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ பராந்தீகஷமுடை யார்‌ ர 
ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ திருவிடையாட்டமும்‌ வண்டுவலிர்ப்‌ பெருமாள்‌ திருவிடை 


யாட்டமும்‌ திருச்செங்கோட்டுப்பிள்ளையார்‌ தேவதானமும்‌ திருவாரைக்கல்‌ 


எம்பெருமான்‌ திருவிடையாட்டமும்‌ இக்கோவிலிலுள்ள பல நீவ 5 பற்றி 


256 


கல்வெட்டு : 

1 ஸ்வஸ்தி 46. ள்‌ திருவி 

2. ஸ்ரீ திரிபு 47. டையாட்‌ 

3. வனச்‌ சக்‌ 48. டமும்‌ இ 

4. கரவத்திக 49. க்கோயில்‌ 

த. ன்‌ ஸ்ரீ ராஜேந்திர 50. களில்‌ 

6. சோழ தேவம்‌ 51. பல நிம 

2 கி யாண்டஞ்சா 52. த்தங்கள்‌ 

8. வது வர சோழ 53. வழி னகா 

9, மண்டலத்து 54. டகல்‌ ச 

10. மூனை யல்‌: 55. . ம. வெ 
11. வைல: 56. ச்சப்பட்டி 

12. நாட்டு ப) 57. .. வ மே 
13. மதேயத்‌ 58 . . . பற்பட்ட 
14. தார்‌ நிலை 59. . . . நகங்க 
15. யான ப்ரீ விக்ர 60. . ண நில 
76. ம கேஸரிச்‌ சது 61. ணுக்கு 
17. வெதி மங்கல 62. . . . ன னாளி 
18. த்து உடையார்‌ 63. . . . லாதன 
19. ஸ்ரீ பராந்தீசுவ 64. ததத ட வ ட்டா 
20. முடைய 65. ப்‌. | இ 1) 
21. னாயனார்‌ 66. க... கக 
22, தேவதா 67. ட்டி சபிச்ச 
23. ன முந்தி ச 68. க கச்சிய 

24, மேற்‌ கோ 69. சில அன்னி 
25 மயாலாகி 70 யபாரபமாக 

26. கேசவப்‌ 71. த்‌ தனற்று 

27. பெருமா 72. நெல்‌ திவ 

28. ள்‌ திருவிடை 73. ரஈணாத தயென்‌ 
29. யாட்ட 74. று பூட்டி 

30. மும்‌ 75. யுறுத்துக்‌ 

31. பின்‌ உள்ள 76. குள ......கு 
32. கோயில்‌ 77. ....ந..து 
33. வண்டு வ 78. க கொண் 

34. லிர்ப்‌ பெரு 79. ட கோவி 

35. மாள்‌ திரு 80. தச்ச மண்‌ 

36. விரை யா 81. -- ன 

37. ட்டமுந்‌ தி 82. என 

38. ருச்செங்கோட்டு 83. ன்‌ எ 

39. ப்‌. பின்னை 84. லான 

40. யார்‌ தே 85. ரான்‌ 

41. வதானமு 86. படி 

42. ந்‌ திருவா 87. மினா 

43. ரைக்‌ க 88. லது கடன 
44, ல்லைம்‌ $9... ப லலத 


45. பெருமா 90. த்த ஏ இண்‌ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


கல்பட்டு : 


உகு வெரு 3௪ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


NMA 


266 
எண்‌ : 329 


ஊர்‌ - கல்ராயன்‌ மலை வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
சின்னமாங்காடு செக்குப்பாறைக்‌ கரட்டில்‌ பாறைச்செக்கிலுள்ள கல்வெட்டு 
சோழர்‌, கொங்கு முதலாம்‌ இராசேந்திரன்‌ 

கி.பி. 1027 


தமிழ்‌ 


சனனாத வளநாட்டு வெண்காட்டு மாலத்துறவி நாட்டுச்‌ சிறுமாங்கோட்டில்‌ 
சடையதேவன்‌ அணம்பிக்கன்‌ என்பான்‌ செக்கு செய்வித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி வன்மராகிய 

ஸ்ரீ ராஜேந்திர சோழற்கு திருவெழுத்‌ 

திட்டுச்‌ செல்லா நின்ற யாண்டு பதினைஞ்சாவது 
மிலாடாகிய சனநாத வளநாட்டு வெண்காட்டு 
மாலத்துறவி நாட்டுச்‌ சிறுமாங்கோடு சடய 
தவனே அணம்பிக்கன்‌ இடுவித்த செக்கு 


எண்‌ : 330 
ஊர்‌ - குட்லாம்‌ பாறை 


கிழக்கே நீண்ட பாறைத்தொடரிலுள்ள கல்வெட்டு. 


நாயக்கர்‌, இராமச்சந்திர நாயக்கர்‌ 


கி.பி. 17 ஆம்‌ நாற்றாண்டு 
தமிழ்‌ 


வாழவந்தியில்‌ புதிதாகக்‌ குளம்‌ வெட்டியமைத்தமைக்கு இரும்புளை வேட்டுவன்‌ 
என்பவனுக்கு இராமச்சந்திர நாயக்கர்‌ நிலம்‌ கொடையாக அளித்தமை. 


பாற்த்திம வருஷம்‌ தை மீ 10ல்‌ 
ஸ்ரீமது இராமச்சந்திர நாயக்கரய்ய 
னவர்கள்‌ காலத்தில்‌ வாழவந்தியில்‌ 
ஒளுகுபாறை சறுவநாய ....., 


குளம்காடு கொண்டு . . ..யை. ,பயூட 
கரையில்‌ அதுக்கு இந்தக்குளம்‌ இராமச்சந்திர 
நாயக்கரய்யனவர்கள்‌ 


கட்டிவிக்கச்‌ சொல்லுகையில்‌ 


267 


9. வாழவந்தியில்‌ இருக்கும்‌ வேட்டூவரில்‌ 
19. டல இரும்புளை வேட்டுவர்‌ . . . 
1... இத வடசேரி ஆறங்காடி நய . 
122. இழ திம்‌ வாத்தி றலியார்‌ . . . . நவமாசக்‌ கட்டி 
13. வித்தான்‌ இ.... 
14, ஆற்றார்‌... குழி மானயவ .. 
1 சத இது ல்ல ஓரக்‌ தே நத தாட தத இ 
எண்‌ : 331 
இடம்‌ : ஊர்‌ - குமாரசாமிப்பட்டி வட்டம்‌ - சேலம்‌ 


எல்லையம்மன்‌ கோவிலில்‌ நடப்பட்டுள்ள கல்‌ 


அரசர்‌ மெலம்‌ சின்னம நாயக்கன்‌ 


காலம்‌ : கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி : தமிழ்‌ 

செய்தி : சேலம்‌ பாளையக்காரன்‌ சின்னமநாயக்கன்‌ : 11)௬வாமிப்பட்டி எல்லையம்மன்‌ 
கோவிலில்‌ திருவிளக்குக்‌ கட்டளை வைக்க. செக்கு த்தகை எல்லப்பனும்‌ 
அவளுடைய குலத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ ௪.) கொடை அளித்தமை. 


கல்வெட்டு : 


செய வருஷம்‌ பீரட்டாசி மீ 13௨ 
சேலம்‌ சின்னம நாயக்கரை 
ய்யன்‌ அவர்கள்‌ குமார சுவா 
மிபட்டி எல்லம்மன்‌ கோ 

வில்‌ திருவிளக்குக்‌ கட்ட 
ளையிட்ட படிக்கு செக்கு 
குதகை எல்லப்பனும்‌ 
சம்மதித்து அவர்கள்‌ குலத்‌ 

தார்‌ எல்லாரும்‌ கூடி நட 

த்தின தன்மம்‌ பணம்‌ மும்‌ 

பது இந்த தன்மம்‌ சந்திர .கூரிய 
ன்‌ உள்ளவரை தரும ...... 


சத! இன! ன பதத ன தத தன பானா நன இட்டு உ மேடு ம இட ட்ப 


RNA 


RES 


சேநமக -77 


எண்‌ : 332 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ , 
கொல்லிமலை செம்மேட்டை அடுத்த கரையான்‌ காட்டு மந்தையின்‌ முன்னுள்ள 


கி.பி. 9 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


கரைஞ காட்டூரில்‌ பகைக்குப்பட்ட செய்தி. நடுகல்லின்‌ மேல்‌ பாதி உடைந்த 
நிலையில்‌ வாளுடன்‌ வீரன்‌ உருவம்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 


உப்பு 4 தள்ளம்ம பியு 
ம்‌ கரைஞ காட்டூர்‌ ப 
கைக்குப்‌ பட்டார்‌ 


எண்‌ : 333 


ஊர்‌ - கொல்லிமலை வட்டம்‌ - நாமக்கல்‌ 

அரியூர்‌ நாடு மேல்‌ கலிங்கம்‌ சோழமுடையான்‌ கோவில்‌ அருகில்‌ உள்ள செக்கு 
கி.மி. 11 ஆம்‌ நூற்றாண்ட 

தமிழ்‌ 


அறப்பள்ளிச்சாத்தன்‌ என்பவன்‌ மகாதேவர்‌ கோவிலுக்குச்‌ செக்கு கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இச்செக்கு உள்ளூர்‌ மாதேவர்க்கு 

குடுத்தேந்‌ அறப்பள்ளி சாத்தநாந்‌ 

கொல்லிமலை வாசலூர்ப்பட்டித்‌ தோட்டத்தில்‌ பலாமரத்தடியிலுள்ள கல்வெட்டு 
வாயலூருடையன பன்றி சாத்தன்‌ இடுவித்த செக்கு. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ வாயலூருடையார்‌ 
பன்றி சாத்தன்‌ செக்கு 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


௪. நமக -17அ 


259 
எண்‌ : 334 


ஊர்‌ - சிங்களாந்தபுரம்‌ ஊட்டம்‌ - இராசிபுரம்‌ 
திருவீரட்டானமுடைய நாயனார்‌ கோவில்‌ கருவறையின தென்புறச்சுவர்‌ 


பாண்டியர்‌, இராசகேசரி வீரபாண்டியர்‌ 

கி.பி. 1267 

தமிழ்‌ 

சேலம்‌ நாட்டுச்‌ சிங்களாந்தபுரத்தில்‌ உள்ள சிவன்‌ கோவிலில்‌ முருகப்பெருமானை 


எழுந்தருளுவிக்கவும்‌ திருநாள்‌ முதலியவற்றுக்கும்‌ அமுதுபடி, திருப்பணிகளுக்கும்‌ 
கொடை அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இராசகேசி பந்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 14வது சேலநாட்டுச்‌ சிங்களந்தகபுரத்து 
ஊரவரோம்‌ 


எங்களூர்‌ நாயனார்‌ திரு வீரட்டானமுடைய நாயநார்கோயிலுக்கு 
பிள்னையாரை எழுந்தருளிவிக்கவும்‌ விசுவயந சங்கமங்களுக்கும்‌ அமுதுபடி 
திரு. ப்பணிகளு 

க்கும்‌ உடலாக பெருமாள்‌ திருமேனிக்கு நன்றாக இவ்வாண்டு முதல்‌ 
எங்களூர்க்கு முதலாவன பெறப்பட்டனவும்‌ இத்‌ திருப்பணிகளுக்கு 
சந்திராகித்தவரை செ 


ல்வதாக உத்தகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இது ரக்ஷித்தான்‌ ஸ்ரீ பாதம்‌ 
எங்கள்‌ தலைமேலே 


எண்‌ : 335 


ஊர்‌ - செக்கடிப்பட்டி வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
பெருமாள்‌ ரெட்டியார்‌ தோட்டத்திலுள்ள கல்‌ 


விசயறகரர்‌, திருமலை நாயக்கர்‌ 

கி.பி, 17 ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ 

சேலம்‌ பாளையக்காரன்‌ சின்னமநாயக்கரின்‌ மக்கள்‌ அறுவரில்‌ இலட்சுமண 


நாயக்கர்‌ என்பவர்‌ பேரூரில்‌ கோட்டை அமைத்து வாழ்ந்ததும்‌ ஆற்றில்‌ 
பலவிடங்களில்‌ அணைகளைக்‌ கட்டியதையும்‌ குறிப்பிடுகின்றது. மதுரை மீனாட்சி 


கல்வெட்டு : 


0. 21 ௮ ௮ 0. 19) 20 


10. 


12. 
13. 
14. 
௩. 
16. 
17. 
18. 
19, 


20. 


21. 


22 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 


260 
சுந்தரேசுவரர்‌ திருத்தேர்க்குச்‌ சங்கிலி செப்வித்தமையும்‌ அச்‌ செயலைச்‌ செய்து 
முடித்த கெங்கையாடி திருவனந்தல்‌ பண்டாரம்‌ என்பவனுக்கு இலக்குமண 
ச முத்திரத்தில்‌ இரு பத்துநாலடிக்‌ கோலால்‌ நூறு கழி நிலம்‌ கொடையாக அளிந்த 
செய்தியும்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளது. இலட்சுமண நாயக்கர்‌ தன்‌ தந்தையாகிய 
சின்னமநாயக்கன்‌ பேரில்‌ பேரூர்‌ பெருமாள்‌ கோவில்‌ எதிரில்‌ 'சின்னம நாயக்கர்‌” 
மடம்‌ ஒன்ரை அமைத்ததையும்‌ குறிப்பிடுகிறது. 


நரலேகர்‌ கண்டன்‌ சேலம்‌ லக்ஷ்மனாயக்கர்தன்மம்‌ 
சொக்கர்‌ மீனாக்ஷியம்மை 
திருத்தேர்வடம்‌ பண்ணிவித்த கெங்கையாடி 
திருவநந்தல்ப்‌ பண்டாரத்துக்கு லஷ்ம சமுத்‌ 
திரத்தில்‌ நஞ்செய்‌ இருபத்துனாலடிக்‌ 
கோலால்‌ குழி நூறும்‌ சறுவமாநியமாகத்‌ 
தாபீத்தவர்‌ நரலோகர்‌ கண்டன்‌ சேரசோழ 
பண்டிய வல்லானராய மனோபயங்கரன்‌ 
1௦தவா . . . ராணயக்காபனரசா 
ரியன்‌ கங்குவாடன்‌ அ. . தென்‌ . , டினானர்‌ 
கண்டன்‌ செவுடுத்தவம்மிசாதே 
சந்திறோதயன்‌ சேலம்‌ சின்னபுபரலர்‌ 
குமரர்கள்‌ பெத்தணனாயக்கர்‌ 
திருமலைனயபக்கர்‌ ராமரும்‌ 
லக்ஷ்மணரும்‌ இரட்டைப்பிள்ளை 
வேங்கடப்பனாயக்கர்‌ சினனப்பநாயக்கர்‌ 
ஆக ஆறுபேர்‌ அதிலே லக்ஷமனாயக்கர்‌ 
வேங்கா.ப்பனாயக்கர்‌ சின்னபனாயக்கர்‌ 
இவர்கள்‌ மூணுபேரும்‌ ராச்சியம்‌ 
பாரம்‌ பண்ணுகிற ராச்சியம்‌ சேலம்‌ 
திருமணிமுத்தாறு சேருமாமலை 
புதுக்கோட்ரை முகனாட வடகரை 
மேற்சேரி வெள்ளாறை தென்கரைக்‌ 
கோட்டை வாரிரநத்தம்‌ வெளியூர்‌ 
க...லைத்கு ...ன.. . சேலம்‌ கச்‌ 
சிப்‌ பெருமாள்பாளையம்‌ உலகிய 
நல்லார்‌. குகையூர்‌ வெண்பார்கை 
வாலகண்டபுரம்‌ பச்சைமலை 
அரத்திநாடு கொல்லிமலை 

. லி குறும்பூர்‌ . . . னந்தம்‌ 
இ... புரம்‌ பாதுகாவலும்‌ உத்தம 
சோழபுரம்‌ முடுதுறை முதலான 
ராச்சியம்‌ பாரம்‌ பண்ணுகிறபோது 
சங்கிறம பூதானமும்‌ அட்டமி அன்ன 
காநமும்‌ நடந்துவரும்போது 
அநந்தகிரி கல்கோட்டையும்‌ இட்டு 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


37. 
38. 
39, 
40. 


41. 


42, 
43. 
44, 
45, 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


52. 
53. 
54, 
55, 


கல்வெட்டு : 


து வ: 


261 


தம்ரியாரான வேங்கடப்ப நாயக்க 
வாராக்‌ கோட்டைக்கு வெக்க 
லகமனாயக்கர்‌. செளியூரிலே 
பண்ரை வேட்டை மயாடுகையிலே 
ஆற்றுக்கால்‌ கண்ணிர்‌ வரவு 
கண்டு இந்த நாடு சாமை 
விளையிற காடெல்ரைம்‌ சம்பா 
விளைய வேணுமென்று கட்டினது 
சின்னப்ப சமுக்கிரம்‌ எற்றசமுக்கிரம்‌ 
ராமசமுத்கிரம்‌ லக்ஷ்மண சமுத்திரம்‌ 
குறிச்சிக்கு மேற்கே அணைகட்டி 
பகல்‌ இருபதும்‌ இரவு பத்தும்‌ ஆக 
முப்பது னாழிகையிலே வெளியூர்‌ 
அரமணை வாசலிலே தண்ணி 
யழைரித்தார்‌ ராம சமுத்திரமென்று 
பேரிட்டு பின்னையும்‌ அநேக 
அணையும்‌ தடாக கூபங்களும்‌ 
உண்டு பண்ணி. ...... 


ப ர கஸ்‌ இழு இடு டு. இடல்‌ ம கலக்க 


*பண்ணி- பன்றி 


எண்‌ : 336 


ஊர்‌ - செளதாபுரம்‌ வட்டம்‌ - இராசிபுரம்‌ 


சேமூர்‌ ஏரிபிலுள்ள நடுகல்‌ 
தி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 

நடுகல்லில்‌ ஆண்‌, பெண்‌ உருவங்கள்‌ நின்ற நிலையிலுள்ளன. ஆண்‌ பெண்ணின்‌ 
மார்பில்‌ கத்தியால்‌ தத்தும்‌ காட்சி வடிக்கப்பட்டூள்ளநு. சேமூரில்‌ இலவச்ச 
நவட்டுவரின்‌ ஈழயப்பன்‌ மகன்‌ சங்கன்‌ என்பவன்‌ குரைமயன்‌ செட்டியின்‌ 
நதவியைக்‌ கொன்றான்‌ (சொற்களும்‌ எ முத்துக்களும்‌ மாறி இடம்பெற்றுள்ளன.) 


சுவத்தி சேமூரில்‌ இலவச்ச ஏடூவரில்‌ 

11D 

யபாந்‌ மகன்‌ சங்கன்‌ குத்தக்‌ கொடு பட்டான்‌ 
குணம்‌ 

த்‌ வேட்டியேந்‌ 

தேவித்தெந்‌ 


இடம்‌ 
அரசர்‌ 
கரலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 


262 


எண்‌ : 337 
ஊர்‌ - தியானூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ வடக்குச்சுவர்‌ 
வாணகோவரையர்‌ 
தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
ஆறகளூர்‌ மலை மண்டலப்‌ பெருமாள்‌ கோவில்‌ ஆராதனைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
முதலீடாக கதை மண்டலத்தைச்‌ சேர்ந்த தோழுவூரில்‌ வாரப்பற்றாக ஆயிரம்‌ 


குழி நிலமும்‌ அனைத்து வரிகளையு திருவிடையாட்டமாகக்‌ கோவில்‌ 
வைணவரிடத்தில்‌ கொடுத்தமை. 


ஸவ்ஸதி ஸ்ரீ அருளிச்செயல்‌ அறகளூர்‌ மலைமண்டல பெருமாள்‌ கோயிற்‌ 
திருப்பதி ஸ்ரீ வைஷ்ணவற்கு இந்நாயனார்கு திருவாராதனமும்‌ திருப்பணிக்கு 


உடலாக மகத மண்டலத்துத்‌ தொழுவூர்‌ வாரப்பற்று நன்செய்‌ நிலத்திலே 
பதினெட்டாவது மிசானம்‌ முதல்‌பெற ஆயிரங்குழி பொ 


ன்வரி உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ திருவிடையாட்ட இறையிலியாகத்‌ 
தந்தோம்‌ இந்நிலங்கைக்‌ கொண்டு இந்நாயனாற்குத்‌ திருவா 


ராதனமும்‌ திருப்பணியும்‌ நடத்தவும்‌ இப்படிக்குத்‌ திருவிடையாட்ட 
இறைஇலியாக சந்திராதித்தவரை செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 


வெட்டிக்‌ கொள்க குழி ஆயிரத்துக்கும்‌ இவை வாணகோவரையன்‌ எழுத்து 
எண்‌ : 338 

ஊர்‌ - பாச்சல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 

ரயில்‌ கிபந்த ட டுக்‌ ௪. 1 ரம்‌ ச்‌ » ரி ட்‌ ப்‌ கோ ரி டில்‌ உள்ளது. 
கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 
பாச்சிலான உலகளந்தான்‌ சதுர்வேதிமங்கலத்து உடைந்த ஏரியை மூன்றுகரை 
நாட்டார்‌ என்னும்‌ ஊர்க்குழுவினர்‌ அடைத்தமை. கல்வெட்டின்‌ மேற்பகுதி 


சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


ரந உலகளந்தாள்‌ 
சருப்பேதி மங்க 
லத்து ஏரியும்‌ இ 
வ்வுடைப்பும்‌ முங்‌ 
கரை நாடன்‌ இவ்வூ 
ர்‌ மூன்று கரை நாட்‌ 
டார்‌ ரக்ஷை 


Sonam mw 


5 


எண்‌ : 339 


இடம்‌ : களர்‌ - பாச்சல்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 

செல்லியம்மன்‌ கோவில்‌ பின்பக்கம்‌ குமுதப்படையில்‌ உள்ள துண்டுக்கல்‌ 
அரசர்‌ பாண்டியர்‌, வீரபாண்டியன்‌ 
கிபி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி : தமிழ்‌ 
பாச்சலிலுள்ள பெருமாள்‌ கோவில்‌ வழிபாட்டிற்காக இராசிபுரப்பற்றில்‌ நிலம்‌ விடப்‌ 
பெற்றுக்‌ கல்‌ நடப்பட்ட செய்தி. 


கல்வெட்டு : 

ஆ ௮1% கள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு . ..;:. 

யும்‌ பெற்ற விசாகத்து ஸ்ரீ கோ இராசி . . . புரப்பற்றில்‌ வி... 
த்து திருமேற்கோயில்‌ ௨ . . ... . 

குக்கு திருநாள்ப்படிக்கும்‌ முடலாகப்‌ . . . . . 

பட்டு 4 ழம்பகச்ச . . 

திருவாழிக்கல்‌ நாட்டிக்‌ குடுத்தோம்‌ ஸபையாரோம்‌ 

ரச்‌ சந்த்ர ஈதித்த வற்‌ செல்வதாக 

தர்மம்‌ தனம்‌ 


ர ர ன ட 


ஜவ கூ RN 


எண்‌ : 340 


i ர்‌ - பிள்ளாமதிஃ க்‌ 

இடம்‌ : ஊர்‌ மதில்‌ க்‌ லு 
தம்மம்பட்டியை அடுத்த பிள்ளாமதில்‌ என்னும்‌ சிற்றூரின்‌ ஆற்றோரம்‌ உள்ள 
எழுத்துக்கல்‌.பாறை ஏ 

தரார்‌ ம வர்க வக்க கக ரர்‌ 

வடி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி : 
செய்தி 
கல்வெட்டு : 
1. 
2. 
3. 
4. 
5 
6. 
hs 
8. 
9. 
10. 
இடம்‌ : 
அரசர்‌ : 
காலம்‌ 
மொழி ;: 
செய்தி 
கல்வெட்டு ; 
ர்‌. 
2. 
3; 
4. 
5. 
6. 
7. 
3. 


264 


தமிழ்‌ 


மணலூர்க்‌ கிழவன்‌ இராமன்‌ சோழகோன்‌ நல்வாளை வெட்டுவான்‌ நாயன்‌ 
என்பான்‌ மூளை ஊராக அஞ்சாதகண்ட நல்லூரில்‌ கிணறு ஒன்று வெட்டிக்‌ 
கொடுத்தமை. (இதில்‌ குறிப்பிடப்பெறும்‌ இராமன்‌ சோழதகோவ்‌ நல்வாளை 


வெட்டுவான்‌ நாயன்‌ என்பவன்‌ 
படைத்தலைவைப ஈக விளங்கியவன்‌ .) 


ஸ்வஸ்தி ஸ்ரீ முனை க 
ராந அஞ்சாத க 

ண்ட நல்‌ ஐளற்‌ 

கிணறு மண 

லூர்‌ கிழவன்‌ 

இராமன்‌ சோ 

மழகோன்‌ ரூல்‌ 

வாளை வெட்டு 

வார்‌ நாயன்‌ 

தன்மம்‌ 


எண்‌ : 341 


ஊர்‌ - பேர்‌ 
ஏரிக்கரை லுள்ள கல்‌ 


சோழர்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
தி.பி. 1111 


தமிழ்‌ 


ஆறகளூர்‌ வாணகோ வரையர்களின்‌ 


வட்டம்‌ - சேலம்‌ 


வீரப்பட்டாம்‌ வண்ணான்‌ பிச்சன்‌ சொக்கன்‌ என்பவன்‌ ஏரியில்‌ இடுவித்த 


தூம்பு ॥ பற்றிட (து. 


ஸ்வஸ்த ஸ்ரீ கொலோத்துங்க சோ 
மு கேவற்கு யாண்டு 41 - வது 
மமிலாடாகிய ஜரநாத வளநாட்டு 

த்‌ தூறவி நாடு வெளியூரா 

ன வரியில்‌ எறி 

வீரபட்டணத்து வண்ணாந்பி 
ச்சஸ்‌ சொக்கன்‌ 

இரநுவித்த தாம்பு 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 


செய்கி 


கல்வெட்டு : 


ண ஆட இட்‌ ணில்‌ மல பத்‌ ப து 


க்‌ 
253௦85 


£66 
எண்‌ : 342 


ஊர்‌ - மானத்தி 


சுந்தரபாண்டியன்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 


வட்டம்‌ - நூமக்கல்‌ 


சாலையின்‌ தெற்கில்‌ சேரிப்பருதியில்‌ சலவைக்‌ கல்‌ தூண்‌ 


ஏர்‌ நாட்டில்‌ பிறாந்தகை (1ராந்தகம்‌) நாண்கெல்லையும்‌ நன்செய்‌ புந்செய்‌ 
உள்ளிட்ட அனைத்து உடைமைகளும்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்சக்‌ 
கரவத்திகள்‌ கோ 
நேரின்மை 
கொண்டா 
ன்சுந்தர ப 
ஈண்டிய பிரதி 
மாதி ராயர்‌ 

க்கு தமக்கு த 
ண்டில்‌ தனத்‌ 
துக்கு ஏழூர்‌ ௬ 
£ட்டில்‌ பிறந்‌ 

த தோகை ந 
ரன்கெல்லை 


பிராப்கிகளு 
ம்‌ நாலாவ 
து மார்க 

ழி மாதம்‌ மு 
தலமுது . . . 


அக தந்த... 
.... இவ்வூர்க்‌ . . 
 சாயிப பா... 
பொன்‌ நாற்பதும்‌ 
நாட்டில்‌ 
முதலிலே கழிக்கச்‌ 
சொன்னோம்‌ இவ்வோ 
லையே பிடிபாடாகக்‌ கொ 
ண்டி நடத்திப்‌ 
போகுக 
பாண்டு நாலாவது 
நான்‌ 180 இவை 
விளத்தருடையான்‌ எழுத்து 
இவை சுந்கரபாண்டியக்‌ 
காலிங்க பபர்‌ எழுத்து 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


2. 
3. 
4. 
5. 
6. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
ர, 
2. 
3. 
4. 


266 

எண்‌ : 343 
ஊர்‌ - மேழிப்பள்ளி வட்டம்‌ - நாமக்கல்‌ 
தான்தோன்றீசுவரர்‌ கோவில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதப்படையிலுள்ள கல்வெட்டு. 
பாண்டியர்‌, இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
நீவ, 1279 
தமிழ்‌ 
மேழிப்பள்ளியிலிருக்கும்‌ வெள்ளான்குடியில்‌ தி, ருக்கோயிலும்‌ திருமண்டபமும்‌ 


செய்வித்துப்‌ பூசை முதலியவற்றுக்கு ஏரிமின்கீழ்‌ இருபதடிக்‌ கோலால்‌ ஆயிரம்‌ 
குழி நிலம்‌ விடப்பெற்றமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்‌ /சடைய/ பந்மரான திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ /கந்‌/ 


தற பாண்டிய தேவற்கு யாண்டு இரண்டாவது . . , டு... மா 
மேழிப்பள்ளியில்‌ உடை 
யார்‌ தாந்தோன்றிவமுடைய . . .. ... ஈ வெள்ளாள . . . , பிள்ளனும்‌ 


ஆர்நா . ..ப...டு...வ...ல...பெரிய ௮9... ன செய்யனும்‌ 
திருக்கோயிலும்‌ திருமண்டபமுஞ்‌ செய்வித்து இவர்க்கு அமுதுபடி முதலானப்‌ 


ம்‌... நிதி கிழக்குலேரி கீழ்‌ தரம்படியில்‌ இருபதடிக்‌ கோலால்‌ குழி 
ஐஞ்நூறுங்‌ வடக்கிலேரிக்‌ 


கீழிட குழி இருநூறும்‌ இவ்வேரிக்கு மேற்கிலேரி முந்தாறுங்குடி நீங்காத 
தேவதானமாகச்‌ சந்திராதித்தவற்‌ செல்லக்‌ குடுத்தோம்‌ 
இது நோக்குவார்‌ ஸ்ரீ பாதந்‌ தலைமேலே பன்மாஹே வரா ரகைஷ 


எண்‌ : 344 


ஊர - வரகூர்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
ஊரின்‌ வடக்கு வயலில்‌ நடப்பட்டுன்ள கல்‌ 
நாயக்கர்‌, இராமச்சந்திர நாயக்கர்‌ 


தி.பி. 1690 
தமிழ்‌ 


சேந்தமங்கலம்‌ பாளையக்காரர்‌ இராமச்சந்திர நாயக்கர்‌ பவித்திரத்திலுள்ள வரதராசப்‌ 
பெருமாளுக்கு வரகூரில்‌ சர்வமானியக்‌ கொடை கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம்‌ 1612 
விக்கிறம வருஷம்‌ வையாசி மீ 
11 வெள்ளிக்கிழமை ப 

ஞ்சமி தினத்தில்‌ . . . . . ஸ்ரீ 


இடம்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 


மொழி 


கல்வெட்டு : 


ஜய இரு ஆஸ ஜ.ர 


2௮ ௮ அடத ட 
உ ௨௨௨௮௨௧ 


267 


ராமச்சந்திர நாயக்கரய்பனவர்கள்‌ 
பவிதிரதில்‌ வரதராச சுவாமி 

கு வரகூர்‌ கிறாமத்தில்‌ , . . .பா 
தை/க்‌/கு வட/க்‌/கு கருங்கறட்டுக்கு தெற்‌ 
கு இந்த புஞ்சை காடு சற்வ 
மானியம்‌ வீட்டு இரு/க்/குறோம்‌ 
இந்த சருவ மானியத்து ய 
ரதாயொருவன்‌ விகாதம்‌ ப 
ண்ணுகிறானோ அவன்‌ 
கெங்கைக்‌ கரையில்‌ 

காறாம்‌ பசுவை 

கொன்ற பாவத்திலே போவான்‌ 


எண்‌ : 345 


ஊர்‌ - வல்லிபுரம்‌ வட்டம்‌ - நாமக்கல்‌ 


தான்தோன்றீசுவரர்‌ கோவில்‌ அருகிலுள்ள கஸ்‌. 


கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


நிலக்கிழார்‌ போமல ரெட்டியார்‌ தான்தோன்றீகஷ பூடையார்க்குத்‌ திருவிளக்கு எரிக்க 
இலுப்பை மரம்‌ கொடையாகக்‌ கொடுத்தமை. 


துர்மதி தையி மாதம்‌ 6ல்‌ மி 
ட்டா ஜமின்தார்‌ 

போமல றட்டியார்‌ வ 

ல்லி புற தாந்‌ தோன்‌ 

றீ வர சுவாமிக்கு தீ 
பத்துக்காக யெடுத்‌ 

தெரி புஞ்சையில்‌ யி 
றுக்கப்பட்ட யிலுப்ப ம 

ர உபயமாக விட்டது 
யிதுக்கு யெந்த கா 
லத்தியாவது யாறா 

வது விகாதம்‌ செய்தா 

ல்‌ கெங்கைக்‌ கரையி 

ல்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்‌ 
ற தோஷத்தில்‌ போயி வீடு 
வார்கள்‌ 


அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்தி 
கல்வெட்டு : 
1, 
2, 
3, 
4. 
5, 
6. 
7. 
8. 
9. 
10. 
ரர. 
12, 
13. 
14, 


அரசர்‌ 


மொழி 
செய்தி 


868 


எண்‌ : 346 
ஊர்‌ - வாழவந்தீ வட்டம்‌ - நாமக்கல்‌ 
வாழவந்தியை அடுத்துள்ள எரியில்‌ பொத்தரைக்கரட்டில்‌ உள்ள கல்‌. 
நாயக்கர்‌, வீரப்பிரதாப தேவராயர்‌ 
திரி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ 


இலக்கணத்‌ தெண்னாயக்க ௬ுடையார்‌ ஆணையின்‌ பெயரில்‌ அண்ணப்ப உடையார்‌ 


மகன்‌ நஞ்சய உடையார்‌ வாழவந்தி இறைவர்‌ புன்னத்துடையார்க்கு ஏரியின்கீழ்ச்‌ 
சர்வமானிய நிலம்‌ வழங்கியமை. ப்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்ட 

லே வரர்‌ ஹரியராய விபாடந்‌ 

பாஷைக்குத்‌ தப்புவராய கண்டன்‌ 

ருது அல ன ர வீரப்‌ பிரதாப தேவராய 
உடையார்‌ மிறுதிவி ராஜ்யம்‌ பண்ணி 

அருளா நின்ற சகார்கம்‌ 1563க்கு மேல்‌ 

துன்மதி வருஷத்து பங்குனி மாதம்‌ 

19 தெய்தி இலக்கண தென்னாயிருக்க ருடையார்‌ 


நிருமம்‌ கரு . . . . அண்ணப்ப உடையார்‌ 
குமாரன்‌ நென்சய உடையார்‌ வாழவந்தி 
புன்னத்துடையார்‌ , , 


- . பொத்தக்கல்‌ ஏரி கீழ்‌ 
நீலம்‌ சறுவ்வ மானியமாகக்‌ குடுத்த தனம்‌ 
இதுக்கு அஹிதம்‌ சொன்னவன்‌ 

நரகத்தில்‌ வீழ்வான்‌ 


எண்‌ : 347 


ஊர்‌ ௯ வீரகனூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஆற்றின்‌ தென்கரையிலுள்ல கங்கா செளந்தரேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ 
பின்பக்கம்‌ 

சோழர்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 


கி.பி. 1249 


தமிழ்‌ 


வேம்பார்‌ நாட்டைச்‌ சேர்ந்த பெருமக்கள்‌ ஆற்றூர்க்‌ கூ 


ற்றத்து வீரசோழ நல்லூர்‌ 
திருமால்‌ - சிவபெருமான்‌ கோவில்களுக்கு வரி நீக்‌ டட 


கிக்‌ கொடுத்த நிலக்கொடை, 


கல்வெட்டு : 
ர்‌. 
2 
3. 
4. 
இடம்‌ 
அரசர்‌ 
காலம்‌ 
மொழி 
செய்கி 
கல்வெட்டு : 
ர்‌ 
2. 
3. 
4. 
5, 


889 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்தி இராசேந்திர தேவர்க்கு பாண்டு 3 
மேஷ நாயற்று அபர பக்ஷத்து எகாதசியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற 


ரேவதி நாள்‌ வேம்பார்‌ நாட்டு மேல்‌ . . . . . திருவுண்ணா 
மிகையாரும்‌ திருவடிப்‌ பிடிப்பாரும்‌ இவ்வனைவோம்‌ நிறைவுற நிறைஞ்சு 
குறைவறக்‌ கூடி வேம்பார்‌ . . . னார்‌ திரு . . . நாயனார்‌ திருமேனிக்கு 


நன்றாக நாங்கள்‌ செய்த தன்ம காரியமாவது மிலாடாகிய ஜனநாத 
வளநாட்டு ஆற்றார்க்‌ கூற்றத்து வீர/சோ/ழநல்லூர்‌ அரசு ஸ்தானமான இங்‌ 
ஜனபத்தியில்‌ நாயன்மார்‌ திருவிடையாட்டத்து உள்ளிட்‌ இறையிலிகளுக்கு 
இவ்வாண்டு முதல்‌ சந்திராதித்த வரையும்‌ 

கைக்காணி கள்ளிட்டு வரும்‌ நாட்டு . . . . யோகங்கள்‌ இழந்து கல்‌ 
வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இவ்வனைவோம்‌ இந்த தன்ம காரியம்‌ பன்மயே 


வரர்‌ ரக்ஷை சுபமஸ்து 
எண்‌ : 348 


டார்‌ - விரகனூர்‌ வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
ஆற்றின்‌ தென்கரை சிவன்‌ கோவில்‌ கோபுரத்‌ தண்ணையிலுள்ள கல்‌. 


விசயநகரர்‌, கிருஷ்ணதேவராயர்‌ 
தி.பி. 


தமிழ்‌ 
வீரகானூர்‌ என்னும்‌ வீரசோழ நல்லூரிலுள்ள சிவபெருமானின்‌ பெயர்‌ திருமஞ்சன 
அழகிய தம்பிரானார்‌ என்பதாகும்‌. அக்கோவில்‌ ஷிபாடு முதலியவற்றுக்காக எல்லப்ப 


நாயக்கர்‌ என்பவர்‌ வெள்ளைபூர்‌ என்ற ஊரைச்‌ சர்வமானியமாக விட்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலேஸ்‌ வரந்‌ ஹரியராய விபாடந்‌ பாஷைக்குத்‌ 
தப்புவராய கண்டந்‌ மூவராய கண்டந்‌ கண்ட நாடு கொண்டு கொண்ட நாடு 
குடாதான்‌ . -  - ஈழமண்டலமுந்‌ திறை கொண்ட ,.,.. . 

திர சத சமுத்திராதிபதி ஸ்ரீ கிருஷ்ண தேவ மஹாராயர்‌ பிறுதிவி ராஜ்யம்‌ 
பண்ணி அருளாநின்ற சகாத்தம்‌ (414 இதன்மேல்‌ செல்லா நின்ர சிக்தீரமான 
சம்வத்‌ இஷப நாயிற்று யூறுவ பக்ஷத்து திறுதிகையு 

மகதை மண்டலத்து ஆற்றார்‌ நாட்டு ஆற்றரர்‌ கூற்றத்து வீரசோழ நல்லூர்‌ 
உடையவர்‌ திருமஞ்சனமழகிய தம்பிரானார்க்கு எல்லப்ப நாயக்கர்‌ தன்ம 
சாதனம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி . . . கிருஷ்ணதேவ மஹாராயர்‌ தன்ம . . 
ம்‌ எழுந்தருளப்‌ பண்ணி பரிகலமு கட்டளை பண்ணி வெள்ளை உளர்‌ கிராமம்‌ 
ஒன்றுக்கு நான்கெல்லைக்குட்பட்ட நஞ்சை புஞ்சை மாவடை மரவடை. குளவடை 
பலபட்டடை சரசர . . . பலவும்‌ உள்படவும்‌ இந்த கிராமத்தில்‌ 'சதூர்ச்சீ 
பூமி... தெச்சு நாழியங்களும்‌ உள்பட திருமஞ்சன மழிகிய தம்பிரானாற்கு 
சறுவ மானியமாகக்‌ கட்டளையிட்ட படியாலே இந்த தன்மம்‌ சந்திராதித்த வரையும்‌ 
நடத்தக்‌ கடவதாகவும்‌ இந்த தன்மத்துக்கு அகுதம்‌ பண்ணினவர்கள்‌ . . . . , 


£70 


எண்‌ : 349 
இடம்‌ : ஊர்‌ - வீரகனூர்‌ வட்டம்‌ -- ஆத்தூர்‌ 
கிழக்ரு ஆற்றை ஒட்டிய சாலை அருகிலுள்ள கல்‌ 
அரசர்‌ : |... 
துல்‌. 3 தி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌, 
செய்தி : திருமஞ்சன அழகிய தம்பிரானார்‌ ஊரைச்‌ சேர்ந்த திட்டைச்சேரி என்னும்‌ ஊர்‌ 
வீரகானூர்‌ கிழக்கில்‌ உள்ள செய்தியைத்‌ தெரிவிக்கும்‌ கல்‌. 
கல்வெட்டு : 
1. திருமஞ்‌ 
2. சனம்‌ அ 
3 ழகிய த 
4, ம்பீரானார்‌ 
5. ஊர்‌ தி 
6. ட்டை சேரி 
எண்‌ : 350 
இடம்‌ : ர ர்க்‌ ப வட்டம்‌ - ஆத்தூர்‌ 
எ எதன்‌ சட்டப்‌ கங்கா செளந்தரேசுவரர்‌ கோவில்‌ அம்மன்‌ 
அரசர்‌ : சோழர்‌, குலோத்துங்க சோழ வாணகோவரையர்‌ 
காலம்‌ ; கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ 


செய்தி : வாணகோவரையரின்‌ குலத்தலைவி செய்வீ த்த கற்படை . கல்வெட்டு சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 


1 குலோத்துங்க சோழவாணகோவரையர்‌ நம்மிராட்டி 


அட வல்ல சுகையூர்ப்‌ பொன்னிட்டான்‌ இராச . . . கோவலர ... 


ட... பிலி நாச்சி தலை நம்பிராட்டி இப்படை செய்வித்தாள்‌ 


பின்னிணைப்புகள்‌ 


278 
தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ வெளியிடப்பெற்ற 


கல்வெட்டுகள்‌ 
கல்வெட்டு தெ.இ.க.தொ. கல்வெட்டு தெ.இக.தொ. 
வரிசை எண்‌ எண்‌ வரிசை எண்‌ எண்‌ 

11 ழ்‌ 19-351 158 ன்‌ 4-152 
15 1 1-455 159 க 4-153 
79 த்‌ 4- 166 161 2 4 - 140 
16 2 4- 156 162 ee 4 - 145 
ப ன்‌ 4-165 163 த 4-142 
81 மட 4-164 164 பட்‌ 4-146 
92 ன்‌ 4-457 165 ட்ட 4-163 
115 ட 19- 274 166 5 4- 159 
116 oi 19-275 167 ல 4-162 
117 ம 19 - 409 183 2 7- 30 
118 வ 19 - 291 184 ப 7- 25 
119 க 19 - 360 185 ஸ்‌ 7- 24 
143 os 4- 150 186 i 7-2 
144 ட 4-141 187 7- 22 
145 க்‌ 4- 148 188 ன்‌ 7- 20 
146 பி 4-147 189 கல 7- 26 
148 i 4-149 190 ட 7- 29 
149 ழ்‌ 4- 160 191 ப 7- 31 
150 4 4-161 192 இ 7- 19 
151 டன 4-157 193 ம்‌ 7- 28 
152 i 4- 158 194 ம 7- 21 
193 த 4-155 195 ஆ 7- 27 
154 க 4-156 201 ப 13-232 
155 ட்ட 4-151 202 ந 13 - 242 
156 க 4 - 143 204 ல்‌ 13-244 


157 ப 4-144 205 டா 13- 261 


கல்வெட்டு தெ.இ.க.தொ. கல்வெட்டு தெ.இசுதொ. 

வரீசை எண்‌ எண்‌ வரிசை எண்‌ எண்‌ 
206 oi 19-219 247 . 22-1- 9 
207 ர்‌ 19 - 298 248 ல்‌ 22-1- 5 
208 Fa 19 - 299 249 ட. இர்‌ புத்‌ 
210 ள்‌ 19 - 426 250 ர 22-1 -13 
211 oR 19-427 251 க 22-1 -13ஏ 
212 க்‌ 19 - 429 252 ந 22-1- 8 
213 ட... 19-430 253 22-1 -10 
215 19-441 256 2 22-1 -12 
246 வ 22-1 -11 257 த்‌ 22-12 6 


சேநமக -18 


274 
இந்திய அரசு தொல்லியல்‌ அளவீட்டுத்துறை - கல்வெட்டியல்‌ 
இயக்குநர்‌ அலுவலகம்‌, மைசூர்‌ 


படியெடுக்கப்பெற்ற கல்வெட்டுகள்‌ 








கல்வெட்டு வரிசை எண்‌ ஆண்டறிக்கை எண்‌ ஆண்டு 
2: 2. இ ட 312-316 ன 1956 
10 - 14 ள்‌ 403 - 407 டு 1913 
15 - 16 ழு 89 - க 1892 
18 - 65 ந 408 - 455 ப 1913 
66 - 67 2, 6- 7 கல்‌ 1931 
68 ந 231 ன்னு 1928 
76 - 78 க 312-314 க 1919 
79 + 21 ல்‌ 59- 61 வி 1888 
90 மல 438 பட்ட 1929 
92 பதற 10 i 1892 
93 ட்டன 5 ச்‌ 1931 
97 - 100 னி 37- 41 ல 1913 
105 த்‌ 43 த 1913 
109 ல்‌ 370 ல்‌ 1940 
111 - 114 ப 465 - 468 ண்ட 1913 
115 - 133 -... 489 491-508 க 1930 
134 - 135 னல 453-454 க்‌ 1925 
139 - 140 ர்‌ 138 - 139 பஷ 1915 


142 கி 455 ட 1925 


rr 





கல்வெட்டு வரிசை எண்‌ ஆண்டறிக்கை எண்‌ ஆண்டு 
143 - 167 எ 42 - 46, 46௪, 46, 
47 - 51, 51ஏ, 52, 
53, 56, 56, 96,  ... 1888 
56சி, 57, 57௦3, 
58-61 
170 - 178 ந்‌ 456 - 464 த்‌ 1913 
179 - 182 Ro. 1- 4 ட்‌ 1931 
183 - 195 ம 19- 31 ட்ட 1900 
196 - 197 ல 315-316 ம 1919 
200 னர்‌ 265 SS 1968 
201 - 214 ழக 623, 
625-631, சி 1905 
635 - 639, 
218 வக 61 ல்ல 1960 
219 - 232 கத 640, 
642 - 654 வம்‌ 1905 
237 க 296 2 1965 
238 - 239 ரன 236 - 237 ட 1929 
240 ரீ 162 சது 1915 
241 - 243 i 368 - 369 க 1940 
244 ஆர 42 த 1913 
246 - 253, 
256 - 257 னி 5,6,8 -14 மி 1906 
261 பர 209 ௮5 1917 
262 - 276 க்‌ 142-156 ல்க 1915 


ச௪.நம.க -78து 


276 





கலாவை வன்ன கைகைகைய அதத அட, 


கல்வெட்டு வரிசை எண்‌ ஆண்டறிக்கை ஏண்‌ 





ட 
277 க 248 a 1969 
279 ப 437 1925 
280 தட 346 1960 
282 - 285 ன்‌ 263 - 264 1968 
286 - 287 க 371-372 1940 
281 ட்‌ 373 1940 
288 ந 230 1928 
289 - 293 தக்‌ 240 - 246 1969 
294 452 1925 
295 ட 321 1939 
296 295 - 294 1966 
297 366 1940 
300 157 1915 
301. 04 230 - 233 த 
307 - 309 158 - 161 1915 
316 (ப 295 1966 
317 ல 238 1969 
324 க 8 


1931 


27₹ 


சொல்லடைவு 
(எண்கள்‌ கல்வெட்டு எண்கள்‌) 





a 


அகம்படியார்‌ 321 


அகிதம்‌ 49, 51, 54, 57, 58, 55, 101, 
112, 113, 181, 219 
அகுதம்‌ 94, 130, 159, 180, 179, 182, 276 


அகோரசிவர்‌ 28 

அக்கைசாலை 312 

அங்கரங்க போகம்‌ 114 

அச்சுததேவ மகாராயர்‌ 61 

அஞ்சாத பெருமாள்‌ 95 

அஞ்சுசாதி பஞ்சாளத்தார்‌ 236: 

அஞ்சுவற்கம்‌ 282 

அடந்தேற்றம்‌ 63 

அடர்முறைமை 21 

அடிமைக்காசு 49 

அடிவாரம்‌ 7 

அடுத்தூண்‌ 84 

அடை ஓலைபடி 63 

அடைக்கலம்‌ 86 

அடைக்காயமுது 24, 129, 282 

அடைக்குழி 65 

அடைந்தேற்றம்‌ 64 

அடைப்பர்‌ 269 

அட்டக்கடவது 287 

அட்டினேன்‌ 312 

அட்டுவதாக 206 

அண்ணாழ்வி 31,32, 36 

அதிஅயனம்‌ 35 

அதிகாரவற்தினை 64 

அதிகாரி 29, 220, 241 

அதியமான்‌ நடுவில்நங்கன்‌ - 262 

அத்தனூரு அம்மன்‌ 140 

அந்திச்சந்தி விளக்கு 20 

அபிஷேகம்‌ 316 - 

அப்பனுக்கும்‌ 165 

அமரகுந்தி 2 

அமுதுபடி 23, 31, 36, க்க, 75, 95, 98, 
248, 270, 283, 28, 319 


அமுதுபடிக்கடடளை 59 





அம்பாயிரம்‌ செல்ல உகந்தார்‌ 130 

அம்மணி நாயக்கர்‌ 49 

அரியராயவிபரடன்‌ 28, 48, 49, 50, 51,58,60 
76,112, 179, 180, 192, 275 

அருணகிரிநாதர்‌ 12, 13 

அருமணிமங்கலம்‌ 294 

அருமொழி தேவனால்‌ 111 

அருளம்பள்ளி 186 

அருளாநின்ற 14, 54, 112, 113 

அருளால்‌ 97 

அருளாள விண்ணகர்‌ 

அருளிச்செயல்‌ 33, 36, 42, 43, 70, 113. 

அருளிச்செய்கை 29, 44, 45 

அருள்‌ 83 

அரைவாசி 56 

அவிட்டத்துநாள்‌ 24 

அவைய்ய., .ம்மை 92 

அழகிய கூத்தநல்லூர்‌ 98 

அழகிய சொக்கர்‌ 158 

அழியா இலங்கை அம்மை 110 

அழியா விலங்கி 109 

அழிவுகள்‌ 284 

அழிவு செய்வான்‌ 24, 128 

அழிவு சோரவும்‌ 98 

அறக்கட்டளை 101 

அனந்தபுண்யம்‌ 59 


அனுகிரஹம்‌ 196 
அனுவற்திணை 64 
அனைத்தாயம்‌ - 19, 22, 26, 27, 31, 35, 


36, 37, 41, 42, 43, 44, 
98, 175, 176 

அன்றாடு நற்காசு 24, 25 

அன்றாடு நற்பணம்‌ 29 

அன்றாடு விலைப்படி 29 

அன்னியாயம்‌ 63 

அஷ்டபந்தனம்‌ 132, 133 

அஷ்டபோக சர்வமான்யம்‌ 76 

அஷ்டபோகம்‌ 14, 281 


அஹிதம்‌ 11, 273 


€16 
இந்திரனாரம்‌ 307 


ஆகாசவாணி 281 இம்மடிகட்டிமுதலி 194, 196 
ஆக்ஞாபித்து 253 இறசகுடுக்கை 194 
ஆசந்திரகாலம்‌ 135 இராக்காலம்‌ 22 
ஆடிப்புரப்பச்சை 187 இராசகரம்‌ 50 

ஆட்டிறைப்பாட்டம்‌ 40 இராசகாரியம்‌ 38 

ஆட்டை 30, 125, 159 இராசராச வணகோவரையன்‌ 47 
ஆட்டைப்‌ பிறந்தநாள்‌ 26 இராசாதிராச தேவர்‌ 69, 125, 124, 126, 302, 
ஆட்டை வட்டம்‌ 120, 127, 129 325 
ஆட்டைவாரம்‌ 285 இராசாதிராசன்‌ 79 

ஆணி ஒட்டிக்கால்‌ 223 ஜரசாதிராஜ சோழ தேவர்‌ 7 
ஆண்டார்கள்‌ 45 இராசேந்திர சோழ தேவர்‌ 95, 121 
ஆயம்‌ 50 இராஜராஜ தேவர்‌ 24 

ஆயவற்கம்‌ 98 இராச்சந்தி 

ஆயிரங்கோடி கோதனம்‌ 13 இராச்சோறு 56 

ஆர்தகோந்திறம்‌ 12 இரண்டு திறத்தார்‌ 62 

ஆலத்தூர்‌ 17 இருநிலமடந்தை 89, 199 
ஆலம்பளம்‌ 26, 44 இருபத்துநாலடிக்கோல்‌ 249, 254 
ஆவணக்கள்ளி 29 இருமடி மாயிலட்டி 11 
ஆவஸைக்கு முத்து 194 இரை புஞ்சை 170 

ஆளமஞ்சி 36, 45 இலக்கை 131 

ஆளமஸ்சு 171 இலங்கனம்‌ 81 

ஆள மைஞ்சி 42, 43, 176 இலங்காபுரி 192 

ஆள்‌ அமஞ்ச்‌ 50 இலச்சினைப்பேறு 250 

ஆன்‌ அமஞ்சி தேவை 44 இலத்திப்பாடி 18, 19 

ஆள்வரி 119 இழந்து 44 


ஆறைநாயகன்‌ நாழி 24 இளநகருடையான்‌ 258 
ஆத்‌; கோத்ரத்து 57 இணையநாயினார்‌ 82 
ஆற்றுக்கால்‌ 76 இறங்கப்படுத்துவான்‌ 17 
ஆற்றூர்‌ கூற்றம்‌ 11, 13, 22, 27, 28, 31, 32, 33, இறங்காமே 17 
3% 36, 42, 43, 45, 49, 51, இறை இழிக்கி 246 
52 35) 56, 57, 58, 59, 60, இறை இறுத்த 122 
61, 170, 172, 177, 179 இறை மாஆயம்‌ 219 
ஆனிப்பொன்‌ 149 இறை முறைமை 30 
ஆனைச்சாலை 98, 187, 250 இறையிலி 10, 19. 26, 27, 34. 35, 36, 12, 
44, 65, 96, 98, 136, 141, 149, 
க 170, 175, 176, 184, 186, 249, 
250, 251, 254, 280, 314 


இசகு 102, 326 இறையிலி தேவதானம்‌ 188, 192 
இசைமுறி 255 இற்றைநாள்‌ 13, 24, 25 
இடைதுறை நாடு 89 இனக்கு 30 

இடையாற்றூர்‌ நாடு 124 இனவரி 187, 250 

இடைவரி 250 


இனாம்‌ அக்கிராரம்‌ 311 


279 


ஈசானதேவர்‌ 17 
மழ மண்டலம்‌ 


உ 


உகந்தருளிவித்த 247 

உச்சிச்சந்தி 282 

உடலாக 19, 26, 36. 37. 40, 42, 136, 175, 248 

உடற்கோள்படி 44 

உடன்கூட்டமும்‌ 98 

உடைகுளங்கள்‌ 186 

உடைப்பு 53 

உட்பிறப்பழகியான்‌ 141 

உ(த்தகம்பண்ணி 109, 130, 248, 283, 251 

உதகப்பூர்வம்‌ 184, 185, 254 

உதகப்பூர்வம்‌ தர்மம்‌ 186 

உதிரப்பட்டி 83 

உத்சவம்‌ 74 

உத்தமசோழச்செட்டி 82 

உத்தமசோழபரம்‌ 79, 81 

உத்தமதேவன்‌ 259 

உத்தமன்‌ கணவதி 207 

உத்தரம்‌ 87, 267 

உத்தரவு 136 

உத்தியாப்பட்டி 305 

உபதுரோகத்தால்‌ 63 

உபயம்‌ 5, 222, 223, 225, 228, 232, 233, 
235, 238, 239, 240, 248, 311 

உபையம்‌ 24, 68, 88, 91, 108, 324 

உபைய மாற்கம்‌ 181 

உப்பமுது 24 

உப்பாயம்‌ 285 

உரிமை பிராப்தி 29 

உலகங்காத்த கன்னையன்‌ 218 

உலகங்காத்த பெருமானேந்தல்‌ 41, 43 

உலகளந்த சோழ நல்லூர்‌ 27, 33, 36, 42, 45 

உலகமுழுதுடையான்‌ சந்தி 44 

உவச்சு 120 

உவச்சன்‌ 28 

உழவகுடி 219 

உள்க்கடை 237 


ன 


ஊசிவாசி 36, 40, 176 

ஊட்டவைத்த 147 

ஊட்டுபொன்‌ 143, 145 

ஊட்டுவதாக 148, 203, 206, 211, 213 
ஊதுசங்கு 272 

ஊத்துற்கூற்றம்‌ 126 

ஊரால்‌ (அளவ) 123 

ஊராளி 262, 288, 298, 312 
ஊர்காணி 7 

ஊர்மன்றம்‌ 69 

ஊர்மை இறையிலி பட்டையம்‌ 55 
ஊர்விலை பிரமாம இசைவுத்தீட்டு 97 
ஊற்றக்கரை 98 

ஊற்றுக்கால்‌ 76 


எக்ஞசாலை 180 

எச்சோறு 246, 304 
எடூத்தகையழகியான்‌ 156 

எதிரிலி சோழச்‌ சம்புவராயனேன்‌ 21 
எதிரிலி சோழ வேளார்‌ 170, 171 
எம்மிலிசைந்த விலைப்போருள்‌ 149 
எரிமணி 291 

எல்லரும்‌ தலையான சோழங்க தேவர்‌ 
எழுகரை நாடு 47 

எழுந்தருளி 34 

எழுந்தருளிவித்த 20, 28, 31 
எழுந்தருளின 24 

எள்ளுப்பொதி 181, 194 

எறிஞ்சு தலைகொண்ட 107 
எற்சோறு 44 


ஏ 


ஏகவீரன்‌ 161 

ஏந்தல்‌ 18, 176 
ஏந்தல்பற்று 19, 22, 40, 176 
ஏரிமானிய ஓலை 135 
ஏர்வரி 187 


ஏழகத்து 11 


260 


ஏழெச்சமறுவான்‌ 70, 75, 82, 95, 112, 19. கட்டளைபண்ணி 53 


248, 320 
ஏழ்‌ எச்சம்‌ 109 
ஏழெச்சம்‌ ஒழியாமல்‌ 246 
ஏறட்டுக்கொண்டு 38 
ஏறிட்டுக்கொள்ள 34 
ஏறினகுடி 70 
ஏற்கடமை 13 
ஏற்றமாக 121 


ஐம்பெருங்குழு 86 
ஐவர்‌ ராசாக்கள்‌ 84 


9 
ஒடுக்னே 24 
ஒப்பீந்து 300 
ஒருகைவாரம்‌ 84 
ஒருக்குநீர்பாட்டம்‌ 98 
ஒழுக்குநீர்‌ 187 
ஒழுகு 254 
ஒற்றியம்‌ 39, 70 
ஏற்றிவைத்து 60 


9 


ஓகைநாட்டூ புல்லூர்‌ அதியமான்‌ 198 
ஓரணை 55 

ஏரணைளர்‌ 53 

ஓராட்டை 111 

ஓலை 27, 30, 32, 39, 43, 62, 69 
ஓலைஎ. முத்து விஸீடோயுர்‌ 250 
ஓலைபிடிபாடு 31) 33 36, 65 


கங்கநாடாழ்வான்‌ 175 
கஞ்சாலை தேவர்‌ 67 
கஞ்சமலை நாயனார்‌ 186 
கடமை 26, 33, 44, 250 
கடமைக்கால்‌ 96 
கடமைவற்கம்‌ 36 

கடாரம்‌ 315 

கட்டளை 5, 54, 74, 219 


கட்டாரி சாளுவன்‌ 50, 52, 54, 55, 113, 273 

கட்டிவச்ச 73 

கட்டுக்கோப்பு 281 

கண்காணி 18, 24, 172 

கண்காணிப்பணி 28 

கண்டநாடு கொண்டு . . 14, 49, 50, 51, 52 
57, 58, 60, 76, 82, 112 

கண்டியதேவர்‌ 31, 32 

கண்ணகுலம்‌ 228 

கண்ணாலம்‌ 285 

கண்மாளர்‌ 151 

கந்றுகாலி 300 

கம்பூர்‌ 277 

கரபுரமுடைய நாயனார்‌ 81, 82 

கரிகாலகன்ன வளநாடு 97, 98 

கரிகால சோழர்‌ 107 

கருஆழ்த்தாழ்வு 187 

கருகஞ்சண்டை 68 

கருட சேவை மண்டபம்‌ 241 

கருப்புக்கட்டி 282 

கரைபுஞ்சை 170 

கலகங்கள்‌ 98 

கலம்‌ 213 

கலனை 285 

கல்‌ சாதினம்‌ 234 

கல்‌ மண்டபம்‌ 242 

கல்‌ வாணிகர்‌) 78 

கல்லி 278 

கல்லிடைப்பொன்‌ 172 

கழஷஞ்சு 111 

கழி 17 

கள(ர) நிடர்‌ 9 

கள்ளநடி 

கள்ளிரூழ்‌ மதின்‌ 89 

கள்ளிநத்தம்‌ 12 

கறடிகை கொட்டுவான்‌ 129 

கற்பூரசெட்டி 137, 260 

கற்பூர வினியோகம்‌ 250 

கற்றளி 40 

கன்ன கோத்திரம்‌ 140 

கன்னந்தை 169 

கஜவேட்டை 51 


கா 


காசாயமந்தைவரி 13 

காராயம்‌ 36, 40, 41, 44, 45, 176 
காசாயவற்கம்‌ 35, 29 

காசுகடமை 187 

காசெட்டாங்கல்‌ 200, 201, 202, 304 
காடவராயர்‌ 21 

காணம்‌ 187 

காணி 29, 62, 139, 158 

காணி ஆட்சி 54, 60 

காணி உடைய 131 

காணிக்குடி 61 

காணிக்கை 98, 187, 250 
காணிக்கை சம்மதம்‌ 35 
காணிக்கை பணம்‌ 35 
காணிக்கை விநியேபயம்‌ 50 
காணிப்பற்று 34, 39, 64 
காணியாளர்‌ 274 

காணியாசகஷி 135 


நாணிவிலைப்பிரமாணம்‌ 48 


காத்திகைட்‌: ச்சை 36, 40, 41, 45, 98. 


187. 194. 250 


காப்பு 24 
காமிண்டகேசரி 187 
காரம்பக 51, 326 


கீழ்ச்சமறுவான்‌ 11 
கீழைப்பொழி 165 
கீழ்கடை 95 


கீழ்வாரம்‌ 302 


குகை 2, 84 

குஞ்சிலி கறடு 104 
குடிக்குலைந்து 63 

குடிக்கொரு பணம்‌ 

குடிளுக்கல்‌ 117 

குடிநீங்கா தேவதானம்‌ 158 
குடிநீங்காத்‌ திருவிடையாட்டம்‌ 270, 
குடிபடை 76 

குண்டல்‌ 254 

குதிரைபடை 57 

குதிரைப்பந்தி 98, 187 

குத்தகை 56 

குந்தவ பெருமாள்‌ 79 
குமுதப்படை 12 

கும்பா அப(ஷேகம்‌ 133 

நவை சேரி 14 

குருதக்க் கிணை 12 

குலசேகர ஆவுடைப 30 71%) 42 


7 


a 


88 


காராம்பசு 49, 54, 58, 59, 63, 92, 101, 102, 
110, 112, 130, 169, 180, 181, 182, 


219, 237, 276 


குலைச்ச 179. 180 
குலோத்துங்க சோழ தேவர்‌ 18, 19, 20, 21, 
111, 170, 172, 258, 259, 279 


காரியஞ்செய்வார்‌ 97 
கார்பசானம்‌ 44, 65 
காலிங்கராயன்‌ 26 

தால்‌ உருமை 44 

கால்‌ விசை 64 

காறோடி (கார்‌ ஓடை) 149 


பெட்‌ புலிபார்‌ 168 
திருவரு, அட 1 pyri 112 
கிருஷ்ணப்‌ 13, 1 
திட்ட ன இராயர்‌ 29 
கிறையத்துக்கு 102 


குழுமி 259 

குழுமிபடுத்த 98 

குளகம்‌ 282, 317 
குனவடை 13, 98, 50, 294 
முறுக்கைப்பாடி 40 
குறுணி 11 

குறைவறுப்பு 34, 125 
குற்றத்தெண்டம்‌ 280 
குன்றத்தூர்‌ கூற்றம்‌ 101 


கே 


கூடலார்‌ நாடு 126 
கூடுவற்தம்‌ £6 
கூத்தாடுவான்‌ 67 


கெ கோழியர்‌ 
ர கோனேரின்மேல்‌ கொண்டான்‌ 187 
கெசவேட்ட 14 ௧ . . ட 
்‌ கோனேரின்மை கொண்டான்‌ 95, 96, 249 

கெற்பகிரகம்‌ 137 

வ்‌ கென 

கெளசிகன்லர்‌ ்‌ ்‌ 

க்ளே முதலியன 94 Q ஒற்றி கொண்டான்‌ 25 


கைக்கோளர்‌ 53, 70 


ச 
கைய்க்கோளர்‌ 56 es ¢ 
கைவிலை 76 ன்‌ டக 69 
சகல பிராப்தி 28, 251 
கொ சக்காக்‌ கண்டக்கால்‌ 225 


ர சங்கமாபுரம்‌ 112 
கொங்க பருமரையர்‌ 277 சங்கொத்துவான்‌ டு 
கொங்கத்தால்‌ 120, 123, 125, 129 சதசமுத்திராதிபர்‌ 48, 49, 52 
கொங்கான வீரசோழ மண்டலம்‌ 282 சதாசேவை 226 உ 3 9 
சதிமறையோன்‌ 80 
சதுர்சீமை 273 


கொங்கிலாண்டார்‌ 300 
கொங்கு மண்டலம்‌ 101, 253 
கொங்கோன்‌ 80 


சத்‌ க்கள்‌ 
கொட்டாரக்கட்டு 64 ததுருக்கள்‌ 21 
“டைப்‌ சந்நாத வளநாடு 48, 52 
கொட்டைப்பொதி 181 
படட சந்தி விளக்கு 24, 26 
கொண்டுடைய 19 த்‌ ட்‌ 
௮. கள்‌ சந்திரபுட்கரணி 13 
கொண்டூடையார்களாய்‌ 39 டித்த வன்‌ 
கொல்லிமலை மரியாதை 299 த அன ம 98 
கொள்ளிப்பாக்கம்‌ 89, 199, 307 வ ல a 
ற்ற ; பாபதி மண்டபம்‌ 71 
கொற்றந்தை பொதுவன்‌ 205 ்‌ 
ணை 4 சமஸ்த பிராப்தி 250 
கோ சமுத்திராதிபதி 28, 51, 54, 57, 76, 112, 113 
சமைந்து 34 


கோகூர்‌ கிழார்‌ 1 

கோடியாகசாலை 179 

கோட்டைவாசல்‌ 73 

கோபன்‌ கணதேவன்‌ 1 

கோப்டரகேசரி 11,106. 115, 116, 117, 118, 119 143, 
144, 145, 199, 214, 289, 313 

கோயில்‌ கணக்கர்‌ 24 

கோயில்‌ தானத்தார்‌ 19, 22, 31, 32, 33, 42, 


சர்வ பரிசாரம்‌ 300 

சர்வ மான்யம்‌ 13, 57, 59 

சல்லி சவரம்‌ 194 

சன்னதி 2, 60 

சன்னதிகூடம்‌ 225 

சறுவ மான்யம்‌ 14, 49, 50, 58, 82, 108, 130 
சனிப்படி யெண்ணை 24 
சனியெண்ணெய்‌ 200 


43. 172 
கோயில்‌ தாணிகர்‌ 256 சா 
கோயிற்காணி 29 சாடிக்காறர்‌ கண்டன்‌ 14 
கோவதை 50 


சாதனம்‌ 62, 194 
சாத்தப்பகையன்‌ 145 
சாத்துபடி 31, 36, 44, 98, 270 
சாமாகவுண்டன்‌ 5 
சாலைப்புறம்‌ 115, 116 


கோவலராயன்‌ 47, 172 

கோவாண்டை முதனியார்‌ 3 

கோவிராரகேசரி 111, 147, 148, 200, 202, 
278, 283. 284, 286 


சாவடி 139 
சவாமூவாப்‌ பேராடு 89 
சாஸன பட்டயம்‌ 135 


சி 


சிங்கக்கால்‌ 225, 227 

திங்கணர்‌ 111 

சங்ஙாதனம்‌ 101 

சித்திர கண்டக்கால்‌ 223 
சித்திரக்கால்‌ 223 

சித்திரமேழி தட்டான்‌ 98 
சித்திரமேழி விண்ணகர்‌ 264, 265 
சிலாசாஷணம்‌ 326 
சிறுகாலைச்சந்தி 75 

சிறுமுறி 75 

சிறையிலே வைத்து 29 
சிற்பாசாரி 1, 30 

சிற்றணை 278 

சின்னம்மை நாயக்கரய்யன்‌ 103 


ரீ 


சீதனபிராப்தி 48 
சீபண்டாரம்‌ 70 
சீபாதம்‌ 112 
தீரகப்பாழி 141 
சீர்த்தனிச்‌ செல்வி 89 
சீர்மை 13, 57, 59, 108 
சீவனத்துக்கு 43 

சு 


சுகத்திலே இருக்கவும்‌ 135 

சுக்கன்பூண்டி 299 

சுக்காடர்‌ 255 

சுங்கம்‌ 11, 219, 220 

சுத்தப்பவுர்ணமி 311 

சுந்தரபாண்டிய 
35, 36, 8 


தேவர்‌ 27, 2, 31, 32, 34, 
ம்‌. 87, 151, 153, 154, 155, 


283 
சுவாமிபாதம்‌ 57 
சுவாமியங்கள்‌ 281 
சுவாயற்சிதம்‌ 281 
சுனை 1 


ரூ 


சூலக்கல்லு 109 
செ 


செக்காயம்‌ 13 

செக்கிறை 98, 40, 187, 250 

செக்குஇறை 136 

செக்குகு(த்தகை 103 

செங்கதிர்‌ 198, 199 

செங்கழனி முதலியார்‌ 3, 243 

செங்கழுநீர்‌ 187 

செங்கழுநீர்ப்‌ பிள்ளையார்‌ 194 

செங்கேவடி 80 

செங்கேணி அம்மைஅப்பன்‌ 21 

செங்கோல்‌ 139 

செம்பியந்‌ மாதேவியார்‌ [17 

செம்பை 19 

செம்பொன்‌ 201, 202, 206, 213. 260, 304 

செய்தலை திடர்‌ 76 

செய்த்தலைத்திடர்‌ 13 

செல்லாநின்ற 2, 12 

செழுஞ்சிலம்பு 80 

செனநாத வளநாடு 59, 6 
8ச 


சேகண்டி 272 

சேக்கள்‌ 46 
சேமஞ்செய்து 106 
சேர்வை 3, 4 ,8, 71, 90 
சேறங்கோத்திரம்‌ 140 


ச்‌ 


156, 157, 159, 169, 184, 185, 26, 215, சைவாசாரியக்காணி 29 


248, 268, 269, 266, 267, 270, 288 


சுந்தரமுடி 307 
சுமைதாங்கி 235 
சுவந்திரம்‌ 61 
சுவர்படை 167 


சொ 


சொர்ன ஆதாயங்கல்‌ 81 


சோ 


ரோதிநான்‌ 50 

சோய்‌ மண்டபம்‌ ஓ 
சோழகந்தார்‌ 295 
சோடிந்கதேவ 95, 109, 319 
கோழியத்தால்‌ 278 


சென 
மெளடேஸ்வரி அம்மான்‌ 2 
து 


நாட 1 

தச்குத்தாழ்வு 187 

தம்ப நதேவை 250 
தடுத்தாட்கொண்ட நாயனார்‌ 48 
தட்டப்‌ பாட்டம்‌ 98, 187, 250 
தட்டுப்படாமல்‌ 34 

தட்டொலி 98, 187, 250 
தண்ணரிப்பந்தல்‌ 102, 109 
தம்பலம்‌ 21 

தம்மம்‌ 88, 266 

தம்மராயர்‌ 49 

தாரி, 220 

தரவு 35 

தராதிகள்‌ 57 

தருமம்‌ 128 
தர்மதூனப்பீரமாணம்‌ 231, 254 
நர்மபந்தினி 31 
தர்மபரிபாலனம்‌ 253 
தலகால்ல£ காணிப்பற்று 175 
தலைக்கடை 281 
நலைக்கவுண்டன்‌ 9 

நடை ஷமிலா 86 
தலையார்‌. 91 

தலையாரிக்கம்‌ 50, 181 
தலைப்‌ 34 

தவசப்பாத 181, 194 
தளவரிசை 225, 225, 227 
தளிகோடி. 14 

தறிக்கடமை 13, 82 
தறிமாணீபம்‌ ஐ 

தறியிறை ப, 187, 250, 280 
தற்ம்ம சாதம்‌ 204 


24. ்‌ 
்‌ தன்மசங்கரதிகோல்‌ 247 


தன்மம்‌ 89, 103, 113 
தன்னூன்‌ 83 


தா 


தார சாஸனம்‌ 281 
தாயிலுநல்ல சோளீசுவரர்‌ 65 
தாயிலுருல்ல பிரமறாயன்‌ 39 
தாரபூர்வம்‌ 13 

தாரைவர்த்து 12, 220, 294 
தாழவுகாட்டி 34 

தானத்தார்‌ 70 
தானபிரமாணம்‌ 165 


நி 


திக்குவிசையம்‌ 56 

திணைகுளம்‌ 135 

தியாகண நாயக்கர்‌ 63 

திரிசந்தி நைவேத்தியம்‌ 81 

திரு௮த்தமண்டபம்‌ 265 

திருஅறவுகரைச்சந்திரன்‌ 141 

திருக்கற்றளி 67,125, 172. 317 

திருக்காப்பு நாண்‌ 34 

திருக்காரிகுடி 97, 98, 99, 100 

திருக்கோடி ஆடை 34 

திருச்சாந்து 34 

திருச்சாலகம்‌ 164 

திருச்சூலத்தாபனம்‌ 10, 22, 26, 27, 30, 31, 
34, 40, 43, 44, 45, 98 

திருச்செந்நடை 11, 27 

திருஞானசம்பந்த பம்டிதர்‌ 29, 54 

திருஞானசம்பந்த பிரமராயர்‌ 48 

திருநந்தவனப்புற இறையிலி 27, 43 

திருநந்தவனம்‌ 2 

தருநந்தாவிளக்கு 51 

திருநாமத்துக்காணி 36, 39, 41, 56, 81, 

149, 150, 280 

திருநாள்‌ 26, 246 

திருநாள்‌ அழிவு 170, 171, 175 

திருநாள்‌ தேவை 34 

திருநாள்படி 34 

திருநிலை (42 


திருநிலைகால்‌ 138, 264, 265 





திருநோன்பு 126 
திருப்படிமாற்று 282 
திருப்படைவீடு 219 


திருப்பணி 26, 29, 30, 34, 3, 37, 40, 42, 47, 
99 114, 136, 141, 170, 171, 173 


175, 1%, 196, 246 
திருப்பரிசட்டம்‌ 24 
திருப்பரிவட்டம்‌ 34 
திருப்பள்ளித்தாமம்‌ 20, 
திருப்பாவாடை 34 
திருமஞ்சன கலசம்‌ 24 
திருமஞ்சனப்புறம்‌ 89 
திருமஞ்சனம்‌ 20 
திரும.ப்பள்ளி 256 
திருமா வளாகம்‌ 28 டடத 
திருமடைப்பள்ளிப்புறம்‌ 25 

மடைவீளாகம்‌ 70, 159, 280 
திருமதின்‌ 46, 98. 159 ர 
திருமலை நாயக்கர்‌ 59, 76, 276 
தருமன்‌ ணிவளர 99, 198, 307 
திருமாளிகை 24 
திருமுகப்படி 31, 
திருமேல்பூச்* 34 
திருமேற்றளிபாக! 11 
திருமேனி 17, 51 111, 320 
திருமேனிச்சாத்து 81 
திருவடி 158 
திருவட்டணை 20 
திருவமிது 278 
திருவமிர்து 127 

ருலமுது 111, 173 
திருவமுர்தரிசி 118 


24 





32, 96, 251 


திருவறப்பள்ளி 115, 116, 117, 118, 119,: 120, 
த 121, 122, 126, 127, 128, 129 


திருவறைப்பள்ளி தேவதானம்‌ 254 
திருவாடரணம்‌ 172, 246 
திருவாராதனம்‌ 37 

திருவாலவட்டம்‌ 34 

திருவாழிக்கல்‌ 36 

திருவிடை ஆட்டம்‌ 49, 58 


182, 184, 246, 254 
திருவிழக்குப்புறம்‌ 75 


நருளிடையாட்டம்‌ 26, 35, 57, 60, 149, 179, 


திருவிளக்கு 81, 119, 248 
திருவிளக்குக்‌ கட்டளை 103 
திருவிளக்குபுற இறையிலி 22 
திருவிளக்குப்புறம்‌ 10 
நீருவிடையாட்டம்‌ 94, 180, 305 
திருவிணைக்குடை 34 

திரு வழுத்து 31, 32, 45, 46 


தீருவேகம்பமுடையார்‌ 173, 175, 176, 177 


திருவேயில்வாயில்‌ 244 
தில்லையழக நம்பீ 266 
தீறப்டட 62 


கீ 


தீர்வை 181, 194 


துலுங்கணக்‌ கவுண்டர்‌ 104 
நுலுகண நாயக்கர்‌ 12, 51, 52 
துல்யம்‌ 44, 45, 58 

நுல்லீயம்‌ 31, 32, 36 

துன: ஈப்பொன்‌ 212 


தா 
தூாபட ஈரி 272 
தூம்படிபில்‌ 280 
தூரர்‌! 9 
அரிட்பபடை 175 

தெ 


தெண்டம்‌ 29 
தெப்பத்திருநாள்‌ 220 
தெட்டமழகியான்‌ 29 
தென்கரை நரையூர்‌ 50 
தெல்கிறகு 194 
தெவ்பூவாணிய நாடு 67 


தென்னவர்‌ 307 


தேவதான இறையிலி 30, 32, 40, 171, 175 


175. 177 
தேவதானக்க குடிமக்கள்‌ 33 


தேவதானம்‌ 26, 35, 60, 81, 184, 189, 254, 


273, 283, 284, 300 
தேவரடியார்‌ 70 
தேவகன்மி 2௩, 172 


ஷ்‌ 
தேளண்மி டி 98 வடர ஸ்‌ 
தேவ தானம்‌ தெ நாலுகரைநாட்டார்‌ 92 
தேவர்‌ மறீ னி டல்‌ 182 நானாதேசம்‌ 181 
தேவர்‌ மறிப்பெருமான்‌ 181, 182 ப ரரவட ட்டு 
தேவாங்க பாமை! 2 நிசதநிமந்தக்கள்‌ 96 
தேவியர்‌ குறிச்சி 42, 49, 57 ள்‌ த்‌ ட்‌ 
தேன்படு ரூறும்பு 294 தத்‌ நரந்தம்‌ 36 1 
தேன்படு வரை 76, 81 கனிந்த ள்‌ ர 
தொ நியாயம்‌ 63 
ந்த மண்‌டபம்‌ 232, 233 
தொண்டமாந்‌ 24 க த்‌ 
தோ நிலைகால்‌ 37 
நிவாவாறு 12, 13 
நோய 99 நீறுத்திக்குடுப்பதே 176, 177 
ந நிறுப்பித்து 304 
நிறைவுற நீறைந்து 60, எ, 28, 53 
நகரத்தார்‌ 90 3 நிற்றம்‌ 53 
நக்க சோழங்க தேவீ ப நின்மானிய, தொட்டி 178 
நக்கக்‌ உடையார்‌ 4 நின்றையப்படி 63 
நடுப்பற்று 65 நீன்றயம்‌ 56, 65 
நதி நிகேஷ 13 
நத்தப்பாழ்‌ 250 நீ 
நத்தம்‌ 56, 231, 250 நீதிவாதை 112 
நந்தாவிளக்கு 146 நீர்உருமை 44 
நந்திகாந்தன்‌ டவ்‌ நீர்கோவை 186 
நந்திபலிபீடம்‌. வல்‌ நீர்ஷி காணிக்கை 59 
நயன சாந்தன்‌ 6 
நர்சரி நாயக்கர்‌ 49 நெ 
நரளோககண்டன்‌ 4 53 லின்‌ ற்‌ 
வத்தல்‌ குதம்‌ ச நெய்‌ ப 24, 111 
நல்ல ஞானம்‌ ௮ வத்தல்‌ 101 
நல்லூர்‌ வாய்க்கால்‌ 93 வத 


நல்லைருது 14, 86) 40, 41, 44, 50, 176, நெற்கடமை 187 
று 3 ட த்க்‌ 


187, 250 நெற்பலிசை 286 
ர்த்க்ஷ்றம்‌ 44, 59 

நறையூர்க்கூற்றம்‌ 44, நொ 
க்க 36, 40, 41, 44, 50, 176, 187, 250 
ன வானப்பயிர்‌ நொந்தாவிளக்கு 78, 128, 144, 145, 161, 
நன்தவ 
நன்தாவிளக்கு 143 202, 212 

நா 8நா 
நாகசமுத்திரம்‌ 285 நோன்புத்தேவை 187 


i ன்‌ 
நாட்டாமங்கலம்‌ 80, 81, ள்‌ 
நாட்டு வினியோகம்‌ 14, 19, 34, 36, 98 


887 பத்க்‌ 
ப்‌ பாண்டி மண்டலம்‌ 


27, 31, 32, 33, 36, 42, 
பக்கநாடான்‌ 323 45, 175 
பங்காசாரம்‌ 234 
பச்சைவடம்‌ 57 
பஞ்சந்தாங்கி 150, 165 
பஞ்சந்தாங்கி ஏரி 149 
பஞ்சமாபாதகம்‌ 112 
பஞ்சுபீலி 187, 250 
படித்தரம்‌ 49 
படைபிடித்த 86 

பட்டாகர்‌ 96 

பட்டோலை 62 
பணிப்பனரியால்‌ 244 
பதினேழு கம்பழத்தார்‌ 255 
பத்துஎட்டு தலைமுறை 62 


பாண்டி வேட்டுவர்‌ 

பாதவேட்டுவர்‌ 288 

பாத்யிதம்‌ 74, 76 

பாரத்துவாச கோத்திரம்‌ 14, 28 

பாராதாயன்‌ 85 

பாராவாரி அழகப்பெருமாள்‌ 153 

பார்விளங்கும்கண்டன்‌ 216 

பாலித்த 13 

பாலித்தருளின 57, 59 

பாவுக்கால்‌ 223, 225, 227 

பாளூர்க்கூற்றம்‌ 48 

பாஷைக்குத்‌ தப்புவ 13, 14, 28, 48, 49, 50, 54, 
55, 56, 58, 60, 76, 81, 112, 
179, 180, 181, 192, 274, 275 


பந்தம்‌ 34 
பயிரேறின நிலம்‌ 96 
பரந்தாக ஈசூரம்‌ 89 
பரம்பன்‌ 1 

பரிகலம்‌ 20 
பரிகாளப்படுகை 98 
பரிசட்டம்‌ 20 


பரிபாலனம்‌ 13, 59, 101, 130, 131, 229, 281 


பரிபாலிக்க 182 
பரிவார நாயன்மார்‌ 22 
பலபட்டடை 


பலிசெய்‌ 213 


பலிசை 117, 147, 201, 202, 20, 206, 207, 212 


பலிபீடம்‌ 88 
பல்லாயிரவர்‌ 86 
பவுத்திரன்‌ 101 

பழவரி பதுவரி 56, 59 
பழவாறை 149 
பள்ளிச்சந்தம்‌ 26, 250 
பற்றின பொன்‌ 18 
பன்நீர்ச்செம்பு 194 


யி 


பாக்கம்பாடி 50 

பாசிப்பாட்டம்‌ 285 

பாட்டம்‌ 131 

பாண்டிகருலாசனி வளநாடு 124, 318 


பி 
பிடவைக்கட்டு 194 
பிடாகை 48 
பிடியாடூ 27, 32, 43, 44, 45, 96, 187, 249 
பிணங்கி 34 
பிசானம்‌ 37 


பிதாக்கண்மட்டம்‌ 172 

பிதாக்கள்‌ 48, 101 

பிரசாதம்‌ 60 

பிரதானி 97 

பிரதிட்டித்தான்‌ 228 

பிரதிஷ்டை 311 

பிரமராயன்‌ 156 

பிரமஹத்தி 81 

பிரயோஜனமாக 311 

பிராந்தகந்‌ மாதேவடிகளார்‌ 117 
பிராப்தம்‌ 62 

பிறதிட்டை 8, 100, 130 

பிறுதிவி இராச்சியம்‌ 51, 112, 113, 139 
பிறதிவி சாம்ராச்சியம்‌ 101 

பிறுதிவி ராஜ்யம்‌ 14, 54, 76, 130, 273 


பு 
புகழ்மாது விளங்க 111 
புசிப்பிக்க 62 

புண்ணிய காலம்‌ 14, 151 


புண்ணி டவபட்டியார்‌. 47 பொதி 317 

பந்தின்‌ 101 பொதுக்கி 262 

pitt 40, 41, 176 பொந்நேரிபன்மர்‌ 128 
புரவிலும்‌ கழிந்து 43 பொல்லாங்கு 300 

புரவிலூர்‌ வரியிலும்‌ 45 பொற்கடமை 13 

புல்லை வேட்டுவன்‌ 87, 247 பொன்பரப்பி 17 

புவனமு: ழதுடையார்‌ 111 பொன்பரப்பி நம்பியார்‌ 71 
புறக்கடமை 246 பொன்பரப்பின பெருமாள்‌ 46 
புறம்பு 33 பொன்பரப்பினான்‌ 95, 141 


பொன்பரப்பீசுவரம்‌ 320 


பொன்வரி 19, 22, 34, 35, 40, 41, 44, 45, 

பூசைக்கட்டளை 76, 92, 104, 309 , A 19 
பூசை நிமத்தியம்‌ 92 பொன்றைக்குடுத்து 141 
பூசைப்பேறு 24 த 
பூடிதிபறுகு 180 
புதான கரதானம்‌ 159, 190 போர்ச்செய்பாவை 89 
5 போத்கை 87, 151, 152, 267 
பூதானம்‌ இறையிலி 26, 185, 186 போத்தாம்குறிச்சி 104 
புந்துறைநட 216, 217, 219, 222, 223, 225, 

226, 227, 231, 255 பெள 


பூப்பலிசை 120, 127 
பூமன்ரும்பீ 162 
பூமி காமிண்டர்‌ 274 
பூர்லதேசம்‌ 313 
பூவாணியநாடு 169, 183, 184, 186, 188, 19, மகண்மை 40 

192, 195, 254, 270, 283 மகண்‌ (மை) கூலி 64 
மகதமண்டலம்‌ 52, 53 


பெளத்தீரன்‌ 281 


னு தமண்டலம்‌ 12, 13, 22, 26, 48, 49, 50, ௯, 
பெண்டுகள்‌ 38 ௯ 5, 9, 9, 60, 61 
பெரியபேறு முதலியார்‌ 23 மகமை 81, 181, 194 
பெருக்கற்கு 83 மகரிஷி கோத்திரம்‌ 90 
பெருங்கருணை 43 மகிமை 220 
பெருங்குறி (மகாசபை) 303 மகாசங்கிராந்தி 51 
பெருநிரவியார்‌ 69 மகுடசூடாமணி 192, 193, 194, 195, 196 
பெருந்திருவாசல்‌ 87 மங்கைவரோதயன்‌ 198 
பெருநிலை 34, 39, 149 மங்கைவார்பட்டி 182 
i மஞ்சாடி 111, 117 
பே மணத்திடல்‌ 246 
பேரிகை 272 மணலொழுக்கி 185, 279 
ட க 
பீ 





பொட்டை புஞ்சை ஐ 


மண்மலை சீர்மை 182 

மதகு 174 

மாக்கால்‌ 302 

மரக்கால்வாசி 64 

மரவடை 13, 14, 50, 76, 112 

மரிஆதி 63 64 

மரியாதி 62 

மரியாதிமுறி 256 

மருமகள்‌ 29 

மலாடு 34, 48, 49, 52, 58, 59 

மலைக்கல்லார்‌ 119 

மலைமண்டல பெருமாள்‌ 37 

மலைமண்டலம்‌ 163 

மலையகுலராயன்‌ 38 

மலையன்‌ 154 

மலையாளர்‌ 125, 363 

மறவன்‌ ஏரி 158 

மறைபுக்கார்‌ காவலன்‌ 13, 51, 52, 53, 55 

மனவனேந்தல்‌ 41 

மனைப்படப்பை 28 

மனையிறை 40 

மனைவரி 82, 219 

மஸ்தகுடோரி 76, 192, 193, 194, 195, 196 

மஹூமண்டலேசுஹன்‌ 14, 48, 49, 50, 51, 52 
54, 55, 56, 57, 58 59, 60 6, 
76, 112, 113, 192, 29, 273, 275 


wT 


மாசிமகம்‌ 148 
மாதாபிதாவதை 101 
மாதிர சாந்தி 36, 40, 176 
மாதிரி சாந்து 44, 170 
மாம்பூண்டி 226 
மாயித்தாய்‌ அகரம்‌ 12 
மாரயணன்‌ 5 

மாவடை 13, 14, 50, 76, 98, 112, 17, 250, 294 
மாறடி சீர்மை 180, 182 
மாறுவான்‌ 7 

மாற்றுவான்‌ 95 
மாணிகள்‌ 118 

மானியம்‌ 104, 113 
மானேந்திய கையன்‌ 157 
மான்படுகாடு 81, 294 
மான்யம்‌ 273 


ழி 
மிடா 253 
மிணாட்டி 17 
மிலாடு 13, 17, 28, 31, 32, 44, 50, 57, 60 
மினகமுது 24 


மின்னாமொழி 246, 254, 267 


ழ்‌ 
மீநவர்‌ 111 
மீன்படுகனை 76, 81, 294 
[9 
முகைநாடு 


முக்கோக்கள்‌ 128 
முண்டங்கோன்‌ 210 
முதலடங்க 170 
முதலடங்கல்‌ 26, 30, 250 
முதல்தரநிலம்‌ 10 
முதல்தரத்தில்‌ 27, 31, 32, 43, 45 
முதல்தரம்‌ 36 
முத்திரைக்காசு 82 
முத்தூர்க்கூற்றம்‌ 27, 32 33, 36, 42, 43, 45 
முப்பது வட்டக்காணி 25 
முப்பது வட்டமும்‌ 62 
மும்மலராயர்‌ 21 
முள்வாய்‌ 139 
முறி 344 

* 


மூரிஅமுதனார்‌ 161, 202, 203 
மூரிகாமக்கனார்‌ 201, 204 


மேல்கங்கபாடி 172, 176, 177 
மேல்தறி 219 

மேல்பிடாகை 303 
மேல்மலை நுடட்டார்‌ 94 


மைச்சுனர்‌ 21. 


tor 290 லிகண்டபரம்‌ 272 
வாழவந்திநாடு 301, 317 


மோகந்தவிழ்த்தான்‌ வாழ்வித்த மங்கையர்‌ 32, 42 
யா வான்பயிர்‌ 107 
யோக்யமாக 13 வி 
விக்கலர்‌ 111 
ச விக்கிரமசோழதேவர்‌ 142 
ரண்டு நினைச்சவர்‌ 92 விக்கிரமசோழபுரம்‌ 98 
விக்னம்‌ 104 
ரா விக்ஞாபனம்‌ 230 
க்‌ 5 விநியோகம்‌ 240 
பவது விலங்கல்‌ செய்வார்‌ 298 
பப்‌ விலங்குதல்‌ செய்வார்‌ 248 
8ர விலாடராயர்‌ 40, 41, 176, 177 
விலை பிரமாணம்‌ 29 
ரேவு 240 விலையும்‌ ஒற்றியம்‌ 174 
க வில்லஹாயநத்தம்‌ 13 
வில்லவராயன்‌ 19, 46 
வகுப்பட்டு 35 விழியர்களில்‌ 9 
வங்ஷம்‌ 279 விழுக்காடு 175 
வசந்தராயர்‌ 52 விழுப்பாதராயன்‌ 22, 51, 96, 176, 177 
வசிகர்வங்கிஷம்‌ 90 விழுப்பரையபிள்ளை 87 
வண்ணத்தடுக்கும்‌ வாடாமாலை 76, 193, விற்றும்‌ ஒற்றி வைத்தும்‌ 28 
194, 195 வினாயிகன்‌ 3 
வரிசோறு 56 விஹாதம்‌ 76 
வரிவண்மை 76 விசயராசேந்திர சோழர்‌ 171, 173 
வருசை 255 வி 
வழக்கு 62 
வழுநிலை 187 - வீடபட்டணக்கல்‌ 69 
வன்னெஞ்சப்பெருமாக்‌ விரசோழமண்டலம்‌ 76, 411, 220, 231, 254, 299 
வவ வன்‌: 34. விரபாண்டியதேவர்‌ 98, 136, 137, 138, 263, 
ஸ்‌ 283, 284, 299, 323 


வீரராசேந்திரசோழர்‌ 17, 105, 109, 217, 262, 298 
வீரராமநாததேவர்‌ 264, 265, 282 
வீரவசந்தராயர்‌ 192 


வா௩கைப்பாடி 11 


வாசல்‌ பிரதாணி 130 


வாசல்‌ பேறு 130, 250 வீரவல்லாளதேவர்‌ 149 
வாசல்‌ மனை 13 

வாசல்‌ வரி 187 வெ 
ர தடக்‌ க. வெங்கச்சி வேட்டுவர்‌ 306 
ஊடஞ்சேந்தன்‌ செருவாச்சி 212 வெங்காலநாடு 200 
வாணகோவரையன்‌ 19, 21, 22, 37, எத 


39, 40, வெஞ்சினம்‌ 24 
46, 64, 170, 174, 175 வெட்டிகள்‌ தேவை 250 


வெண்சவுரம்‌ 261 

வெண்மைக்குடை 261 

வெல்லப்பொதி 181 

வெள்ளப்பநாடு 152 

வெள்ளாட்டி 181, 194 

வெள்ளாழர்‌ 192, 195, 193, 275 
வெள்ளாளர்‌ 9, 155, 158, 

வெற்பு 198 

வென்று மலையிட்ட பெருமாள்‌ 57, 58, 60 


வேடூகடிந்த 98 

வேட்டுவர்‌ 68 

வேய்‌ஆயம்‌ 76 

வேலிஎருது 36 
வேளாளக்கண்ணர்‌ 222, 223, 225 


வைகாநச கோத்ரம்‌ 58 
வைகாநஸ சூத்ரம்‌ 57 


ஜயமாது விரும்ப 111 
ஜனனாத வளநாடு 13, 20, 27, 28, 31, 32, 
34, 44, 50, 58, 170, 172 


ஜ்‌ 


ஜீர்ணோத்தாரம்‌ 2, 130, 242, 253 
ஜீவிதமாக 30 


ஸர்வ பரிசாரம்‌ 128 

ஸர்வ பிராப்தி 284 

ஸர்வமான்ய இறையிலி 283 
ஸ்ரவமான்யம்‌ 251, 254,270, 283, 
ஸ்தலம்‌ 2 

ஸ்தாபனாசிரியன்‌ 52 

ஸ்தானி 8 

ஸ்தானி மான்ய இறையிலி 57 


ஹி 
ஹிரண்ய நாமம்‌ 253 
ஞீ 


ஸ்ரீ பண்டாரம்‌ 24 
ஸ்ரீ பண்டாரிகள்‌ 39 
ஸ்ரீ பதம்‌ 11, 17, 54, 119, 165 








